A TAMIL BIBLE DICTIONARY 
A.C.CLAYTON 


PART II 


(PAGES 201-352) 


வெத அகராதி 
இணணண்டாம்‌ விலகல்‌ 
(பக்கம்‌ 201-359) 
இகத 
ஏ. சி. கிலேற்றன்‌ &யரால்‌ 
இயற்றப்பட்டது ( A495 ) 


WAT 
ந 


THE CHRISTIAN LITERATURE SOCIETY FOR INDIA, 
MADRAS, COLOMBO AND LONDON 
1911 " 


S$. P. C. K. PRESB, VEPERY, MADRAS 
1911 


PREFACE TO PART ர 


Ix Part 11 of the Tamil Bible Dictionary the authorities used are the same 
ag those used in Part I. 

The Rev. L. Reichardt has contributed a valuable article on The 09092 
(சிலுவை) 1௦ this Pari. 

For the other articles I am responsible, 

I hope to be able to announce the publication of Part IIT within. 
twelve months. 

Maps will be included in the last Part. 


April, 1911. A. 0, CLAYTON, 


முகவுரை 
வேத அகராதி முதலாம்‌ பாகம்‌ எழுதுவதற்கு ஆதாரமாய்க்கொண்ட பற 


இந்த இரண்டாம்‌ பாகத்திற்கும்‌ ஆதாரம்‌. 

இப்பிரதியில்‌ சங்‌, ப, ரைகார்ட்‌ இயர்‌ 'சிலுவை' என்பதைப்பற்றி விபரமாயும்‌ பிர 
யோஜனமாயும்‌ எழுதியிருக்கிறார்‌, 

மூன்றாம்‌ பாகம்‌ அச்சிடப்படும்‌ காலத்தைக்‌ குறித்து ஒரு வருஷத்திற்குள்‌ தெரி 
விச்சக்கூடம்‌ என்று நம்புகிறேன்‌. 

வேதத்தில்‌ சொல்லியிருக்கும்‌ இடங்களைக்‌ காட்டம்‌ படங்கள்‌ கடைசிப்‌ பாகத்தில்‌ 


சேர்க்கப்படும்‌. 


1911-ஞி எப்ரில்மீ”, ஏ. சி, கிலேற்றன்‌. 


ADDENDA 


இந்த வேத அகராதியில்‌ சேர்க்கப்படவேண்டிய பதங்கள்‌? 


பக்கம்‌. 36. 
ல்‌ 58... 
2 72. 
ன்‌ 313. 


அமீவு. 1௦௧௧. கேடு காண்க. 

ஆதார்‌. ௬௮௭௦௨. ஜர்து காண்க, 

ஆனந்தம்‌. ரல. எபி 15. சந்தோஷம்‌ காண்க. 
சீமியாத்‌. Shimeath. சிமியாக்‌ காண்க. ப 


ஒளி 


அந்த மரங்கள்‌ அத்தேசத்தில்‌ எங்குமுண்டு; 
விசேஷமாய்‌ ஒலிவமலையில்‌ மிகுதியாயுண்டு, 
உபா 284 611 யோசு 2413 நியா 98 1 நாளா 
௨728 1 சாமு 814 நெகே 511 ஒ௫ 146 யாக்‌ 315, 
சாலொமோனராஜா தான்‌ கட்டின தேவால 
யத்தில்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குமேல்‌ 
ஒவிவமாத்தால்‌ இரண்டு கேருபீன்களைச்‌ 
செய்து வைத்திருந்தான்‌. 1 இரா 6%, 

ஒளி, பிரகாசம்‌, வேளிச்சம்‌. டர்ஜஙட்‌. 
ஒளி பரிசுத்தம்‌ என்பது பூர்வீகத்தாரின்‌ 
எண்ணம்‌. வேதாகமத்தை எழுதினவர்கள்‌ 
இது கடவுளுடைய தன்மையைக்‌ குறிக்கி 
றது என நினைத்தார்கள்‌. கடவுள்‌ ஒளியிலே 
வசிக்கிறார்‌. 1 தீமோ 66, அவர்‌ ஒளி 
யைச்‌ தீரிக்கிறார்‌. சங்‌ 104”, அவர்‌ ஒளி 
யாய்‌ இருக்கிறார்‌. இருள்‌ அவரிடத்தில்‌ 
இல்லை. 1 யோவா 1. அவருடைய மகிமை 
ஒளியே. வெளி 2153. இயேசுகறிஸ்து 
உலகத்திற்கு ஒளியாய்‌ இருக்கிறா. யோவா 
14: 8-9 $12, அவர்‌ கடவுளின்‌ மகிமையின்‌ 
பிரகாசம்‌. எபி 12. ஒளியில்‌ நடப்பது 
மீட்பு. யோவா 812 125-36 1 யோவா 17 
2 கொரி 48 எபே 58:14 ] தெச 5 1] பேது 
25. கிறிஸ்தவர்கள்‌ உலகத்திற்கு ஒளியாய்‌ 
இருக்கவேண்டும்‌, மத்‌ 91413 பிவி 914 
மெய்ஞ்ஞானமற்று நடப்பது இருள்‌. யோவா 
319 67? 1246 | யோவா 21. 


ஒற்தலாம்‌. 


ஒற்தலாம்‌. நாரா. மத்‌ 3328, 
ஒன்று. எண்கள்‌ காண்க. 


ஓ. 
ஓகாத்‌. 0௬௨0. ஆதி 460, 
ஓகாம்‌. Hohan. எபிரோனின்‌ ராஜா, 
யோசு 105. 


ஓகிரான்‌. 0௦௩௨௩. எண்‌ 115 297, 


வேத அகராதி : 


மிகுந்த பிரயோஜன முள்ளதாயிருக்கன்றன. . 


அக 


ஒத. 09. பாசானின்‌ ராஜாவாயெ 
இவன்‌ ராக்ஷச ரூபமுடையவன்‌. யோர்தான்‌ 
நதிக்குக்‌ இழக்கிலுள்ள இவனுடைய ராஜ்‌. 
யத்தை எபிசெயர்கள்‌ ஜெயித்தார்கள்‌. யோசு 
12” உபா 3", இவனுடைய இருப்புக்கட்‌ 
டில்‌ (உபா 811) என்பது ஒருவிதமான கறுப்‌ 
புக்கல்லினால்‌ செய்த ஒரு கல்லறை என்று 
நாம்‌ நினைக்கவேண்டும்‌. 

ஒசன்‌ Hosanna. 
இது எபிரெய பதம்‌. மத்‌ 219 மாற்‌ 11 
யோவா 1914, யூதர்கள்‌ கூடாரப்பண்டி 
கையில்‌ ஊர்கோலம்‌ செய்யும்போது மாக 
இளைகளைப்‌ பரப்பி “ஓசன்னா, ஓசன்னா” 
என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள்‌. ௮ப்‌ 
பண்டிகையின்‌ ஏழாம்காள்‌ அவர்கள்‌ இப்‌ 
படி அதிகமாய்‌ ஆர்ப்பரிப்பதினாலே அந்தத்‌ 
தினத்திற்கு ' ஓசன்னா தினம்‌” என்னும்பெயர்‌ 
வழங்கெ து. 

ஒசா. 14௦58௩. [அடைக்கலம்‌], 

1. ஒரு லேவியன்‌. 1 நாளா 1058, 

2. ஒரு ஊர்‌. யோசு 195, 

ஒஓசாயா. Hoshalah. 
இத்தா]. எரே 421 432, 

ஓசாய்‌. H௦zக!. 2நாளா 8815, 

ஓசியா. Hosea. [காப்பாற்றும்‌]. 

1. தீர்க்கதரிசி. இர்தப்பெயரும்‌ ஓசெயா? 
என்னும்‌ பெயரும்‌ ஒரே பெயர்போல்‌ இருக்‌ 
இன்றன. கிமு. 781-ணாு இரண்டாம்‌ 
யெசொபெயாமின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜ்யம்‌ அதிக மகத்துவம்‌ பெற்றிருந்தது. 


அவனுடைய காலத்துக்குப்‌ பிறகு அதற்குக்‌ 
கெடுதி அதிகமாய்ச்‌ €கஇரத்தில்‌ நேரிட்டது. 


ஆமோஸ்‌ தீர்க்கசரிசனம்‌ உரைத்த சில வரு 
ஹங்களுக்குட பிறகு ஓசியா ஏறக்குறைய 
இ-மு. 743-ணாம தீர்க்கதரிசனம்‌ உரைக்கத்‌ 
தொடங்கினான்‌. ஓசியா தீர்க்கதரிசனம்‌ 
உரைப்பதை முடிக்க முந்தி ஏசாயா 7414 
ஸஹூத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லத்‌ தொடங்‌ 
இனான்‌. தீர்க்கதரிசனம்‌ உரைத்தவர்களாயெ 
ஆமோஸ்‌, ஓசியா, எசாயா, மீகா என்பவர்க 
ளில்‌ ஓசியா என்பவன்‌ இரண்டாம்‌ தர்க்க 
தரிசி. 

2. இவன்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்த கா 
லம்‌.-—ஓசியாவைப்பற்றி இந்த ஆகமத்தில்‌ 
மாத்திரம்‌ சொல்லியிருக்கிறது, இி-மு. 740- 
த்தில்‌ இறந்துபோன இரண்டாம்யெரொ 
பெயாமுக்குப்‌ பிற்பாடு இஸ்ரவேல்‌ ஜனங்க 

க்குள்ளிருந்த சண்டை சச்சரவு ஒழுங 
னம்‌ (7? 84), எதிப்தியரும்‌ ௮சரியரும்‌ சகா 
யம்‌ od (503 7 89 121), அரியருக்கு 


[காப்பாற்றும்‌], 


[யேகோவா ரட்‌ 


26 ( 201 ) 


இசெயா 


மெனாகேம்‌ கப்பம்‌ கட்டுதல்‌ (513 1015) ஆய 
இவைகளை நாம்‌ இப்புஸ்தகத்தில்‌ பார்க்கும்‌ 
போது ஆமோஸ்‌ இ-மு. 743-735-ுத்தில்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌ என்று தோன்று 
கிறது. 

3. இவனுடைய போதனை .- இவன்‌ தன்‌ 
மனைவி பிள்ளைகளைப்பற்றி உவமானமாய்‌ 
எழுதியிருக்கும்‌ முதலாம்‌ இரண்டாம்‌ அதி 
காரங்களைக்கொண்டு அறியக்கூடியது என்‌ 
னவென்றால்‌, இஸ்ரவேல்‌ யேகோவாவின்‌ 
இரக்கத்தைத்‌ தள்ளிவிட்டபோதும்‌ அவர்‌ 
தமது மாறாத காருண்ணியத்தைக்‌ காட்டி 
பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்பு 
இிறார்‌ (05) என்பதே. இதினாலே, இஸ்ர 
வேல்‌ யேகோவாவைச்‌ சடங்காசாரத்தினால்‌ 
அல்ல, பூரணஅன்பு, பயபக்தி, சன்மார்க்கம 
இவைகளைக்கொண்டு சேவிக்சவேண்டும்‌ 
என்று ஆமோஸ்‌, ஏசாயா, மீகா அகிய 
தீர்க்கதரிசிகள்‌ உரைத்தது போல இவனும்‌ 
உரைகச்துவந்சான்‌. 

4. புஸ்தகம்‌.-1-ம்‌, 3-ம்‌ அதிகாரங்களில்‌ 
இவன்‌ தன சரித்திரத்தையும்‌, 2-ம்‌ அதி 
காரத்திலும்‌ 4-14 அதிகாரங்களிலும்‌ புத்தி 
போதனைகளையும்‌ சொல்லுகிறான்‌. ஓசியா 
முதலில்‌ இவ்வதிகாரங்களிற்‌ சொல்லியவை 
களைச்‌ துண்துண்டுகளாக எழுதிப்‌ பிரசுரஞ்‌ 
செய்தான்‌ என்றும்‌, பிற்பாடு இவனாவது 
இவனுக்குப்பின்‌ வந்தவனாவது இவைகளை 
ஒன்றாகச்‌ சேர்த்தான்‌ என்றும்‌, பிறகு 
இலர்‌ இப்புஸ்தகத்திலுள்ளவை யேகோவா 

னால்‌ அருளப்பட்ட சத்திய வார்த்தைகள்‌ 
என அறிந்து யூதாவிலுள்ள வேதபாரகர்‌ 
வேதத்தில்‌ சேரவேண்டிய புஸ்தகங்களை 
ஆராய்ந்துபார்த்துச்‌ சேர்க்கும்‌ காலம்வரை 
யும்‌ இபபுஸ்தகத்தைப்‌ பத்திரப்படுத்தி வைக்‌ 
இருந்தார்கள்‌ என்றும்‌ வேகசாஸ்திரிகளில்‌ 
அநேகர்‌ நினைக்கிறார்கள்‌. 

ஒசேயா. 

1. அ யோசுவா. எண்‌ 133 உபா 3244, 

2. 1 நாளா 272, 

3. ரெகே 102, 

4. இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தின்‌ கடைசி அர 
சன்‌ (இ-மு. 733-722). அசீரியரால்‌ சிங்‌ 
காசனத்தில்‌ வைக்கப்பட்ட இவன்‌ எடிப்தி 
யரின்‌ ஏவுதலினால்‌ அசீரியருக்கு விரோத 
மாய்க்‌ கலகம்‌ செய்தபோது அசீரிய ராஜாக்க 
ளா௫ய நாலாம்‌ சல்மனாசாரும்‌ சர்கோனும்‌ 
சமாரியாவை முற்றிக்கைபோட்டு அதை 
அழித்தார்கள்‌. 2 இரா 1590 (171, 

ஓட்டம்‌. Rac. 2 தீமோ 4! எபி 121, 
பந்தயம்‌ காண்க. 


Hoshea. 


வேத அகராதி 


ஒணுன்‌. பதக. சாப்பிடக்கூடாது 
என்று விலக்கின்‌ ஜெந்துக்களில்‌ ஒன்று, 
லேவி 1 19, 


ஓதாவியா. H௦கiah. ஒதாவியா 
காண்க. 

ஒ௫கேஸ்‌. 1௦09. [பிறை] ஒரு பெண்‌. 
| காளா 85. 


ஒதேத்‌. 00௪. 

1. ஒரு தீர்ச்ககரிசியின்‌ தகப்பன்‌. 2 நாளா 
151. 

2. ஒரு தீர்க்கதரிசி, 

ஒத்‌. 1௦0. [மகத்துவம்‌]. 

ஒத்சேம்‌. Ozem. 

1. காவீதின சகோதரன்‌. 

3. 1 நாளா 25, 


2 நாளா 289, 


| நாளா 73. 


1] நாளா 215, 


உ 


ஐத்நாம்‌. Hotham. 


- ஒத்தாம்‌. | நாளா 7. 


| நாளா. 1144, 


எடிப்தசேசத்து ஓரரய்‌. 


ஓநாய்‌. 7௭1. பலெஸ்தனாவிலுள்ள ஓநாய்‌ 
காயைப்பார்க்கலும்‌ பெரிதாய்‌ இருக்கும்‌. 
அங்குள்ள ஓநாய்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாய்‌ 
அல்ல, ஜோடி ஜோடியாய்த்‌ திரியும்‌. அவை 
கள்‌ இராத்திரியில்‌ இரைதேடித்‌ இரிசறதினா 
லே (எரே 5 செப்‌ 35) தனிமையான இடங்‌ 


( 908) 


இபர்‌ 


களில்‌ ஆகெளுக்குக்‌ காவலாக இருக்கும்‌ 
மேய்ப்பர்சள்‌ அவைகளுக்கு அதிகமாய்ப்‌ 
பயப்படுவார்கள்‌. ஆதி 4927 ஆப 13 எசே 227 
யோவா 1015, 

இறிஸ்தவ சபையைச்‌ துன்பப்படுத்துகிற 
வர்கள்‌ ஒநாய்களைப்போல்‌ இருக்கிறார்கள்‌. 
மத்‌ 1016 அப்‌ 2029. 

ஓபரா. Hobah. ஆபிரகாம்‌ கல்தேயரைத்‌ 
தள்ளிவிட்ட இடம்‌. ஆதி 1485, 

ஒபாப்‌. Hobab. ஒபாப்‌ காண்க. 

ஓபால்‌. Obal. = ஏபால்‌ (2). 

ஓபில்‌. bi. ! காளா 21790, 

ஓபேத்‌. Obed. 

|, தாவீதின்‌ பாட்டன்‌. ரூத்‌ 417 முத்‌ 14, 

2. 1 நாளா 297, 

3. 1 காளா 1147. 

1, 1 காளா 207. 

5. 2 நாளா 28]. 

ஓபேகத்‌ ஏதோம்‌. Obed-Edom. 

1. உடன்படி கைப்‌ பெட்டியை ஏற்றுக்‌ 
கொண்ட பெலிஸ்தியன்‌. 2 சாமு 611, 

2. காவற்காரன்‌. 1 நாளா 1515, 

3. பாடகர்‌. 1 நாளா 1551, 

ஒபேல்‌. ௦௦௩௮. எநசலேம்‌ காண்க, 

ஒப்பீர்‌, ஒப்பீர்‌. றநா, சேபா, அவி 
லா என்னும்‌ சேசங்களோடு இப்பெயரும்‌ 
சொல்லியிருப்பதினாலே இது அரபி தேசத்‌ 
தில்‌ உள்ளது என்று நினைக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ இது அராபியாவிலே எர்தக்‌ இசை 
மில்‌ இருக்கிறறு என்பது தெரியாது. ஆதி 
10 | இரா 928 1022 2948 | நாளா 129, வேத 
சாஸ்திரிகளில்‌ சிலர்‌ இது ஒருவேளை தென்‌ 
ஆபிரிக்காவில்‌ இருந்தது என்றும்‌, சிலா 
இந்தியாவில்‌ இருந்தது என்றும்‌ நினைக்க 
றார்கள்‌. ஆனால்‌ இதற்குப்‌ போதுமான 
அத்தாட்சி இல்லை. 

ஒப்ரா. Hophra. ஒப்பிரா காண்க, 

ஒப்னி. Hophரரi, எலியின்‌ குமாரராகிய 
ஓப்னி பினெகாஸ்‌ என்பவர்களின்‌ பாவத்‌ 
தினியித்தம்‌ அவன்‌ வீட்டில்‌ தேவனுடைய 
சாபம்‌ வரதது. 1 சாமு 254417, 

ஓமாம்‌. Homam. - ஏமாம்‌. 

ஒமார்‌. Omar. ஆதி 3611, 

ஓமேகா. Omega. கிரேக்க பாவையின்‌ 
கடை எழுத்து. கடவுள்‌ “அல்பாவும்‌ ஓமெ 
காவும்‌? என்பது அவர்‌ ஆதியும்‌ அந்தமுமாய்‌ 
இருக்கின்றார்‌ என்று அர்த்தமாம்‌. வெ 
18 216 9213ழ. 

ஓய்வு. Rest. இளைப்பாறுதல்‌ காண்க. 


வேத அகராதி 


ஓய்வுநாள்‌ 


ஓய்வுநாள்‌ கர்த்தநடையநாள்‌. The 
Jewish Sabbath. The Christian Lord's 
க. தற்காலத்தில்‌ வாரத்தின்‌ முதல்நாளா 
யெ ஞாயிற்றுக்கழமைக்குப்‌ பொதுவாய்‌ 
“ஓய்வுநாள்‌ என்றும்‌ “கர்த்தருடைய காள்‌! 
என்றும்‌ சொல்லப்படுகிறது. ஆனால்‌ யூதர்‌ 
கள்‌ வாரச்தின்‌ எழாம்‌ நாளுக்கு *ஒய்வுகாள்‌” 
என்றும்‌, ஆதி றிஸ்கவா்கள்‌ வாரத்தின்‌ 
முதலாம்‌ நாளுக்கு “கர்த்தருடைய நாள்‌? என்‌ 
அம்‌ சொன்னார்கள்‌ என்பதை நாம்‌ மனதில்‌ 
வைக்கவேண்டும்‌. பழைய ஏற்பாட்டில்‌ ஓய்‌ 
வுகாள்‌ என்பது எப்பொழுதும்‌ வாரத்தின்‌ 
ஏழாம்‌ நாளைக்‌ குறிக்கிறது. 

1. யூதர்களின்‌ ஓய்வுநாள்‌.--யூதர்களின்‌ 
பாவறிவிர்த்தி செய்யும்‌ நாட்களிலும்‌ மற்றும்‌ 
திருகாட்களிலும்‌ எபிரெயர்‌ வேலையிவிருந்து 
ஒய்நதிருந்கதினாலே (லேவி 1621 2355) இப்ப 
டி அவர்கள்‌ ஒய்ர்திருக்கும்‌ காரணத்தையிட்டு 
வாரத்தின்‌ கடைகிநாளுக்குச்‌ சபாத்‌ (685- 
bth) அல்லது ஓய்வுநாள்‌ என்னும்‌ பெயர்‌ 
வந்தது. எபிரெயரின்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ 
புஸ்தகங்களை நாம்‌ பார்த்தால்‌ அவர்கள்‌ வா 
ரத்தின ஏழாம்‌ நாளை ஓய்வுநாளாக ஆசரித்த 
முறையை அறியலாம்‌. யாத்‌ 208 2812 
341 உபா 522, கடவுள்‌ உலகத்தை ஆறு 
நாட்களில்‌ சிருஷ்டித்து, ஏழாம்‌ நாள்‌ ஓய்ந்‌ 
திருந்தார்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே 
இப்படி அவர்கள்‌ ஓய்வுநாளை ஆசரிப்பதற்‌ 
குக்‌ காரணம்‌ என்று சொன்னார்கள்‌. ஆதி 28, 
எபிசெயர்கள்‌ எருசலேமிலிருந்து பாபிலோ 
னுக்குச்‌ சிறையாகக்‌ சொண்டுபோகப்படு 
முன்‌ அவர்கள்‌ ஏழாம்‌ நாளை ஆசரித்து வந்‌ 
தார்கள்‌. 2 இரா 114 1618, சிறையிருப்பி 
விருந்து வந்தபிற்பாடு இந்த நாளை முக்கிய 
மாயக்‌ கவனித்து வந்தார்கள்‌. 

2. இந்தநாள்‌ தறிக்கிறதேன்ன?-முதலா 
வது ஆதியிலே இந்த நாள்‌ யேகோவாவுக்‌ 
சென்று பரிசத்தகாளாய்‌ நியமித்த நாள்‌. 
இரண்டாவது வேலையிலிருந்து இளைப்பா 
அம்‌ நாள்‌. சிறையிருப்பி லிருந்தபோது இந்த 
கோக்கக்தோடு ஓய்வுகாளை அதிக நுட்பமாய்‌ 
ஆசரித்தவர்களும்‌, அக்காலத்தில்‌ அதிகா 
ரம்‌ பெற்றிருஈதவர்களாகிய வேதபாரகரும்‌ 
“ஏழாம்‌ நாள்‌ ஒய்க்திருப்பாயாக' என்னும்‌ 
கட்டளையை மனுஷர்‌ செய்யமுடியாத அவ்‌ 
வளவு பாரமானமாதிரியாய்‌ விபரித்து அதற்‌ 
குரிய ஏற்பாகெள்‌ செய்து, நியாயப்பிர 
மாணத்தில்‌ மோசே ஓய்வுகாளில்‌ விறகு 
பொறுக்கனவனைக்‌ கொல்லும்படி. கட்டளை 
யிட்டான்‌ (எண்‌ 1555) என்றும்‌, அவன்‌ நெ 
ருப்பு மூட்டாதபடி கட்டளையிட்டான்‌ (யாத்‌ 
355) என்றும்‌ சொல்லியவைகளை முன்‌ 


( 208) 


'ய்வுகாள்‌ 


னிட இந்தக்‌ ண்டர்‌ கட்டளைகளை. 
ஸ்தாபித்தார்கள்‌. எபிரெயர்‌ எருசலேமுக்குத்‌ 
 இரும்பிவந்த பிற்பாடு முக்கியமாய்‌ ஆசரிக்க 
-வேண்டியவைகளில்‌ ஓய்வுநாளை ஆசரிப்ப 
தும்‌ ஒன்று எனத்‌ தீர்மானித்தார்கள்‌. நெகே 
1031 1315.17. எரேமியாவின்‌ புஸ்தகத்தி 
லும்‌, ஏசாயா புஸ்தகத்தின்‌ கடை சிப்பாகத்‌ 
திலும்‌ இந்தக்‌ கொள்கை விளங்குநிறது. 
எரே 172 ஏசா 562 5813 6623, மக்கபெயர்‌ 
சீரியா ராஜாவிலிருந்து தங்கள்‌ தேசத்தை 
விதெலையாக்கும்படி யுத்தம்பண்ணும்போது 
ஓய்வுகாளிலே போர்செய்ய மாட்டோம்‌ 
என்ற ஏற்பாடு சில யூத பக்தர்களுக்குள்‌ இருக்‌ 
தீதினாலே தில தடவை தாங்கள்‌ அபஜெயம்‌ 
அடைந்ததைப்‌ பார்தது யேகோவாவுக்குப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாய்‌ நடந்த இந்த ராஜாவி 
விருந்து தங்கள்‌ சேசத்தைக்‌ காக்கும்படி 
ஓய்வுகாளிலும்‌ யுத்தம்‌ செய்வது நியாயம்‌ 
என்று தீர்மானித்தார்கள்‌. 1 மக்கபெயர்‌ 221, 

3. புதிய ஏற்பாடூ.-— புதிய ஏற்பாட்டின்‌ 
காலத்தில்‌ வேதபாரகர்‌ ஓய்வுநாளைப்பற்றிப்‌ 
பாரமும்‌ கஷ்டமுமாய்‌ விதித்த கட்டளைக 
ளில்‌ சில: அந்த நாளில்‌ தாணியம்‌ கொய்து 
கையில்‌ போட்டுக்‌ கசக்‌இித்‌ இன்பதும்‌, தை 
யல்காரன்‌ தன சட்டையில்‌ தையல்‌ ஊ௫9 
குத்தியிருபபதும்‌, கால்‌ இல்லாதவன்‌ மரக்‌ 
கால்‌ மாட்டி நடப்பதும்‌, ஒருவன்‌ படுக்கை 
எடுத்துக்கொண்டு போவதும்‌ ஆகிய இவை 

தலியவைகள்‌ பாவம்‌ என்று சொன்னார்‌ 
கள்‌. இதினிமித்தம்‌ அவர்களுக்கும்‌ இயேசு 
இறிஸ்துவுக்கும்‌ அடிக்கடி தர்க்கம்‌ உண்‌ 
டானது. மத்‌ 12-10 மாற்‌ 227 லூக்‌ 46 
1314 141 யோவா 09729 0914, அதி கறிஸ்சவ 
சபையில்‌ யூதமார்க்கத்திலிருந்து வந்தவர்கள்‌ 
ஏழாம்‌ நாளை ஓய்வுநாளாக ஆசரித்தபோதி 
லும்‌ வாரத்தின்‌ முதலாம்‌ நாளே கர்த்தரு 
டைய நாள்‌ என ஆசரித்தல்‌ அதிகமாய்ப்‌ 
பரம்பினதினாலே இிறிஸ்தவசபையில்‌ எபி 
செயர்‌ கொண்ட பிரமாணம்‌ குறைந்து 
போக, கர்த்தருடைய நாள்‌ பெரும்பாலும்‌ 
அசரிக்கப்பட்வெந்தது. எபிரெயர்‌ ஓய்வு 
நாளைப்பற்றிய பாரமான கட்டளைகளினால்‌ 
ஜனங்களை வருத்தப்படுத்தினதைப்‌ பார்த்து 
பரி. பவுல்‌ கிறிஸ்தவர்கள்‌ நாட்களை விசேஷ 
மாய்‌ நினையாதபடி எச்சரிக்கிறான்‌. ரோ 14 
கலா 484 கொலோ 214, 

4. “தர்த்தநடைய நாள்‌.'-இறிஸ்தவர்கள்‌ 
முதலில்‌ சபையாகக்கூடித்‌ தினந்தோறும்‌ 
ஆராதனை நடத்திவந்தார்கள்‌. வரவரச்‌ சபை 
வளர்ந்து வந்தபோது தினந்தோறும்‌ ஒவ்‌ 
வொருவரும்‌ ஆராதனைக்கு வருவது கூடாத 
காரியம்‌ என்று கண்டு, ஆராதனைக்கென்று 


வேத. அகராதி. 


ஓய்வுநாள்‌ பிரயாணம்‌ 


குறித்த ஒருஈாள்‌ ஏற்படுத்த வேண்டியதா 
யிற்று. இயேசு உயிர்த்தெழுந்த நாள்‌ அவரு 
டைய சீஷருக்குச்‌ சந்தோஷமான நாளான 
தினாலும்‌, அந்த நாளிலே அவர்‌ அவர்களுக்‌ 


குதி ்‌ சரிசனையானதினாலும்‌, வாரத்தின்‌ முதல்‌ 


நாள்‌ ஆராதனையின்‌ நாளாயிற்று, அப்‌ 207 
1 கொரி 16, சிலகாலம்‌ யூதமார்க்கத்தி 
விருந்து வந்த இறிஸ்தவர்கள்‌ வாரத்தின்‌ 
எழாம்‌ நாள்‌ வாரத்தின்‌ முதலாம்‌ நாள்‌ ஆகிய 
இரண்டையும்‌ ஆசரித்துவந்தார்கள்‌. ஆனால்‌ 
கிறிஸ்தவ சடையில்‌ ஆயிரக்கணக்காய்ப்‌ புற 
மதஸ்தர்கள்‌ சேர்ந்தபோது அவர்கள்‌ வா 
ரத்தின்‌ முதலாம்‌ நாளையே விசேஷமாக 
எண்ணி அதற்குக்‌ “கர்த்சருடைய நாள்‌”. 
(வெளி 120) என்றும்‌, அவர்கள்‌ அதை ஒய்வு 
நாளாக அசரித்ததினால்‌ அதற்கு *ஓய்வுகாள்‌? 
என்றும்‌ பேர்‌ ஏற்பட்டது. இந்த நாளில்‌ 
இராப்போஜனம்‌ வழக்கமாய்ப்‌ பரிமாறினதி 
னாலே இதற்கு “அப்பச்தின்‌ நாள்‌? என்று 
இலர்‌ சொன்னார்கள்‌. புறமதஸ்தர்கள்‌ வாரத்‌ 
தின்‌ முதல்காளுக்கு “சூரியகாள்‌' அல்லது 
“ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னார்கள்‌. 
அதி இிறிஸ்தவர்கள்‌ அந்த காளிலே “நீதியின்‌ 
சூரியன்‌? ஆன இயேசுகிறிஸ்து உயிர்த்‌ 
செழுந்ததினாலே புறமதஸ்தர்கள்‌ இட்டுக்‌ 
கொண்ட அந்தப்‌ பெயரையே அவர்களும்‌ 
இட்டார்கள்‌. 

ஓய்வுநாள்‌ பிரயாணம்‌. A Sabbath 
Day’s Journey. அளவு காண்க. 

ஓரம்‌. Corner. எபிரெயர்‌ பலிபீடத்தின்‌ 
ஓரங்கள்‌ அல்லது சோடிகள்‌ (௪௧௪ 985), 
வயல்களின்‌ ஓரங்கள்‌ (லேவி 19), தாடியின்‌ 
ஓரங்கள்‌ (லேவி 1927) இவைகளை விசேஷ 
மாய்க்‌ கவனித்தார்கள்‌. ழலைக்கல்‌ காண்க, 

ஓராம்‌. கேசேரின ராஜா. 
யோசு 109, 

ஓரி. Jகackal. 

1. நரிகள்‌ கானான்சேசத்தில்‌ ஏராளமாய்‌ 
உண்டு. நியா 15 உன்‌. பா 94 ஏசா 3474 
எரே 911, 

2. = Hori. எண்‌ 1315, 

ஓரியர்‌. பூலா. இப்பெயர்‌ “மலைக்‌ 
குகைகளில்‌ வாசஞ்‌ செய்கிறவர்கள்‌? என 
அர்த்தம்‌ கொள்ளுகிறது. ஏதோமியர்‌ 
ஏதோம்‌ தேசத்துக்கு வர மூன்‌ இவர்கள்‌ 
அங்கேயுள்ள மலைகளில்‌ குடியிருந்தார்கள்‌. 
உபா 229, 

ஒசோன்‌. ராஜ, 1 காளா 2954, 

ஒரேபும்‌ சேபும்‌. Oreb and Zeeb. இதி, 
யோன்‌ ஜெயித்த “காக்கையும்‌” ' ஒநாயும்‌'என்‌ற 
இசண்டு பிரபுக்கள்‌. நியா 755 88 சங்‌ 8911, 


Horam. 


( 204 ) 


ஒரேப்‌ 


ஓரேப்‌. பாஸ்‌, சீனுய்‌ காண்க, 

ஓரேம்‌. Horem. ஒரு ஊர்‌. யோசு 1988, 

ஓரோனியன்‌. Horonite. பெத்தொ 
சோன்‌ என்னும்‌ ஊரில்‌ குடியிருந்தவன்‌. 
கெகே 200, 

ஓர்‌. Hor. 

1, சாக்கடலுக்கு நேர்‌ செற்கே ஏறக்கு 
றைய நாற்பது மைல்‌ தூரமாயுள்ள ஆரோன்‌ 


இறந்துபோன ஒரு பெரிய மலை. இவ்விடத்‌ 
இலுள்ள காட்டு ஜாதியார்‌ இதை ஆரோனின்‌ 
மலை என்று சொல்லுகிறார்கள்‌. எண்‌ 3397, 

2. பலெஸ்தீனாவின்‌ வட எல்லையிலுள்ள 
ஒரு மலை. எண்‌ 3. இது எர்மோன்‌ மலை 
என நினைக்கவேண்டும்‌. 

ஓரமா. Hormah. ஒரீமா காண்க. 

ஒலோன்‌. Holon. 

1. லேவியரின்‌ பட்டணங்களில்‌ ஒன்று. 
யோசு 1551, 

2. மோவாபியரின்‌ ஊர்‌. 

ஒனும்‌. 0॥க௱. 


1. ஆதி 369, 


2. 1 நாளா 226, 

ஓனுன்‌. Onan. ஆதி 388, 

ஒஜே. 0௩௦. பென்யமீன்‌ சேசத்திலுள்ள 
ஒரு ஊர்‌. நெகே 62, 

ஒன்‌. On. 

1. ஆவேன்‌ காண்க. 

2. எண்‌ 161, 


எரே 4851, 


1 நாளா 812 


ஒளஷதம்‌. Medicine. 
அவுழ்தம்‌ காண்க. 


நீதி 1218 1317, 


து வேத்‌ “அகராதி h 


கசப்பு. 


க. 
கசப்பு. 81%. யாத்‌ 1553 உபா 328 
நீதி 277 வெளி. 109, ல்‌. 2 
1. அருவருப்பு. நீதி 54 எரே 219, . 
2. துயரம்‌. யோபு 111, 
3. கேடு, 2 சாமு 2%, 
4. குரோதம்‌. எபே 491, i 
5. அவபத்தி. அப்‌ 855 
யாக்‌ 314, 
6. தவறுதல்‌. எபி 1915, 
7. கசப்பான ஜலம்‌, 
எண்‌ 518, சலம்‌ காண்க. 
“கசப்பான சலம்‌,” “பரி 
சுத்த சலம்‌, Water of 
Jealousy. புருஷன்‌ தன்‌ 


(௫ 


மனைவி விபசாரம்‌ செய்தா 
ளென்று சமுசயங்கொள்‌ 
ளும்போது அவள்‌ தேவா 
லயத்தில்‌ தரையிற்‌ படிந்த 
தூசியைச்‌ சண்ணீரிற்போ 
ட்டுக்‌ குடிப்பாள்‌. எபிரெ 
யாகள்‌ அவள்‌ அக்குற்றஞ்‌ 
செய்திருந்தால்‌ அதினால்‌ 
அவள்‌ மரித்துப்போவாள்‌ 
என்று நினைத்து இந்த நீரு 
க்குக்‌ “கசப்பான சலம்‌? 
அல்லது “பரிசுத்த சலம்‌” என்று சொன்னார்‌ 
கள்‌. எண்‌ 511, 

8. சசபபான கரை. யாத்‌ 128 எண்‌ 911, 

9. கசப்பான தண்ணீர்‌. யாக்‌ 811 வெளி 
81, 

10. கசந்தகொள்ளல்‌. கொலோ 399, 

கசிப்பியா. Cகsiphia. வட பாபிலோனி 
யாவில்‌ உள்ள ஒரு நாடு. எஸ்றா 817, 

கச்சை. 0101, உடை காண்க. 

கஜானு. Trea8பாy. எஸ்றா 6! 721, 

கஜான் சிக்‌. Treasurers. பொக்கிஷ 
அறைகளின்மேல்‌ விசாரிப்புக்காரர்‌. எஸ்றா 
72 நெகே 1818, 


கஸ்பி. 0௦201. மீதியானிய ஸ்திரீ, 
எண்‌ 2515, 
கஸ்லூகீம்‌. 0௨1017. பூர்வஜனம்‌. 


ஆதி 1014, 
கஷழ. கப. கேஷேம்‌ காண்க. 
கடகம்‌. Bracelet. ஆதி 2499, ஆப 
ரணம்‌ காண்க. 
கடப்பாரை. Mattock. 1 சாமு 1390, 
கடலுராத்சி. Osprey. மீன்‌ பிடிக்கிற 
ஒருவிதமான கழுகு. லேவி, 1115, 


( 205) 


கடல்‌ 


கடல்‌. 8௦5, பலெஸ்தனாவிலுள்ளகடல்கள்‌. 

1. “பெருங்கடல்‌? அல்லது “பெவிஸ்தி 
யரின்‌ சமுத்திரம்‌” = ர ரர 
யாத்‌ 2228, 

2. “சமபூமியின்‌ கடல்‌” அல்லது “சாக்‌ 
கடல்‌? அ உப்புக்கடல்‌, 2 இரா 148, 

8, (இன்னசேச்‌ கடல்‌? அல்லது “திபேரி 
யாக்கடல்‌? கலிலேயாக்கடல்‌. யோவா 211. 

4, செங்கடல்‌ அ வக்க சமுத்திரம்‌. 

கடவுள்‌, தேவன்‌, சர்வேஸ்வான்‌. 0௦0. 
கடவுள்‌ இருக்கிறார்‌ என்பதை எபிசெயர்‌ 
உறுதியாய்‌ நம்பினார்கள்‌ என்பதற்கு முழு 
வேதமுமே அ,க்காட்சியாய்‌ இருக்கிறதினால்‌ 
அவருடைய ௮ஸ்தஇச்துவச்சைபபற்றி இங்‌ 
கே கூறவேண்டியதில்லே. ஆனால்‌ ஆதி 
பிதாக்களும்‌ தீர்க்ககரிசிகளும்‌ கடவுளுடைய 
லட்சணங்களைக்‌ குறிக்து ஒரேலிதமாய்‌ எண்‌ 
ணினார்கள்‌ என நினைக்க இடமில்லை. கட 
வுள்‌ “பூர்வகாலங்களில்‌ பங்கு பங்காசவும்‌ 
வகை வகையாகவும்‌? சும்மை மெளிப்படுத்தி 
னார்‌. ஏசா 2810 எபி 11, கடவுள்‌ வெல்வே 
ரன காலக்களில்‌ தம்மை ஈம்பினவர்களுக்‌ 
குத தாம்‌ இட்ட கட்டளைகளையும்‌ அவர்கள்‌ 
அவைகளைக்‌ கைக்கொண்ட விதத்தையும்‌ 
பற்றித்‌ தெரிவித்தார்‌ என்று வேதத்தைக்‌ 
கொண்டி நாம்‌ அறிந்தகொள்ளலாம்‌. 

1. பழைய ஏற்பாட்டில்‌ கடவுளுக்கு டுட்‌ 
டிநக்தம்‌ பேயர்கள்‌. 

8) எலோக்ம்‌, 710/0, - “தெவன்‌.” 
வேதத்தில்‌ சில இடங்களில்‌ இப்பதம்‌ சேவ 
தசைகளுக்கும்‌, ஆவிகளுக்கும்‌ நியாயாதிபதிக 
ளுக்கும்‌ சொல்லியிருக்கறது. 1 சாமு 9613 
சங்‌ 927, ஆனால்‌ வழக்கமாய்‌ இப்பதம்‌ 
மேலான கடவுள்‌ ஒருவரைக்‌ குறிக்கிறது. 

(0) ஏல்‌, £l, - தேவன்‌.” இப்பதம்‌ “பல 
முள்ளவர்‌' அல்லது “ஆண்டுகொள்ளுகற 
வர்‌” என்பதைச்‌ காட்டுகிறது. ஆதி 3112 
யாத்‌ 20. 

(௦) ஏல்ஷட்டாய்‌, 10 5/க0£மீ27. “ஷட்‌ 
டாய்‌? என்பதின்‌ அர்த்தம்‌ திட்டமாய்த்‌ தெ 
ரியாது. ஆனால்‌ சர்வ வல்லவர்‌ என்பதைக்‌ 
குறிக்கிற பதம என விளங்குகிறது. ஏல்ஷட்‌ 
டாய்‌ ௮ சர்வ வல்லமையுள்ள தேவன்‌. யாத்‌ 
6 எண்‌ 244, 

(4) ஏல்‌ எலியோன்‌, 771 lyon, = 
னதமான தேவன்‌. அதி 1418 சங்‌ 825, 

(6) அடோனாய்‌, 44௦௩௭0, -- ஆண்டவர்‌. 
அடிமைகள்‌ எஜமானுக்கு இப்பதத்தைச்‌ 
சொல்லுவார்கள்‌. திர்க்கதரிகெள்‌ இப்பதத்‌ 


வேத அகராதி 


கடவுள 
தை அதிகமாய்‌ வழங்கினார்கள்‌. ஏசா 011 
218 எரே 4610, 

(7) யேகோவா, Jehovah, Jahweh, 
Yahweh. இப்பதத்தின்‌ மூலார்த்தம்‌ திட்ட 
மாய்த்‌ தெரியாது. ஆனால்‌ மோசேயின்‌ கால 
முதல்‌ “எப்போதும்‌ இருக்கிறவர்‌” அல்லது 
“இருப்பவரா? என்பதைச்‌ குறிக்கிறது. கடவு 
ளுடைய பெயர்களில்‌ இது விசேஷமானது 
என்று எபிரெயர்‌ நினைத்து வேதம்‌ வாடிக்‌ 
கும்போது இந்தப்‌ பெயரை ௨ச்சரிக்காமல்‌ 
இதற்குப்‌ பதிலாக “அடோனாய்‌' என்று 
சொல்லுவார்கள்‌. யாத்‌ 310, 

(ஏ) யா, Jah, தமிழில்‌ இதற்கு “கர்த்தர்‌” 
(யாத 152) என்றும்‌, “யேகோவா? (சங்‌ 684) 
என்றும்‌ சொல்லியிருக்றெ து. அல்லேலூயா 
காண்க. 

(2 யேகோவா சபாயோத்‌, Jekovah 
ட86801/.-- “சேனைகளின்‌ கர்த்தர்‌.” தீர்க்க 
தரிசிகளால்‌ இப்பதம்‌ அதிகமாய்‌ வழங்கப்‌ 
பட்வெந்கது. கடவுள்‌ இஸ்ரவேவின்‌ சேனை 
களுக்குக்‌ கர்த்கர்‌ என முதலில்‌ வழங்கிவந்த 
இந்தச்‌ சொல்‌ பிற்பாடு அவர்‌ சேவதூதர்க 
ளின்‌ கர்த்தர்‌ எனவும்‌ கருதினது. ஏசா 1 68, 

(4) பல இடங்களில்‌ மேற்சொன்ன பெயர்‌ 
களில்‌ இரண்டு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்‌ 
இறது. “யேகோவா எலோக௫ம்‌? எனப்‌ பல 
முறையும்‌ எழுதியிருக்றெது. 

2. இதி எபிரேயர்களின்‌ அபிப்பிராயம்‌. 

கடவுள்‌ கற்றூண்கள்‌, மரங்கள்‌, நீறூற்று 
கள்‌ முதலான சல குறிச்ச இடங்களை விரும்பி 
அவைகளில்‌ வரிக்றொர்‌ என்று கானானியர்‌ 
முதலிய சேமியர்‌ உறுதியாய்‌ நம்பினார்கள்‌ 
எனறும்‌ எபிரெயாகள்‌ முதலில்‌ இவ்விதமாய்‌ 
எண்ணங்கொண்டார்கள்‌ என்றும்‌ தோன்று 
இறது. ஆதி 127 1318 357 யோசு 24%, 

மேலும்‌ எபிரெயர்கள்‌ யேகோவாவைத்‌ 
தவிர அந்நிய தேவர்கள்‌ உண்டு என நினைத்‌ 
தார்கள்‌. ஆதி 3196 நியா 17: 1 சாமு 2014, 

தில சமயங்களில்‌ எபிரெயர்கள்‌ இந்த அந்‌ 
நிய தெய்வங்களின்‌ தயவு பெறும்படி இவை 
களை வணங்கினார்கள்‌. ஆனால்‌ யேகோவா 
வே தங்கள்‌ தேவன்‌ என ஈம்பினார்களே 
யொழிய இவைகளைத்‌ தங்கள்‌ தெய்வங்களாக 
ஒருக்காலும்‌ ஏற்றுக்கொள்ளவேயில்லை என்‌ 
பது பழைய ஏற்பாட்டின்‌ மூலமாய்த்‌ தெரி 
கிறது. 

3. மோசேக்தப்‌ பிற்பாடு இநந்த ௮பிப்‌ 
பிராயம்‌. 

இஸ்ரவேலர்‌ பாகால்‌, ௮ஸ்தரோச்‌ முத 
லிய தேவர்களைச்‌ சிலவேளை பணிந்துவந்தா 


( 206) 


கடவுள்‌ 


லும்‌ யேகோவா இஸ்ரவேலின்‌ தேவன்‌ என்‌ 
றும்‌, அவர்‌ எல்லாத்‌ தேவர்களிலும்‌ மேலா 
னவர்‌ என்றும்‌, அவருடைய ஜனங்கள்‌ 
அவமைமாத்திரம்‌ வணங்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்‌ அவர்களுக்கு உடன்படிக்கை செய்‌ 
திருக்கிறார்‌ என்றும்‌ மோசே போதிச்ததின்‌ 
படி அவர்கள்‌ வரவர அம்நிய தேவர்களை 
விட்டு யேகோவாவின்பெயரில்‌ மாத்திரம்‌ 
பக்தி வைத்தார்கள்‌. அவர்கள்‌ முதலில்‌ 
யேகோவா மனுஷரூபமாய்‌ ராஜாவைப்போ 
லிருச்கிறார்‌ என்று நினைத்து அவருடைய 
கரம்‌, வாய்‌, உதகெள்‌, செங்கோல்‌, சிங்கா 
சனம்‌ முதலியவற்றைப்‌ பற்றிப்‌ பேச யுத்தத்‌ 
இலே அவர்‌ தங்களுக்கு ஜெயம்‌ கொடுப்பார்‌ 
என்று எண்ணினார்கள்‌. 

4. தீர்க்கதரிசிகளின்‌ அபிப்பிராயம்‌. 

தீர்க்கதரிசிகள்‌ யேகோவாவை ஆவிக்கு 
ரியவிசமாய்த்‌ தியானித்து, எல்லா விக்ரக 
வணக்கத்தையும்‌ கண்டித்து, யேகோவா எங்‌ 
கும்‌ இருக்கிறவர்‌ (எரே 2324) என்றும்‌, பரி 
சுத்தர்‌ (ஏசா 6) என்றும்‌, அன்பு நிறைந்து 
தீமையை வெறுத்து அதிலிருந்து எல்லா 
மையும்‌ ரட்சிக்க விரும்புகிறவர்‌ என்றும்‌ 
கற்பித்துவர்தார்கள்‌. உபா 495: 99 64 1014 
1 இரா 8560 ஏசா 376 4012: 22. 28 474 435 
4330 36. 24 பத. 12. 18 443 எரே 107 எசே 
ந4. 9.15 பூல்‌ 15. 11. 16. 


5. சிறையிநப்புக்குப்‌ பிற்பாடு உண்‌ 
டான அபிப்பிராயம்‌. 

சிறையிருப்புக்குப்‌ பிறகு இஸ்ரவேலர்‌ 
அந்நிய தேவர்களையும்‌ விக்கிரக ஆராதனை 
யையும்‌ முற்றிலும்‌ விட்டுக்‌ கர்த்தருடைய 
வாக்கு ஞானம்‌ முதலியவற்றைப்பற்றி விப 
ரித்து இயேசுவின்‌ மூலமாய்‌ வரும்‌ போத 
னைக்கு ஆயத்சுமுள்ளவர்களானார்கள்‌. 

6. புதிய ஏற்பாடு, கீறிஸதவர்களின்‌ 
அபிப்பிராயம்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ கடவுள்‌ சர்வ வல்லமை 
யுள்ளவரும்‌ அல்லாமல்‌ எல்லாருக்கும்‌ அவர்‌ 
அனபுள்ள பிதாவாகவும்‌ இருக்இருர்‌ என்று 
காட்டியிருக்கிறசை நாம்‌ காணலாம்‌. இயேசு 
இப்படிக்‌ கடவுள்‌ தமக்குப்‌ பிதாவாய்‌ இருக்‌ 
கிறார்‌ என்றும்‌, சர்வ ஜனங்களுக்கும்‌ விசே 
ஹமாய்த்‌ தமது €ஷருக்குப்‌ பிதாவாய்‌ இருக்‌ 
கிறார்‌ என்றும்‌ பூரணமாய்ப்‌ போதித்திருக்கி 
ரோ. இந்தச்‌ சத்தியத்தைக்‌ குறிக்கும்‌ வச 
னங்களில்‌ லெ: மத்‌ 6 லூச்‌ 63 யோவா 2014 
அப்‌ 17 யாக்‌ 117 [பேது 177, 

7. புதிய ஏற்பாடு கிறிஸ்தவ தத்துவஜா 
னத்தை விபரித்துக்‌ காட்டூம்‌ சாஸ்திரமல்ல. 


வேத அகராதி 


கடற்காளான்‌ 


திரியேகத்துவம்‌ முதலியவற்றைப்பற்றி 
அறியவேண்டுமானால்‌ அரியான 6, சோசீனி 
யா, தீரியேகத்துவம்‌ பார்க்க. 

கடற்காளான்‌. Sponge, சீரியா தேசத்‌ 
தைச்‌ சேர்ந்த மத்தியதரைக்‌ கடற்கரையில்‌ 
இது ஏராளமாய்‌ உண்டு. மத்‌ 2748 மாற்‌ 1535, 

கடன்‌. Debt. 

1. பழைய ஏற்பாடூ.-நியாயப்பிரமாணம்‌ 
கொடுக்கப்படும்‌ காலத்தில்‌ தரித்திரம்‌ நேரி 
டிம்போதுமாத்திரம்‌ எபிரெயாகள்‌ கடன்‌ வாங்‌ 
குவார்களேயொழிய வியாபாரம்‌ முதலிய 
தொழில்‌ தறைகளுக்காகக்‌ கடன்‌ வாங்க 
மாட்டார்கள்‌. இவ்விதமாய்ச்‌ கடன்‌ வாங்‌ 
கும்‌ தரித்திரனிடச்திலிருந்து வட்டி வாங்கு 
வது நல்லசல்ல. ஆசையால்‌ வட்டி வாங்‌ 
கப்படாது என்று சொல்லியிருக்கறது. யாத்‌ 
225 லேவி 2596 உபா 2319 9913. 44, 

உபாகமத்தில்‌ சொல்லியிருக்கெபடி ௮ம்‌ 
நியரிடத்திலிருந்து வட்டி வாங்குவது நியா 
யம்‌ என விளங்குகிறது. சல விஷயங்களில்‌ 
மாத்திரம்‌ அடகு அல்லது அடைமானம்‌ வாங்‌ 
கலாம்‌. உபா 2410 யோபு 24, ஏழாம்‌ வரு 
ஷச்தில்‌ கடன்‌ மன்னிககிறசைப்பற்றியது: 
உபா 159, 

வேதச்தின சரித்திரத்தைப்‌ பார்த்தால்‌ 
அநேகர்‌ மேற்சொல்லிய பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளவில்லை என்று தொன்றுதிறது. 
2 இரா 4! ஏசா 242 501 நெகே 5 1021 சங்‌ 155 
371 நீதி 1917 227 258 எரே 1510: 

2. புதிய ஏற்பாடூ.-— புதிய ஏற்பாட்டின்‌ 
காலத்தில்‌ தரித்திரத்தினியித்தம்‌ அல்லாம 
லும்‌ வியாபாரம்‌ முதலியவைகளுக்கும்‌ முதல்‌ 
வா௩கி அதற்கு வட்டியும்‌ கொடுப்பது வழக்‌ 
கமும்‌ நியாயமுமாய்‌ இருக்கும்‌ என்பது இயே 


 சுகிறிஸ்து சொன்ன பிரசங்கத்தினால்‌ விளங்‌ 


கும்‌. மத்‌ 2527 லூக்‌ 105 1928. 

இறிஸ்‌ தவ னொருவன்‌ ஏழையின்‌ விஷயத்‌ 
இல்‌ வட்டியைப்பற்றிக்‌ கண்டிப்பாய்‌ இருக்‌ 
கப்படாது. லூக்‌ 6% கடன்‌ பாவத்னதக்‌ 
குறிக்கிறது. மத்‌ 612 லூக்‌ 741, 

கிறிஸ்‌ சவர்களிடக்கி லிருந்தாவத, புறமத 
ஸ்தர்களிடத்தி விருந்தாவது, தங்களுக்கும்‌ 
சபைக்கும்‌ துர்க்£ர்ச்தி அல்லது இடையூறு 
வராதபடி இறிஸ்தவர்கள்‌ கடன்‌ வாங்காமல்‌ 
இருப்பது நல்லது. ரோ 135, 

கடியாரம்‌. றவ. எசேக்கியா, சூரிய 
கடியாரம்‌ காண்க. 

கடிவாளம்‌. நட, ஐய. “கடிவாளம்‌ 
எனச்‌ குறிக்கிற எபிரெய இரேக்க பதங்கள்‌ 
இலகான்‌, வார்‌, தலைகாடா ஆதிய இம்மூன்‌ 
றையும்‌ காட்டுகிறது. சங்‌ 329 யாக்‌ 3“, 


( 207) 


க்கு 


கடூத. Mustard. பலெஸ்தினாவில்‌ . ஏராள 

மாயுள்ள இந்தச்‌ செடி 12 அடி உயரத்திற்கு 
வளரும்‌. அதின்‌ சிறு விதைகளைச்‌ சாப்பிடும்‌ 
படி பட்டுகள்‌ அதில்‌ வந்து தங்கும்‌. மத்‌ 1831 
1790 லூக்‌ 1815. 


பரி 


2 
இ ரர (h 


| யய ரிம்‌ யய 


பப்பி 


எபிரெயர்கள்‌ கட்டில்மேல்‌ உட்கார்ந்து கை சமுவினத, 


குடை. Market. 

1. கடைத்தெருவைக் குறிக்கிறது. 
2713 மத்‌ 1115 மாற்‌ 74, 

2. இரேக்க பட்டணத்தில்‌ அம்பலமான 
இந்த இடத்தில்‌ வியாபாரத்திற்காகக்‌ குடி 
சைகள்‌ இருக்கும்‌. இதைச்‌ சுற்றி நியாயஸ்த 
லங்களும்‌ கோவில்களும்‌ பெரிய அரமனைக 
ளும்‌ கட்டப்பட்டிருந்தன. அப 1619 1713. 


எசே 


கட்கம்‌. 8௩௦௦. நீதி 2518, ஆயுதம்‌ 
காண்க. 
கட்டில்‌. Beds, Couches. எபிரெயர்‌ 


களுக்குள்‌ ஏழைகள்‌ பாய்களிலும்‌, சவரி 
யவான்கள்‌ கட்டில்களிலும்‌ தாங்குவார்கள்‌. 
கட்டில்கள்‌ பலவிதமாய்‌ அலங்கரிக்கப்பமெ. 
உபா 211 அமோ 309, 

தந்தக்கட்டில்‌. ஆமோ 64, 

கட்டுக்கதைகள்‌. ௨165. 

1. உவமைகள்‌ காண்க. 

2. புதிய ஏற்பாட்டில்‌. 1 தீமோ 14 47 
2 திமோ 44 தீத்‌ 114 2 பேது 115, 

ஆக கிறிஸ்தவர்களில்‌ சிலர்‌ தத்துவசாஸ்‌ 
திரத்தில்‌ மயங்கி கிறிஸ்துபோதித்தவைகளைக்‌ 
தங்கள்‌ அபிப்பிராயச்தின்படி மாற்றி, அவ 
ருடைய சரித்திர,ச்தைச்‌ தாங்கள்‌ நினைத்தபடி. 
லிபரித்துத்‌ தங்கள்‌ இஷ்டக்கின்படி சமய 
பேதங்கொண்டவர்களாய்‌ நடந்தார்கள்‌. பே 
அருவும்‌ பத்‌ இவர்களுடைய கொள்கை 


நல்‌ வேத அகராதி 


ல ந ப வச்சவ அலவ யபசை 


கட்டுவிரியன்‌ 


களுக்கு இப்பதம்‌ வழங்கினார்கள்‌. சுவிசே 
ஷம்‌ காண்க. 
கட்டுவிரியன்‌. ஐ௯௨(1166, எபிரெய பதம்‌ 
ஒரு வேளை கவிகல்பிதமான பயங்கர பறவை 
நாகத்தைக்‌ குறிக்கிறது. ஏசா 1 18595 எரே 817, 
கணக்கன்‌. Writer. 
நியா 514 சங்‌ 451 எசே 99, 
கணவாய்‌. ஓDefile, 
Valley. ஏசா 10°, 
கணிக்கிறவர்கள்‌. 
Astrologers. சூனியம்‌ 
காண்க, 
கண்‌. Eye. சரீரத்‌ 
அக்குள்‌ ஜனனலைப்‌ 
போல்‌ கண்மூலமாய்‌ 
வெளிச்சம்‌ பிரகா ரிக்‌ 
கும்‌ என்கிறது எபிரெ 
யரின்‌ அபிப்பிராயம்‌. 
மதி 622, 
அழகிய கண்கள்‌. 
சாமு 
115 512 
மோகக்கண்‌. நீதி 05 ஏசா 316, கூச்சப்‌ 
பார்வை. ஆதி 297, இது காமக்கண்‌ எனச்‌ 
கருதாமல்‌ கூசிப்பார்க்கும்‌ கண்‌ எனக்‌ கருது 


னதி னை 


ம்‌ 


வி்‌ பத 


MIN 
1 
162 உன்‌. பா. 


பெண்கள்‌ கண்களுக்கு மையியவொர்கள்‌. 
எரே 40 எசே 254), 

குஷ்டசோகி ஆரோக்கியமடைர்‌ த சுத்தி 
கரிக்கப்பமெபோது அவன்‌ கண்புருவம்‌ 
சிசைக்கப்படம்‌, லேவி 14), 

கண்‌ பார்வைக்கு ஒருமாதிரியான பஸ்பம்‌ 
கவிக்கம்‌ போவோர்கள்‌. வெளி 318, 


( 208) 


ச்ண்சாணிகள்‌ 


சண்‌ பலவித உபமானமாய்ச்‌ சொல்லப்‌ 

படுகிறது. நீதி 3017 மத்‌ 62 | யோவா 21%, 

கண்காணிகளும்‌ ழப்பர்களும்‌. BIshops 
and Elders. 

1. பதங்கள்‌. 

(ம) கண்காணி, 1815401008, அல்லது 
மேல்‌ விசாரணைக்காரன்‌. அப்‌ 2028 பிலி 1! 

| தீமோ 32 தீத்‌ 17 1] பேது 2”. புதிய ஏற 
பாட்டில்‌ இந்த உந்து இடங்களில்மாத்திரம்‌ 
இது சொல்லப்பட்டிருக்கின்றது. 

(5) ஓப்பன்‌, PரesDyteros, அல்லது 
வயது முதிர்ந்தவன்‌. 

பழைய ஏற்பாட்டில்‌ சொல்லியிருக்கும்‌ 
மூப்பர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ ஒவ்வொரு 
ஊரிலுமுள்ள காரியாதிகளைக்‌ குறித்து நீதி 
விசாரணை செய்யும்படி அற 
தலைவர்களாம்‌. பிற்காலத்தில்‌ இவர்கள்‌ ஜெப 
ஆலயக்‌ கர்த்சாக்களாய்‌ இருந்தார்கள்‌. இவர்‌ 
சளைப்போலவே ஆதி கி றிஸ்‌ சவ சபைகளில்‌ 
கண்காணிகளும்‌ மூப்பர்களும்‌ இருந்தார்கள்‌. 
கிறிஸ்‌ தவ சபை ஸ்தாபிக்கப்பட்ட பச்காம்‌ 
வருஷம்‌ (பி. 44) பவுல்‌ கொண்டுவந்த 
காணிக்கையை எருசலேமில்‌ மூப்பர்கள்‌ 
பெற்றார்கள்‌. அப 112. ஆறு வருஷத்திற்‌ 
குப்‌ பிற்பாடு இவர்கள்‌ கிறிஸ்தவ ஆலோச 
னைச்‌ சங்கத்தில்‌ சேர்ந்திருந்தார்கள்‌. அப்‌ 154, 
எட்டு வருஷத்திற்குப்‌ பிற்பாடு (க-பி, 56) 
இவர்கள்‌ பரி. பவுலை த்‌ கக்‌ 
கள்‌. அப்‌ 218. 

2. புதிய ஏற்பாட்டில்‌ எந்த இடத்தி 
லும்‌ சண்காணிகளும்‌ மூப்பர்களும்‌ ஆதிய 
இந்த இரண்டு பேர்களும்‌ சோர்து சொல்‌ 
லப்படாததினாலும்‌; பிலிப்பியருக்கு எழு 
தின நிருபத்தில்‌ மூப்பரைவிட்டு கண்காணி 
களுக்கும்‌ உதவிக்காரருக்கும்‌ எழுதியிருக்க 
ததினாலும்‌; 1 தீமோ 3-ம்‌ அதிகாரத்தில்‌ 
பவுல்‌ எபேசு பட்டணத்திலுள்ள (அப்‌ 2017) 
மூப்பர்களைப்பற்றிப்‌ பேசாமல்‌ கண்காணி 

களைப்பற்றிப்‌ பேசுகிறதினாலும்‌; தீத்து 1-ம்‌ 

அதிகாரத்தில்‌ கண்காணிகளைப்பற்றிச்‌ சொல்‌ 
லாமல்‌ மூப்பர்களைப்பற்றிச்‌ சொல்லியிருப்‌ 
பதினாலும்‌; ஆதி கிறிஸ்தவ சபையில்‌ கண்‌ 
காணிகளும்‌ மூப்பர்களும்‌ ஒரேவிசமான 
ஊழியத்தைச்‌ செய்ததினாலும்‌; எபேசுவி 
லுள்ள மூப்பர்களைக்‌ கண்காணிகள்‌ என்று 
சொல்லியிருப்பதினாலும்‌ (அப்‌ 2017-28); 
கண்காணி, மூப்பன்‌ ஆகிய இல்விரு பதங்க 
ரூம்‌ எகார்த்சமுடையவைகள்‌ என நினைக்‌ 
கவேண்டும்‌. சில இடங்களில்‌ கண்காணி 
என்பது வெல்வேறான உத்தியோகத்தைக்‌ 
குறிக்றெதாய்‌ இருந்தாலும்‌ அவ்வித்தியாசம 
இன்னது என நமக்குத்‌ தெரியவில்லை. 


வேத்‌ அகராதி 


கண்ணாடி 


3. இவர்கள்‌ நீயமனம்‌. ஆதி சபையில்‌ 
பொதுச்சபையார்கள்‌ இவர்களை நியமித்த 
லும்‌, அப்போஸ்தலர்கள்‌ அதை னுமதிதீ த்து, 
ஜெபம்‌ செய்து, தங்கள்‌ கைகளை இவர்கள்‌ 
தலைமேல்‌ வைத்து இவர்களை அக்ககரித்தலும்‌ 
ஆகிய இவை இரண்டும்‌ அவசியம்‌ வேண்டும்‌ 
என்று தோன்றுகிறது (அப்‌ 65 காண்க), 
ஆனால்‌ அப்போஸ்தலர்கள்‌ தாமே மூப்பர்‌ 
களை எற்படுத்தினார்கள்‌ (அப்‌ 1429) என்றும்‌; 
தத்து மூப்பர்களை ஏற்படுத்தினான்‌ (தித்‌ 15) 
என்றும்‌; தீமோத்தேயு கண்காணிகளை ஏற்ப 
டுத்தினான்‌ (1 தமோ 315 2 மோ 22) என்‌ 
லும்‌ தெரிகிறது. அப்போஸ்தலர்‌ ல 
குப்‌ பிற்பாடு அவர்களால்‌ ஏற்பகெதப்பட்‌ 
டவர்கள்‌ இவ்வூழியத்திற்குச்‌ சபையினால்‌ 
தெரிந்‌ அகொள்ளப்பட்டவர்களைக்‌ கண்காணி 
களாயும்‌ மூப்பர்களாயும்‌ எற்படெதவார்கள்‌. 
இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ கண்காணிகள்‌ 
பெரிய அதிகாரத்தைப்‌ பெற்றார்கள்‌ எனத்‌ 
கொன்றுதிறது. அந்தச்‌ காலச்தில்‌ சுற்றியி 
ருக்கிற ஊர்களிலுள்ள கண்காணிகள்‌ புதுக்‌ 
கண்சாணியை நியமித்து வர்சார்கள்‌. பிற்‌ 
பாடு மேற்றிராணி என்பவன்‌ சண்காணி 
யைப்‌ பிரதிஷ்டை செய்வது வழக்கம்‌ 
ஆனது. 

4. இவர்களின்‌ கடமைகள்‌. 

(4) மேல்‌ விசாரணை. மூப்பர்கள்‌, அப்‌ 
2028 | தீமோ 517. கண்காணிகள்‌, 1 தீமோ 
3. பொதுவாய்‌, 1 செச 514, 

(0) போதனை. கண்காணிகள்‌, 1] தீமோ 
32 தது 15. மூப்பர்கள்‌, 1 திமோ 517, பொது 
வாய்‌, 1தெச௪ 512, 

(0) சபை பராமரிப்பு. விசேஷமாய்‌ 
ஸ்‌பாதியஸ்தரைச்‌ சர்தித்தல்‌, யாக்‌ 514, சரித்‌ 
திரையும்‌ அர்நியரையும்‌ பாதுகாத்தல்‌, 
1 தீமோ 32 தத்‌ 18, 

கண்ணாடி, தர்ப்பணம்‌. 1௦௦11௨ ஐ1295. 
எபிரெயர்‌ உ பயோகித்த கண்‌ டி வட்டவடி 
வும்‌ கைபிடி உள்ளதுமாய்‌ வெண்க £லததினாற்‌ 
செய்யப்பட்டிருந்தது. யாத 358 யோபு 3713 
1 கொரி 1312 92கொரி 318 யாக்‌ 14“, 


கண்ணாடிக்‌ கடல்‌. 56௨ ௦f ழிக85. யோ 
வான்‌ “கண்ணாடிக்‌ கடல்‌? என்று சொல்வதி 
னால்‌ அதின்‌ பளபளப்பான பிரகாசத்தையும்‌ 
அலங்காரத்தையும்‌ காட்டுகிறான்‌. வெளி 48 
152, 

கண்ணி, சுநக்கு, வலை. Snare, 01, 
குருவிகளைப பிடிப்பதற்கு வேடர்கள்‌ கண்ணி 
யேற்றுவார்கள்‌, சங்‌ 1247 நீதி 111 ஓதி 5! 
98 மோ 35 ரோ 199 1 கொரி 75, 


27 (809). 


க்தர்‌ 


கதர. 04027௨, சவிலேயாச்‌ கடலுக்குச்‌ 
தென்கிழக்கில்‌ ஆறுமைல்‌ தூரமாயுள்ள ஒரு 
ஊர்‌, இதில்‌ பேர்போன வெந்நீர்‌ ஊற்றுகள்‌ 
இருந்தன. இந்த ஊரில்‌ இயேசு பிசாசு 
பிடித்தவர்களைச்‌ சொஸ்தமாக்கிஞர்‌. லூக்‌ 
8% மாற்‌ 51, 
சல கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ இந்த 
ஊரார்‌ “கெர்கெசேனர்‌ நாடு? என்று எழுதப்‌ 
பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 
அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, மத்‌ 88, 
கெர்செசேனர்‌ நாடு இர்காசியர்‌ நாடு என்ப 
தைக்‌ குறிக்றெது. யோசு 2401. ஆனால்‌ 
பூர்வீக கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ “கெர்கெ 
சேனர்‌ அல்ல, “கெராசேனர்‌ என வாச்‌ 
இரோம்‌. 

இந்க பதங்கள்‌ கலிலேயாக்‌ கடலிலுள்ள 
கொர்சா என்னும்‌ ஊரில்‌ வடத்தவர்களைக்‌ 
குறிக்கின்றன. இந்தச்‌ கெராசா சவிலேயாக்‌ 
கடலின்‌ ஓரத்தில்‌ தற்காலத்திலுள்ள கெர்சா 
என்னும்‌ ஊர்‌. 

கதவு. ௦௦. 1 கொரி 169, வீடு காண்க. 

கதிர்‌. Spindle. நீதி 817. 


கதை. £௦. உவமை, கட்டுக்கதை 
காண்க. 

கத்தரிகள்‌. ரபாக. தேவாலயம்‌ 
காண்க. 

கத்தாம்‌. Gatam. ஒரு பிரபு. ஆதி 
5011. 16. 

கத்தி, Knife. ஆதியில்‌ மற்ற ஜன௩ 


களைப்போலவே எபிரெயரும்‌ கற்கத்தி உப 
யோகித்தார்கள்‌. “கருக்கான கத்தி” என்பது 
இதைக்‌ குறிக்கிறது. யோசு 52, இந்தமாதி 
ரியே பலிவெட்டுக்‌ கத்தி. ஆதி 226. சவர 
கன்‌ கத்தி, எசே 51, விகதனின குரிக்கத்தி. 
எரே 3629, 

கத்தோலிக்க. 0௩௦11௦, இ-மி. 381- 
ஹோமத்தில்‌ உத்தமனாகிய மகா சேயோடொசியு 
என்ற ராயனுடைய காலத்தில்‌ கொன்ஸ்தரந்தி 
நோபில்‌ என்னும்‌ பட்டணத்தில்‌ இரண்டாம்‌ 
பொதுச்சங்கம்‌ கூடினபோது, ராயனுடைய 
கட்டளையின்படி மெய்யான உபதேசத்தை 
நம்புகிறவர்கள்‌ “கத்கொலிக்‌ என்று பொதுச்‌ 
சபையில்‌ எண்ணப்பட்டார்கள்‌. 

“கத்தொலிக்‌? என்னும்‌ பதத்திற்கு “பொது? 
என்றர்த்தமாம்‌. ஆதலால்‌ எவ்விடத்திலும்‌ 
எப்போதும்‌ எல்லாராலும்‌ ஈம்பப்படத்தக்கது 
“கத்தொலிக்‌ சத்தியம்‌” என்று சொல்லவேண்‌ 
டும்‌. ரோமான்‌ மார்க்கத்தார்‌ தங்கள்‌ சபை 
தான்‌ சத்தியமானதை முழுதும்‌ கைக்கொள்‌ 
ஞூூழறது என்று சொல்லித்‌ தங்கள்‌ சபையே 
“சத்தொலிச்‌ சபை” என நினைக்கருர்கள்‌. 


வேத அகராதி 


கத்மியேல்‌ 


ஆனால்‌ சத்தியத்தைப்‌ பற்றிக்கொள்ளுகிற 
யாவரும்‌ இயேசுவின்‌ பொதுச்‌ சபையிலே 
உள்ளவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. 

கத்மியேல்‌. Kl. ஒரு குடும்பம்‌, 
எஸ்றா 240, அல்லது ஒரு லேவியன்‌. நெகே 
109, 

கத்மோனியர்‌, Kஃ௱௦nltes. சாக்கட 
லின்‌ கரையில்‌ வரித்த ஆதிகாலத்து ஜனம்‌. 
ஆதி 1599, 

கந்தகம்‌. ஒர[m8t௦n௪. சாக்கடலின்‌ சமீ 
பமாய்‌ உள்ள நீரூற்றுக்களில்‌ கந்தகம்‌ சேர்ந்‌ 
திருக்கும்‌. வேதத்தில்‌ பல இடங்களில்‌ கேட்‌ 
டுக்கு உபமானமாய்‌ இப்பதம்‌ சொல்லப்பட்‌ 
டிருக்கிறது. ஆதி 192 ஏசா 34, 

கந்தவர்க்கங்கள்‌. 81௦9௪. எபிரெயர்‌ 
பலவிதமான கந்தவர்க்கங்கள்‌ உபயோடித்து 
வந்கார்கள்‌. இவைகளினால்‌ வாசனை தை 
லககள்‌ செய்து பூசுவார்கள்‌. உன்‌. பா 40, 
பிரேசங்களுக்குத்‌ தைலமிடுவார்கள்‌. 2 நாளா 
16% மாற்‌ 161. நளதம்‌ பழு காண்க. 

கந்தாகே. (கோக. எத்தியோப்பிய 
ரின்‌ ராணி. இந்தப்‌ பெயர்‌ அந்த தேசத்‌ 
திலுள்ள ராஜஸ்திரீகளில்‌ சிலருக்கு வழங்கி 
வந்தது. அப்‌ 897, 

கபத்தா. 0203௨, எருசலேமில்‌ “தள 
வரிசை மேடை” என்பது இதன்‌ மறுபெயர்‌. 
எருசலேமில்‌ ௮ர்தோனியா என்னும்‌ கோட்‌ 
டைக்குச்‌ சமீபமாய்‌ இந்த மாதிரியான அம்ப 
லம்‌ ஒன்று இருந்தது. யோவா 19%, 

கபாலஸ்தலம்‌. கல்வாரி காண்க, 

கப்‌. Kaறh. எபிரெய பாஷையில்‌ பதி 
னோராம்‌ எழுத்து. ௪௨ 11931, 

கப்சேயேல்‌. 122௦௪1. தென்‌ யூதாவில்‌ 
ஒரு ஊர்‌, யோசு. 15“, எகாப்சேயேல்‌ 
காண்க, 

கப்தோர்‌. 0௨11௦. பெலிஸ்தியர்‌ ஆதி 
காலத்தில்‌ இந்த தேசத்திலிருந்து பலெஸ்தீனா 
வுக்கு வந்தார்கள்‌. இது எந்த தேசம்‌ என்று 
திட்டமாய்த்‌ தெரியாது, ஒருவேளை கிரேத்தா 
தீவாய்‌ இருக்கலாம்‌, ஆதி 1014 ஆமோ 97, 

கப்பத்தோக்கியா. 082280௦௦1௨. சன்ன 
ஆசியாவிலே ரோமை ராஜ்யத்தில்‌ இழக்குச்‌ 
திசையிலுள்ள ஒரு பெரிய .நாடு, இங்கே 
யூதர்கள்‌ அநேகர்‌ வசித்தார்கள்‌. இந்த நாட்‌ 
டுக்குப்‌ பரி, பவுல்‌ பிரயாணம்‌ செய்யவில்லை. 
இதிலுள்ள கிறிஸ்தவர்களுக்குப்‌ பரி. பேதுரு 
எழுதின முதலாம்‌ நிருபம்‌ அனுப்பப்பட்‌ 
டது. அப்‌ 29 [பேது 11. 

கப்பம்‌. 71௦01௨. சீரியரும்‌ அசீரியரும்‌ 
இஸ்ரவேலரை ஜெயித்தபோது இஸ்ரவேல 


(210 ) 


கப்பர்ஈகூம்‌ 


ரின்‌ ராஜாக்கள்‌ அவர்களுக்குக்‌ கப்பம்‌ கட்டி 
வந்தார்கள்‌. அசீரியா ராஜா தனக்குக்‌ கப்‌ 
பம்‌ கொண்வெந்தவர்களுடைய படம்‌ வரை 
ந்த கற்கள்‌ இந்காள்வரையும்‌ இருக்கின்றன. 
2 இரா 2855 எஸ்றா 419 எஸ்தர்‌ 10", 
கப்பர்நகூம்‌. வாகா. இயேசு 
கலிலேயாவிலே பிரசங்கம்‌ செய்தபோது இந்‌ 
தப்‌ பட்டணத்தில்‌ அடிக்கடி சுற்றித்‌ திரிந்தார்‌. 
இது கலிலேயாக்கடலின்‌ வடகரையிலுள்ள 
பெரிய ஈகரம்‌. மத்‌ 419 85 1128 1714 மாற்‌ 
121_212 939 லூக்‌ 41 72 1015 யோவா 212 446 
659, 


ரோமருடைய கப்பல்‌. 


கப்பல்‌, படவு. Ship, Boat. 

1. பழைய எற்பாடு. முசலில்‌ இஸ்ர 
வேலர்‌ கப்பலிற்‌ பிரயாணம்‌ செய்து வியா 
பாரம்‌ பண்ணினவர்கள்‌ அல்ல. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்துக்கு வந்தபோது கப்பலில்‌ 
பிரயாணம்‌ செய்து போனார்களோ அல்‌ 
லவோ என்பது சந்தேகம்‌. வரவர ஆசேர்‌, 
தாண்‌, செபுலோன்‌, இசக்கார்‌ ஆதிய கோத்‌ 
திரத்தார்‌ கப்பல்‌ மார்க்கமாய்ப்‌ பிரயாணம்‌ 
செய்தார்கள்‌. நியா 517 இதி 493 உபா 3319, 
சாலொமோன்‌ காலத்தில்‌ இஸ்ரவேலர்‌ அதிக 
தூரமான இடங்களுக்கு கடற்பிரயாணம்‌ 
செய்தார்கள்‌. இந்தியாவையும்‌ பிரயாணம்‌ 
செய்யும்‌ கப்பல்களைச்‌ சாலொமோன்‌ எசி 
யோன்கேபேரிலே வைத்தான்‌. ஆனால்‌ 
அவன்‌ மரிச்தபிறகு இஸ்ரவேலுக்கும்‌ யூதா 
வுக்கும்‌ உள்ள பகையினிமித்தம்‌ அடிக்கடி 
உண்டான யுத்தத்தினால்‌ அநேசகாலம்‌ கப்‌ 
பல்‌ பிரயாணம்‌ திரும்பவும்‌ நிறுத்தப்பட்டி 
ருந்தது. யோசபாத்‌ ஓப்பீருக்கு அனுப்பின 
கப்பல்கள்‌ சேதம்‌ அடைர்தன. 1 இரா 9% 
2248, 

மக்கபெயர்‌ காலத்தில்‌ யோப்பா துறை 
முகமாக ஏற்படுத்திய பிற்பாடு யூதர்கள்‌ வியா 
பாரிகள்‌ பல இடங்களுக்கும்‌ போய்‌ வியா 
பாரம்‌ செய்துவந்தார்கள்‌. 

பெனிக்கேயர்‌ எப்பொழுதும்‌ கப்பலிற்‌ 
பிரயாணம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ வழக்க 
மாய்‌ இங்கலொந்துவரையும்‌ போனதற்குப்‌ 
போதிய அத்தாட்சி உண்டு, 


வேத அகராதி 


கப்பல்‌, படவு 


அசீரியர்கள்‌ ஐபிராத்து திிரீஸ்‌ என்னும்‌ 
பெரிய நதிகளில்‌ தெப்பங்களிலும்‌ பாரிசுக 
ளிலும்‌ போக்குவரவு செய்தார்களே ஒழிய 
கப்பல்களில்‌ பிரயாணம்‌ செய்யவில்லை 
என்று தோன்றுறெது. 

பாபிலோனியர்‌ வழக்கமாய்‌ சப்பல்‌ பிர 
யாணம்‌ செய்தார்கள்‌. ஏசா 4814, 

எகிப்தியர்கள்‌ நைல்‌ நதியில்‌ நாணல்களி 
னால்‌ செய்த படவுகளை (ஏசா 18) அல்லது 
தெப்பங்களை உபயோகித்தார்கள்‌. அவர்கள்‌ 
பெரிய கப்பல்களையும்‌ செய்து அவைகளைத்‌ 
தண்டுகளினாலும்‌ பாய்களினாலும்‌ செலுத்து 
வார்கள்‌. ஏசா 8831-53 எசே 977, 

2. புதிய ஏற்பாடு, 

1. கலிலேயாக்கடலவில்‌ மீன்‌ பிடிக்‌ 
இறதற்கும்‌, அதின்‌ கரைகளிலுள்ள 
ஊர்களில்‌ வசிச்தவர்கள்‌ வியாபாரம்‌ 
செய்வதற்கும்‌ படவுகள்‌ அநேகம்‌ 
வைத்தார்கள்‌. இவைகள்‌ காற்றில்‌ 
அகப்பட்‌ மோசம்‌ போனதென்றும்‌, 
இவைகள்‌ செம்படவர்கள்‌ பிடிச்ச 
மீன்களால்‌ நிறைந்து அதிக கஷ்டத்தோடு 
கரைக்கு இழுக்கப்பட்டது என்றும்‌ சொல்லி 
இருப்பதினால்‌ இவைகள்‌ பெரிய படவுகள்‌ 
அல்ல எனச்‌ தோன்றுகிறது, 

2. மத்தியதமைக்கடலிலுள்ள கப்பல்கள்‌ 
அக்காலத்தில்‌ பலவிதமாய்‌ இருந்தன. அக்‌ 
கடலில்‌ சடுதியாய்‌ புயல்‌ ௨ருவதினால்‌ 
அவைகள்‌ அடிக்கடி சேதம்‌ அடைந்தன. 
2 கொரி 1128, அப்‌ 27-ம, 28-ம்‌ அதிகாரங்க 
ளில்‌ வியாபாரக்‌ கப்பல்களைச்குறித்து அகேக 
காரியங்கள்‌ சொல்லியிருக்கின்றன. பவுல்‌ 
ஏறின முதல்‌ கப்பல்‌ தானியம்‌ அதிகமாய்‌ 
கொண்டுபோனதுமல்லாமல்‌ அதில்‌ 2176 
பேர்கள்‌ இருந்து போகிறதற்கு அஃவளவு 
இடமும்‌ இருந்தது. அப 277. அதற்‌ 
குப்‌ பாய்மரமும்‌ தண்கெளாடிய சுக்கான்‌ 
நங்கூரங்களும்‌ (2755) இருந்தன. 
இந்தமாதிரியான கப்பல்களுக்கு ஒரு பாய்‌ 
மாமும்‌ அதற்குக்‌ குறுக்கே பெரிய பாய்‌ 
தாங்கி மரமும்‌ உண்டு. இதில்‌ பெரிய சது 
ரமான பாய்‌ கட்டப்படும்‌. முன்னணியத்‌ 
திற்கும்‌ பாய்மரத்திற்கும்‌ இடையில்‌ முக்‌ 
கோணமான இறு பாய்‌ ஒன்று தொடிப்பார்கள்‌. 
ஒரு பெரிய கப்பலுக்குப பக்கத்தில்‌ வழக்க 
மாய்ச்‌ சிறு படவு கட்டித்‌ தொங்கும்‌. 2715, 
புயல்‌ அடிக்கும்‌ காலத்தில்‌ ஆணிகளினால்‌ 
ஒன்றுக்குமேல்‌ ஒன்று வைத்துத்‌ தைக்கப்‌ 
பட்ட கப்பலின்‌ பலகைகள்‌ பிரிந்துபோகாத 
படி சங்கிலிகளினாலும்‌ வடக்கயிறுகளினாலும்‌ 
அதன்‌ ஏருக்கட்டைக்குக்‌ கீழிருந்து மேற்‌ 


களும்‌ 


( 211) 


கப்பாப்‌ 


ளம்‌ வரையும்‌ சுற்றிச்‌ சுற்றி ஈன்ராய்‌ இறுக 
இக்‌ கட்டிக்‌ கப்பலைப்‌ பெலப்படுத்துவார்கள்‌. 
“உபாயங்கள்‌ செய்து கப்பலைச்‌ சுற்றிக்‌ கட்‌ 
டினார்கள்‌' என்பது இதுதான்‌ குறிக்றெது. 
அப்‌ 27. மாலுமிகள்‌ அடிக்கடி விழுது 
விட்டுப்‌ பார்ப்பார்கள்‌. 2728, இசையறி 
கருவி அக்காலத்தில்‌ இல்லாததினால்‌ கார்‌ 
மேகம்‌ உண்டாகும்போது மாலும/களுக்குத்‌ 
திசை தெரியாததினால்‌ கப்பல்‌ சேதம்‌ அடிக்‌ 
கழி உண்டாகும்‌. பெரிய கப்பல்‌ 180 அடி 
நீளம்‌ இருக்கும்‌. போர்க்சப்பல்கள்‌ இவை 
களிலும்‌ பெரிதாய்‌ இருக்கும்‌. அவைகளில்‌ 
மூன்று வரிசைத்தண்டுகள்‌ உண்டு, ஒவ்‌ 
வொரு தண்டை வவிக்கிறதற்கு மூன்று அடி 
மைகள்‌ இருப்பார்கள்‌. 


த வார்கள்‌ 1 Mi a \ 14) ரு 
yA ji! | | பயமா 
॥ [ ய ்‌ 


4 


ம்‌! 7 ர்‌ பதி 
யச அத ம்‌ 

i 

1 iy i 


il, 


வேத அகராதி 


| ரா 


கம்பம்‌ 


சத்து. ராதிகளின்‌ கப்பல்களை உடைப்ப 
தற்குப்‌ போர்க்கப்பல்களின்‌ முன்னணியத்‌ 
இலே பெரிய வெண்கலக்‌ கொம்புகள்‌ இருக்‌ 
கும்‌. முன்னோர்‌ கப்பலின்‌ முன்னணியச்‌ 
தையும்‌ பின்னணியத்தையும்‌ அலஙகாரமாய 
வைப்பார்கள்‌. வழக்கமாய்‌ முன்னணியத்தில்‌ 
ஒரு கண்‌ ௨ரைர்திருபபார்கள்‌. அங்கேதான்‌ 
அக்கப்பவின்பேருள்ள சேவதையின்‌ சிலை 
வைக்கப்பட்டிருக்கும்‌. பவுல்‌ ஏறின கப்பல்‌ 
களில்‌ ஒன்றின்‌ பெயர்‌ 'மிதுனம்‌.” சங்‌ 44! 
10426 10753 நீதி 3019 3114 ஏசா 60 எசே 
279-2 யோனா |? தானி 115 வெளி 187. 

3. ஆத்தும நங்கூரம்‌ இறிஸ்சவ நம்பிக்கை 
யைக்‌ காட்டிறது. எபி 619, 

நாவு சக்கானைப்போல்‌ இருக்கிறது. யாக்‌ 34, 


eT 


NN வவ 


| யக கலு 
1) ர. த 1 


பிறி 


ப சது 


ANE A ECLA ன்‌ SLI TEL LL Zp 


சி 


ர்‌! டட ந 
Q KY 11% ர 
i! ர்‌ ॥ (நல 
ப து ட ய்‌ 


ர அபயா அத தணி க 
தம்‌ வர்ர (பிய, a 


த 


ப்ப சக்ர 
\] 


ATES REGENCE ததத்தத 
ட 5 ன AN | 
ப்‌ 


i WN ஷப 
ANN ய்ய 


AI 


ரோமருடைய யுத்த கப்பவின்‌ முன்பாகம்‌, 


நெகே 118, 


Gamallel. 


கப்பாம்‌. Gகabbவl. 


கமாலியேல. 

1. ஒரு பிரபு. 

2. இல்லேல்‌ (17/64) என்னும்‌ மகா 
£ர்த்திப்‌ பிரஸ்காபமுள்ள வேச சாஸ்திரியின்‌ 
போனாயெ கமாலியேல்‌ இயேசு பிரசங்இச்க 
காலத்தில்‌ யூசருடைய ஆலோசனைச்‌ சங்கத்‌ 
தில்‌ ஒரு அங்கத்தவனாய்‌ இருந்தான்‌. இவன்‌ 
யூதர்கள்‌ அந்நியராக்கு தயை காட்டவேண்‌ 
டும்‌ என்றும்‌, ஸ்திரீகளுக்காக கவலை பரிதா 
பம்‌ உற்றவர்களாய்‌ இருக்கவேண்டும்‌ என்‌ 
அம்‌, ஒய்வுகாள்‌ ஆசரிப்பைப்பற்றி பாரமான 
கட்டளை யிடப்படாது என்றும்‌ போதித்த 
வன்‌. பரி. பவுல்‌ இவனுடைய சிஷர்களில்‌ 
ஒருவன்‌. அப 55 229, 


எண்‌ 110. 


கம்பம்‌. Standard. எண்‌ 2118ஏசா 30/17. 

கம்பளம்‌. Carpets, நீதி 116. 

கம்பு. ஈitches. இது இந்த தேசத்தி 
லுள்ள கமபைப்போல்‌ அவ்வளவு நல்லதல்ல, 
எசே 19 ஏசா 2825, 

© 6 6 ்‌ 

கம்மாட்டிம்‌. கோக. இப்பதத்தின்‌ 
அச்சம்‌ இட்டமாய்த்‌ செரியாது. ஒரு 

க 600 ர டர 5 உட 
எவன போர்வீரர்கள்‌ என்று அர்த்தம்‌ 
இருக்கலாம்‌. எசே 2011 

கம்ழாபி. Hammurabi, 
ராஜாக்கள்‌ காண்க, 


கயிறு. Cord, Rope. 
விசமான 


அசீரியர்‌ 


எபிரெயர்கள்‌ பல 
: ்‌ கயிறுகளை உபயோகித்தார்கள்‌. 
சிம்சோன்‌ கட்டின “அகணி நாாக்கயிறு? வில்‌ 
ஞாண்‌ என்று தோன்றுகிறது, நியா 107, 


(212) 


கருகலானவை 


வேத அகராதி 


அல்ல, இந்தியாவிலிருந்து வந்த வாசனை 

யுள்ள மரத்தின்‌ பிரின்சான்‌ என்று சோன்‌ 

றுறது. நீதி 717 யோவா 1991, 
கநகலானவை. 0௦015, காணி 512-16, 


கநங்காலி. bony, விக்ரெகங்கள்‌ முத 
வியவை செய்யும்படி பாபிலோனியரும்‌ 
எகிப்தியரும்‌ வட இந்தியாவிலிருர்தும்‌, இலங்‌ 
கையிவிருக்‌ தம்‌ கடல்‌ மார்க்கமாயாவது தரை 
மார்க்கமாயாவது இந்த மரச்தை வருவித்தார்‌ 


காட்‌. 


சிரியா js காடி, 


காடி. Bear. சரியாவில்‌ எாமோன்‌ முத 
லிய மலைநாடுகளில்‌ கரடிகள்‌ உண்டு. அவை 
மிகவும்‌ பயங்கரமானவை. 1 சாமு 173 
2இரா 22% 2சாமு 17 நீதி 1713 9355, 
ஏசா 117 ஐ௫ 139, 

காண்டி. 
1 இரா 74. 

கராஷீமன்‌. ப௪-Harashim.  [சிற்பசாஸ்‌ 
திரங்களின்‌ பள்ளத்தாக்கு]. 1நாளா 44 
நெகே 115, இடம்‌ செரியாது. 

கரியபோலம்‌. A1௦௨. இது இப்போது 
மருந்திற்கு உபயோகிக்கும்‌ கரியபோளம்‌ 


Spoon, Shovel. யாத்‌ 275 


கள்‌, 


எசே 2715, 


கநடன்‌. Ossifrage. R. V. Gier Eagle. 
சாக்கடலோரத்தில்‌ வசிக்கும்‌ இராஜாளி, 
இது சிறகு விரித்திருக்கும்போது பத்து அடி 
நீளமுள்ளது. இது அடிக்கடி தன்‌ கூர்மை 
யான நக௩களினால்‌ ஆமையைப்‌ பிடித்து 
உயர ஆகாயத்தில்‌ கொண்டுபோய்‌ ஆமை 
யின்‌ ஒடு உடைந்து சின்னா பின்னமாய்ப்‌ 
போகும்படி. அங்கிருந்து அதைக்‌ கற்பாறை 
மேற்‌ போட்டுச்‌ கறியைப பிநெதித்‌ தின்‌ 
னும்‌. லேவி 1129, 

கநவாப்பட்டை. Cinnamon.  இத்திப்‌ 
பும்‌ காரமும்‌ வாசனையுமுள்ள ஒரு மரத்தின்‌ 


பட்டை. யாத்‌ 50, இலவங்கப்பட்டை 
காண்க. 
கநவாமாம்‌. ௦1௩௩வ௩௦ஈ. லெவங்கப்‌ 


பட்டை காண்க, 


வ எபிரோனிதுள்ள கருவாவி மரம்‌, 


யுண்டு. இது பல நூற்றாண்டுகளாக இருக்‌ 


கநவாலி மாம்‌. 02. பலெஸ்£னாவில்‌ 
கர்மேல்‌, பாசான்‌ முதலிய இடங்களில்‌ இந்த 
மரங்கள்‌ அதிகம்‌. இவைகளில்‌ ஒன்பது வகை 


கும்‌. ஆதி 354 நியா 0! 9 சாமு 187 ஓசி 
413 ஏசா 1 913 எசே 275, 


( 219) 


கரேயோ ட்‌ ப 


. கரோயா, Kareah. 2 காளா 2594, 
கர்காஸ்‌. Carcas. எஸ்தர்‌ 113. 
கர்தேமீஸ்‌. Cகோheonish. சீரியாவி 

விருந்து அசிரியாவுக்குப்‌ போகும்‌ வழியில்‌ 

இபிராத்து நதியைக்‌ கடக்கும்‌ இடத்தில்‌ 
ஏத்தியர்களின்‌ ஒர்‌ முக்கிய பட்டணமா 


இய இது கட்டப்பட்டிருந்தது. ஏசா 10 
எரே 409], 

கர்க்கா. Kகாkு. தென்‌ யூசாவில்‌ ஒரு 
ஊர்‌, யோசு 159, 

கர்க்கோர்‌. வாமா. கலெயாத்திலுள்ள 
ஒரு இடம்‌. நியா 800, 


கர்ஷேனு. Carshena. எஸ்தர்‌ 114. 

குர்தா. வாக. செபுலோனின்‌ ஒரு 
ஊர்‌. யோசு 9134, 

கந்தான்‌. வாவா. நபசலியில்‌ ஒரு ஊர்‌, 
யோசு 2135, 


கர்த்தத்துவங்கள்‌. றonlnlons. கிரேக்க 
பாஷையில்‌ இக்க பகம்‌ பொதுவாக அதிகார 
ஆதீன ச்சையும்‌ ஆளுகையையும்‌ குறிக்கிறது. 
மேலும்‌ இப்‌! சம்‌ உலகத்திலுள்ள அதிகாரிக 
ளின்‌ அதிகாரம்‌, அல்லது தூதர்கணத்தில்‌ 
சிலருக்குள்ள அதிகாரம்‌, அல்லது இயேசு 
வின்‌ மேலான அதிகாரம்‌ ஆயெ இவற்றைக்‌ 
குறிக்கிறது. கொலோ 116 எபே 1” 2பேது 
20 யூகா 14, 

கர்த்தநடைய இராப்போஜனம்‌. இராப்‌ 
போஜனம்‌ காண்க. 

கரீத்தநடைய சகோதரர்‌. இயேசுகிறிஸ்‌ 
துவின்‌ சகோதரர்‌ காண்க, 

கரீத்தநடைய ஜேபம்‌. இயேசு தமது 
சீஷருக்கு விண்ணப்பமும்‌ ஸ்தோக்இரமும்‌ 
செய்வதற்கு முன்மாதிரியாக இந்த ஜெபச்‌ 
தைக்‌ கற்றுக்கொயித்ததினால்‌ இது கர்த்தரு 
டைய ஜெபம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
மத்‌ 60-13, லூச்‌ 112-1, 

கரீத்தநடைய நாள்‌. 

1. ஓய்வுநாள்‌ காண்க. 

2. = The Day of the Lord. பாவ 
முள்ள எபிரெயரையும்‌, தமது சத்துருக்களை 
யும்‌ கர்த்தர்‌ தண்டித்து தமது ஜனத்நில்‌ நீதி 
யுள்ள மீதியானவர்களை உலகதச்தின்மேல்‌ 
அதிகாரிகளாய்‌ ஏற்படுத்தும்‌ காலம்‌. ஏசா 22 
34? எரே 4010 எசே 30 யோவே 211 அமோ 
518 செப்‌ 14 மல்க 35. 

கர்த்ததடைய யுத்த புஸ்தகம்‌. The 
Book of the Wars of the Lord. «LJ 
ரெய பாஷையில்‌ எழுதப்பட்ட இந்த பூர்வ 
புஸ்தகம்‌ யுத்தத்தில்‌ தமது ஜனங்களுக்கு உத 


வேத அகராதி 


கர்த்தா 


விசெய்த யேகோவாவைச்‌ சிறப்பித்துப்‌ பாடி 
யிருக்கும்‌ புஸ்தகம்‌ எனத்‌ தோன்றுகிறது. 
எண்‌ 215, ன சகு 

கர்த்தர்‌. 1௦2, பழைய எற்பாட்டில 
இப்பதம்‌ யேகோவாவைக்‌ குறிக்கிறது. புதிய 
ஏற்பாட்டில்‌ “கர்த்தர்‌, “ஆண்டவர்‌! ஆயெ 
பதங்கள்‌ கலந்து மாறி மாறிச்‌ சொல்லியிருக்‌ 


இறது. கர்த்தர்‌ - தேவன்‌. மத்‌ 150 அப்‌ 
தம, _ இயேசு. ]கொரி 123 ரோ 10 
வெளி 1916, 

கர்மியன்‌. கொ௱ltes.  ]காளா 419, 

கரீமீ. கோர! 

1. யோசு 71, 

2. ]நாளா 41, 

3. 1நாளா 5, 

4, எண 266. 

கரீமீ. கார! ஆதி 409. 

கமேல. கோவ. 


1, எபிரோனுக்குத்‌ தெற்கேயுள்ள ஒரு 
ஊர்‌. யோசு 1525 1 சாமு 255. 

2. சென்‌ இழக்கிலிருந்து மத்தியதரைக்‌ 
கடலோரம்‌ வரையில்‌ நெடுகப்போகும்‌ மலைச்‌ 


தொடர்‌. 1 இரா 181 இது மிகவும்‌ செழிப்‌ 
பான பூமி. ஓசா 339, இங்கே மரங்கள்‌ 
அதிகம்‌. மீகா 714, 


கலப்பை. 51௦09. 1 சாமு 132 ஆமோ 
62 ஏசா 302 உபா 2210 லூக்‌ 985, 

கலம்‌. 88850ஈ, 2சாமு 17” 1இரா 
745 நீதி 1924 வெள்ளிக்கலம்‌. எண்‌ 713, 

கலாத்தியநக்த எழதிய நீநபம்‌. 7 
Epistle to the Galatians, 

1. இதற்தக்‌ காரணம்‌. இதை வாசிக்கும்‌ 
போது பரி. பவுல்‌ கலாத்தியரை இரண்டு 
தடவை சந்தித்தான்‌ என்று அறிகிறோம்‌. 
முதற்தடவை வியாதியாய்‌ இருந்தான்‌. 418, 
இரண்டாமதடவை யூசமார்க்க ஆசாரத்தைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌ என்று சாதித்தவர்களு 
க்கு எச்சரிக்கை கூறுகிறான்‌. அவன்‌ 
இசண்டாம்சடவை சரந்தித்சதற்குப்‌ பிறகு 
யூச ஆசார அனுசாரிகள்‌ மறுபடியும்‌ வந்து 
கலாத்தியர்‌ விருத்சசேசனம்‌ பெறவேண்டும்‌ 
என்றும்‌, யூதமார்க்க ஆசாரங்களைச்‌ கவணிக்‌ 
கவேண்டும்‌ என்றும்‌ கட்டாயப்படுத்தினார்‌ 
கள்‌. இதைச்‌ தடுக்கும்படி பவுல்‌ இந்த நிரு 
பத்தை எழுதினான்‌. 1355, 

2. இந்த நீநபம்‌ யாநக்க எழதப்பட்டது? 
கலாத்தியர்‌ என்னும்‌ நிருபம்‌ ரோமை ராஜ்‌ 
யத்தைச்‌ சார்ந்த கலாத்தியாநாட்டில்‌ பொது 
வாய்‌ இருக்றெ கிறிஸ்‌ தவர்களுக்கு எழுதப்‌ 


( 914) 


கலாத்தியர்‌ . 


பட்டது என்று இலர்‌ நினைத்தாலும்‌, தற்கா 
லத்தில்‌ வேதசாஸ்திரிகள்‌ இது விசேஷமாய்‌, 
தெர்பை, லீஸ்திரா, இக்கோனியா, பி£தியா 
விலுள்ள ௮ந்தியோகியா என்னும்‌ பட்ட 
ணங்களிலுள்ள கிறிஸ்சவர்களுக்கு எழுதப்‌ 
பட்டது என்று நினைக்கிறார்கள்‌. இப்பட்‌ 
டணங்களைத்தவிர இவைகளுக்கு வடக்கே 
இருக்கும்‌ கலாத்தியாவுக்குப பரி. பவுல்‌ 
போனானோ இல்லையோ என்பது சந்தேகம்‌, 

3. ஆக்கியோன்‌. பரி. பவுல்‌ இந்த நிரு 
பத்தை எழுதினான்‌ என்பதற்கு மறுப்பாக 
வேச சாஸ்திரிகள்‌ அவ்வளவு கவனிக்கத்தக்க 
காரணம்‌ இல்லை என்று தீர்மாணிக்கிறார்கள்‌. 
மேலும்‌ அவன்‌ இதை எழுதினதற்குச்‌ சாட்ட 
யாக அவன இதில்‌ தன்னைப்பற்றிச்‌ சொல்லி 

யிருக்கிறவைகள்‌ அநேகம்‌. உதாரணமாக 
அவன்‌ தான அப்போஸ்தல அதிகாரம்‌ அப்‌ 
போஸ்தலர்‌ மூலமாய்‌ அல்ல, தேவனிடத்தி 
லிருந்தே பெற்றான்‌ என்பதையும்‌, தனது 
குணப்பதெலையும்‌, ௮ப்போஸ்தலரை நேசித்‌ 
தலையும்‌, எருசலேமுக்குத்‌ தான்‌ போனதை 
யும்‌ ( 118 21), கான்‌ அப்போஸ்தலரைப்‌ பார்த்‌ 
ததையும்‌, இன்னும்‌ அநேக காரியங்களை 
விபரமாயும்‌ குறிப்பாயும்‌ சொல்லி யிருக்‌ 
கிறான்‌. 

4. காலழம்‌ இடழம்‌. பரி. பவுல்‌ கலாத்‌ 
தியரிடத்துக்கு இரண்தெடவை போனதைப்‌ 
பற்றி நாம்‌ தீர்மானமாய்‌ அறிந்தால்‌ இந்த 
நிருபம்‌ எழுதப்பட்ட காலத்தைக்‌ குறித்து 
அறிவோம்‌. இதைப்பற்றி வேசசாஸ்திரிக 
ளின்‌ நாலு அபிப்பிராயங்களாவன்‌: 

1. பரி. பவுல்‌ கலாத்தியரைச்‌ சந்திக்க 
சமயங்கள்‌ அப 133 142) வசனங்களிற்‌ சொல்‌ 
வியிருப்பவைகளானால்‌, இந்த நிருபம்‌ ௪௬௪ 
லேமிலே உபி. 49 அல்லது 50-ஸ்ஷூத்தில்‌ 
நடந்த முதல்‌ பொதுவான சங்கத்துக்கு முந்தி 
எழுதப்பட்டது என்று அறியவேண்டும்‌. 

2. இந்த இரண்டு சந்திப்புகளும்‌ அப்‌ 166 
1829-ல்‌ சொல்லியபடியானால்‌ இந்த நிருபம்‌, 

(8) பவுல்‌ இரண்டு கால்‌ வருஷம்‌ எபேசு 
விலே இருக்கும்போது (அப்‌ 195) &-பி, 
54-50-(ஹீூத்இல்‌, 

(8) அல்லது எபேசு பட்டணத்தில்‌ கல 
கம்‌ உண்டானபிறகு சிலகாலம்‌ அவன்‌ மக்‌ 
கெதோனியாவிலே தங்கினபோது (அப்‌ 
201) இ-பி. 56-57-இிச்தில்‌ எழுதப்பட்டி 
ருக்கவேண்டும்‌, 

8. பவுல்‌ கலாத்தியாவைச்‌ சந்தித்த சம 
யங்கள்‌ அப்‌ 1319 166-ல்‌ சொல்லியவையா 
னால்‌, அவனுடைய இரண்டாம்‌ பிரயாணம்‌ 


வேத அகராதி 


கலாத்தியா 


முடிந்தபிறகு சீரியாவிலுள்ள அந்தியோகி 
யாவிலே, இ-பி. 53-இத்தில்‌ இதை எழுதி 
னான்‌ என்று அறியவேண்டும்‌. தற்காலத்தி 
லுள்ள வேதசாஸ்திரிகளின்‌ அபிப்பிராயம்‌ 
இதுவே. 

எப்படியாவது இந்த அபிப்பிராயங்களைச்‌ 
சேர்த்துப்‌ பார்த்தால்‌ இறிஸ்தவ சபை ஸ்தா 
பிக்கப்பட்ட முப்பது வருஷத்திற்குள்ளும்‌ 
ரோமர்‌ நிருபத்அக்கு முந்தியும்‌ எழுதப்பட 
டது என்று அறியலாம்‌. 

5. இதன்‌ போதன்‌ அடக்கம்‌. 

1-2 அதி. யூதமார்க்க ஆசாரத்தை விரும்‌ 
புவோருக்கு எச்சரிக்கை; பவுல்‌ குணப்படு 
தல்‌; அவனுடைய ஜீவிய சரித்திரம்‌; தேவ 
னால்‌ அவன்‌ அப்போஸ்தல ஊழியத்துக்கு 
அழைக்கப்படுதல்‌. 

31-512. சுவிசேஷத்திலுள்ள விடதெலை; ஆபி 
ரகாம்‌ ங்யாயப்பிரமாணத்தினால்‌ அல்ல வீசு 
வாசத்தினால்‌ நீதிமான்‌ ஆனான்‌, அப்படியே 
அவனுடைய புத்திரர்‌ ஈீதிமான்கள்‌ ஆகவேண்‌ 
டும்‌; பூரண விடுதலை அடையும்படி நியா 
யப்பிரமாணம்‌ ஈல்ல சிட்சை கொடுத்ததா 
லைம்‌, அது சல காலத்துக்குமாத்திரம்‌ 
இருந்ததினால்‌ இறிஸ்‌ துவுக்குள்‌ பூரண விதெ 
லையடைந்த கலாத்தியர்‌ மறுபடியும்‌ அதற்கு 
இணங்குவது ஏன்‌ என்பதைப்பற்றி போதிக்‌ 

ன்‌. 

513-010, புத்தி போதனைகள்‌; தாங்கள்‌ 
அடைந்த விடுதலையைப்‌ பத்திரமாய்க்‌ கைப்‌ 
பற்றிக்கொள்வதோடு அதில்‌ தீமை விளை 
யாதபடி ஜாக்கிரதையாய்‌ இருக்கவேண்டும்‌. 

6115, பவுல்‌ தன்‌ சொர்சச்‌ கையினால்‌ 
எழுதின முடிவுரை. 

கலாத்தியா. ௦வ1௨419. சின்ன ஆசியாவில்‌ 
வடகிழக்கில்‌ உள்ள நாடு, இ-மு. 978-ஸஷத்‌ 
தில்‌ 8ரோப்பாக்கண்டத்திலிருந்து கோல்ஸ்‌ 
(0/8) என்னும்‌ பெயர்கொண்ட கலாத்தி 
யர்‌ இந்த நாட்டுக்கு விரோதமாய்ப்‌ படை 
யெடுத்து வந்து, ம்பது வருஷம்‌ சண்டை 
செய்து, இதை ஜெயித்து, இதிற்‌ குடியேறி 
ஞர்கள்‌. இவர்கள்‌ அநேக வருஷம்‌ சமி 
பத்திலிருந்த ரோமர்களின்‌ தயவைப்‌ பெற்‌ 
அத்‌ தஙகள்‌ ஆளுகையை ஈடத்திவந்தார்கள்‌. 
இ-மு. 25-ித்தில்‌ ரோமைராயன்‌ கலாத்தி 
யருடைய இந்தத்‌ தேசத்தைச்‌ சுற்றியிருந்த 
சேசங்களோடு சேர்த்து, ஒரு பெரிய நாடாக 
ஸ்தாபித்தான்‌. இதின்‌ தெனபாகத்தில்‌ 
தெர்பை, லீஸ்திரா, இக்கொணியா, பிசதி 
யாவிலுள்ள அந்தியோகியா இருக்கும்‌. 
ஆகையால்‌, *கலாத்தியா' அத்சேசத்துச்‌ 
கோல்சரின்‌ சந்ததியாராகிய “கலாத்தியா? 
என்பவர்களின்‌ நாட்டை, அல்லது ரோமை 


( 216 ) 


கலிககம 


ராஜ்யத்தைச்சேர்ந்த பெரிய நாட்டைக்‌ 
குறிக்றெது. ] சொரி 101 1 பேது 1 கலா 12, 
கலிக்கம்‌. £௰ye-salve.  விசேஷமாய்‌ 
லவோதிக்கேயாவிலுள்ள வைத்தியர்கள்‌ செ 
ய்தர்த்திபெற்ற நேத்திர பஸ்பம்‌. வெளி 318, 
கலியாணம்‌, விவாகம்‌. Marriage. 

1. எபிசெயருக்குள்ளே புருஷனுடைய 
கோத்திரத்தை அவனுடைய மனைவியும்‌ பிள்‌ 
ஊைகளும்‌ சேர்ந்திருக்கவேண்டும்‌. ஒ௫ 216 
ஏசா 624, யுத்தகாலத்தில்‌ மற்ற ஜனங்க 
ளிலிருந்து பலவந்தமாய்ப்‌ பெண்‌ கொண் 
டார்கள்‌. நியா 520 218, இதைப்பற்றி 
ஒழுங்கு இருந்தது. உபா 210, பிற்காலங 
களில்‌ எபிரெயர்கள்‌ முதிசம கொடுத்தார்‌ 
கள்‌. கடைசியில்‌ இருபகுதியாரும்‌ நியாய 
சாஸ்திரிகளின்‌ உத்தரவின்படி விவாக ஏற்‌ 
பாடு செய்தார்கள்‌. 

2. பலதார விவாகம்‌. ஒருவனுடைய 
மனைவி மலடியாயிருந்கால்‌ அவன இரண்‌ 
டாம்‌ மனைவியை விவாகஞ்‌ செய்துகொள்ள 
லாம்‌ என்று முன்னோர்‌ உத்தரவு கொடுத்‌ 
தார்கள்‌. ஆதி 161: மற்ற ராஜாக்களோடு 
விீக்சியம்‌ கொள்வதற்காக சாலொமோன்‌ 
முசலியவர்கள்‌ அவர்களின்‌ கு.மாரத்கெளை 
விவாகம்‌ செய்தார்கள்‌. 1 காளா 74 உபா 
1717, தனவான்களில்‌ சிலர்‌ இந்த முறை 
மையின்படி விவாகம்‌ செய்தார்கள்‌. 1சா 
11 2 நாளா 24, அனால்‌ எபிரெயர்கள்‌ 
குமெபத்தில்‌ பகை பொருமை இராதபடி 
ஒருவனுக்கு ஒரு மனைவிசான்‌ இருக்கவேண்‌ 
டும்‌ என்று தர்மானித்தார்கள்‌. 2 இரா 4-ம்‌ 
அதி. சங்‌ 19% நீதி 31 அதி. 

பலதார விவாகத்துக்கு எபிரெய வேத 
சாஸ்திரிகள்‌ அனுசாரிகளாய்‌ இருக்கவில்லை. 
யூதாகள்‌ வரவர இக வழக்கச்சை நிறுத்தி 
னார்கள்‌. இ-பி, 1000-ுசதில்‌ பிரான்சு, 
ஜெர்மனியிலுள்ள யூசாகள்‌ இதை நிறுத்தி 
விட்டார்கள்‌. லெ காலத்துக்குப்‌ பிறகு 
ூரோப்பாக்கண்டத்திலும்‌ மற்ற இடங்களி 
லும்‌ இது நிறுத்தப்பட்டது. ஆனால்‌ மக 
மதியர்‌ ௮சசாளுகிற இடக்களில்‌ இப்போ 
தும்‌ இவ்வழக்கம்‌ நடக்கிறது. 

3. பிரமாணங்கள்‌. லிவாகத்தைப்பற்றிய 
நியாயப்பிரமாணம்‌. லேவி 187 2021 உபா 
2750 இ, ஆபிரகாம்‌ உடன்‌ பிறந்சசகோச 
ரியை அல்ல, தகப்பனின்‌ இன்னொரு மனை 
வியின்‌ மகளை விவாகம்‌ செய்தான்‌. ஆதி 
2019, இகோடே யாத்‌ 020 2 சாமு 1313 எசே 
2211 காண்க. 

சுதந்தரவாளியாகிய பெண்ணின்‌ விவா 
சம்‌. எண்‌ 301, ஆசாரியர்களின்‌ விவாகம்‌ 


வேத அகராதி 


கலியாணம்‌, விவாகம்‌ 


லேவி 217-14, அந்நிய ஜாதியாரில்‌ பெண்‌ 
கொள்வதற்குச்‌ தடை. ஆதி 244 265, 
தாவீது, சாலொமோன்‌ முதலியோர்‌ அந்நிய 
ஜாதி பெண்களை விவாகம்‌ செய்தது. 2 சாமு 
33 1 இரா 31, எபிரெய ஸ்திரீகள்‌ அந்நிய 
ஜாதி புருஷரை விவாகம்‌ செய்தது. 2 சாமு 
113 1இரா 7* 1 நாளா 217, இவ்விதமான 
கலியாணம்‌ கானானியரோடு செய்யக்கூ 
டாது. யாத்‌ 346, மோவாபியரோடும்‌ எடப்‌ 
இயரோடும்‌ விவாகம்‌ இருக்கது. ஆதி 4145 
உபா 937 ரூத்‌ 1/4, எஸ்றாவும்‌ நெகேமியா 
வும்‌ இம்மாதிரியான விவாகஙகளைத்‌ தடுக்‌ 
கும்படி பிரயாசப்பட்டார்கள்‌. பிற்காலத்தில்‌ 
யூதர்கள்‌ அந்நியர்களோடு விவாக சம்பந்தம்‌ 
வைக்கவேயில்லை. ஆனால்‌ சின்ன ஆசியா 
விலுள்ளவர்கள்‌ இதை அல்‌ வளலாய்க்‌ ௧௮ 
னிக்கவில்லை. தீமோச்சேயுவின்‌ தாய்‌ எபி 
செய ஸ்திரீயாயிருந்தாலும்‌ கிரேக்கனை விவா 
கம்‌ செய்தாள்‌. அப்‌ 101. வேசியின்‌ பிள்ளை. 
உபா 232, 

4. எபிரெயர்கள்‌ சந்தானம்‌ அற்றுப்போ 
காதபடி ஒரு சகோதானுக்குப்‌ பிள்ளையில்‌ 
லாமல்‌ இறந்துவிட்டால்‌, இறகதவனுடைய 
மனைவியை 3வன௮ சகோதானுக்குச்‌ கொ 
டுப்பார்கள்‌. உபா 25 மத்‌ 2221, இஸ்ரவே 
லர்‌ கானான்‌ தேசத்துக்கு வந்து யுத்தத்தில்‌ 
குடும்பக்‌ சலைவர்களில்‌ அநேகர்‌ கொல்லப்‌ 
படும்‌ காலங்களில்‌ இந்த வழக்கத்துக்கு ஏது 
காரணம்‌ இருந்தும்‌ பிற்காலங்களில்‌ அற்றுப்‌ 
போயிற்று. 

5. கலியாண சடங்ககள்‌. 

(1) பெற்றார்கள்‌ பிள்ளைகளுக்கு விவாகம்‌ 
கி 2படுத்கினார்கள்‌. இ திதெசக்து வழக்கம்‌ 
போல எமபிசெயர்கள்‌ இறு பிள்ளைகளுக்கு 
விவாகம்‌ ஒருக்காலும்‌ செய்யவேமாட்டார்‌ 
கள்‌. பெண்களின்‌ சம்மதி கேட்பார்கள்‌. 
ஆதி 21”, சில சமயங்களில்‌ மகன்‌ சனத) 
பெற்றாரின்‌ சம்மததகிற்கு விரோதமாய்‌ விவா 
கம்‌ செய்வான்‌. ஆதி 2054, இல சமயங்களில்‌ 
மாப்பிள்ளையும்‌ பெண்பிள்ளையும்‌ விவாகம்‌ 
ஏற்பாடு செய்வார்கள்‌. 1 சாமு 1590, 

(2) லீவாக நியமனமான பிற்பாடு 
பெண்ணுக்குப்‌ பேனெ மாப்பிள்ளைக்கே 
யொழிய. வேறொருவனுக்கும்‌ அவளைக்‌ 
ததர எ ௪... 

ண ஃசாரமாாககமாய ஈடர்தால்‌ அத விப 
சாரம்‌. உபா 2:2 மத 119, கலியாண நிய 
மன சுதி ண்‌ ்‌ ரகத்‌ 
5 a த பெற்ருருக்குப்‌ 

. சில சமயங்களில்‌ 
பொருள்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக ஊழி 
பா வத்த பானே 

“யாத 225, பெற்றார்‌ பெண்‌ 


( 216) 


கலியாணம்‌, விவாகம்‌ 


ணுக்குச்‌ தனம்‌ கொடுப்பது வழக்கமா 
யிருந்தது. ஆதி 292% யோசு 1519 1 இரா 914, 
விபசாரத்தினால்‌ அல்லாமல்‌ வேறெந்த 
முகாந்தரத்தினாலும்‌ புருஷன்‌ தன்‌ மனைவிக்‌ 
குத்‌ தள்ளுதற்சட்டெ கொடுத்தால்‌ இவள்‌ 
கொண்வெந்த இந்தச்‌ தேனத்தைச்‌ இரும்ப 
அவளுக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. மணவா 
ளன்‌ சில ஈன்கொடைகள்‌ அளிப்பான்‌. ஆதி 
242 எஸ்தர்‌ 29, நியமனமான பிற்பாடு 
பெண்ணின்‌ பெற்றார்‌ அவளைப்‌ பேரின 
மாப்பிள்ளைக்குக்‌ கொடாவிட்டால்‌ அது 
அவர்களுக்கு இகழ்ச்சி. 1 சாமு 1819, 

(3) கலியாணச்‌ சடங்கைப்பற்றி வேதத்‌ 
தில்‌ விபசமாய்‌ ஒன்றும்‌ சொல்லியிருக்க 
வில்லை. நியமனமான உடனே அல்லது 
சிலகாலத்திற்குப்‌ பிற்பாடு விவாகம்‌ செய்து 
கொள்ளுவார்கள்‌. விவாகம்‌ செய்யும்போது 
மணவாளனின்‌ தோழர்‌ ஊர்கோலம்‌ செய்து 
மணவாட்டியை அழைத்துப்போவார்கள்‌. 
மத்‌ 915 2518 சங 4515. மணவாளனும்‌ மண 
வாட்டியும்‌ அலங்காரமான உடை தரிப்பார்‌ 
கள்‌. சங்‌ 4513 வெளி 198. ஊர்கோலம்‌ செய்‌ 
தீபிறகு விருந்து கொண்டாடுவார்கள்‌. ஆதி 
2922 யோவா 21, விருந்துக்கு அழைக்கப்‌ 
பட்டவர்கள்‌ வராவிட்டால்‌ கலியாணம்‌ செய்‌ 
இறவர்களுக்கு அது பெரிய இகழ்ச்சியாக 
எண்ணப்பட்டது. மத்‌ 327. 

விருந்துக்குப்பிறகு மணவாளனும்‌ மண 
வாட்டியும்‌ மணவறைக்குப்‌ போவார்கள்‌. 
யோவே 216, இக்கலியாண விருந்து சில 
நாட்களாக நடக்கும்‌. நியா 1410, இந்த 
நாட்களில்‌ தோழர்கள்‌ உன்னதப்பாட்டுப 
புஸ்தகத்திலுள்ள பாட்கெளைப்போன்ற கதய 
களைப்‌ பாடுவார்கள்‌. 

கலியாணம்‌ செய்து ஒரு வருஷத்திற்குள்‌ 
ளாகப்‌ புருஷன்‌ யுத்தத்திற்குப்‌ போகப்‌ 
படாது. உபா 207 248. யூதர்கள்‌ விவாகம்‌ 
நடத்தும்போது மணவாளன்‌ மணவாம்டி 
இவர்களுக்காகத்‌ தேவ ஆசீர்வாதம்‌ கேட்‌ 
பார்கள்‌, ஆனால்‌ இதைப்பற்றி வேதத்தில்‌ 
யாதொரு விபரம்‌ சொல்லியிருக்கவில்லை. 

6. மனைவி. எபிரெயருக்குள்‌ மனைவி வழ 
க்கமாய்ப்‌ புருஷனுடைய ஆதீனத்தில்‌ இருக்‌ 
தீது என்றாலும்‌ அவள்‌ அவனுக்கேற்ற துணை 
யாய்‌ இருப்பதினாலே (ஆதி 21”) பூர்வகாலம்‌ 
துவங்கி எபிரெயர்‌ புருஷர்கள்‌ தங்கள்‌ மனை 
வலிகளைக்‌ கவனமாய்‌ ஆதரித்தார்கள்‌ என்று 
அறிவோம்‌. அயினும்‌ பிள்ளைகள்‌ இல்லாத 
வளுக்கு தொந்தரவு இருந்தது. ஆதி 16 
801 1 சாமு 15, என்றாலும்‌ புருஷன்‌ சன்‌ 
மனைவியைப்‌ பகைத்தால்‌ அவளுடைய பிள்‌ 


வேக அகராதி 


கலியாணம்‌, விவாகம்‌ 


ளைகளின்‌ சுதந்தரத்தை மாற்றக்கூடாது. 
உபா 2115, 

7. விதவைகள்‌. எபிரெயருக்குள்‌ வித 
வைகள்‌ பெரும்பாலும்‌ மறு விவாகம்‌ செய்ய 
வில்லை; ஆனால்‌ அவர்களின்‌ நிலைமை €ழோக 
எண்ணப்படவில்லை. வேண்மொனால்‌ அவர்‌ 
கள்‌ விவாகம்‌ செய்துகொள்ளலாம்‌. ரூத்‌ 413, 
பரி, பவுல்‌ ஆதி கிறிஸ்கவ விதவைகளுக்கு 
மறு விவாகம்‌ செய்துகொள்ளலாம்‌ என்று 
உத்தரவு கொடுத்தான்‌. 1 கொரி 79 514, 

8. விபசாரம்‌. பூர்வகாலத்தில்‌ ஒருவன்‌ 
இன்னொருவனுடைய மனைவியோடு விபசா 
சம்‌ செய்தால்‌, அதினால்‌ ௮வன்‌ அவளுடைய 
புருஷனுக்கு அதிக கெடுதி செய்கிறான்‌ என 
எபிரெயர்‌ நினைத்ததினால்‌, அவர்களுக்குள்‌ 
விபசாசத்சைச்‌ குறித்துக்‌ கண்டிப்பான பிர 
மாணங்கள்‌ இருந்தன. உபா 2239 யாத்‌ 20 
221 லேவி 2010 219, 

பிற்காலங்களில்‌ சன்மார்க்கத்தை விரும்பு 
இற தீர்க்கதரிசிகள்‌ விபசாரம்‌ செய்யக்‌ 
கூடாது என அடிக்கடி கண்டித்தவந்தார்‌ 
கள்‌. நீதிமொழியின்‌ போதனையும்‌ அப்ப 
டியே. ௩௫ 21858626. புதிய ஏற்பாடு விபசா 
ரதீதினால்‌ புருஷனுக்கும்‌ மனைவிக்கும்‌ உண்‌ 
டாகும்‌ கெடுதியை யல்லாமல்‌ இதில்‌ தேவ 
னுக்கு விரோதமான பாவத்தைக்‌ காட்டு 
கிறது. மத்‌ 597 அப்‌ 159 1கொரி 50 69 
கலா 519 | தெச 4, 

9. தள்ளுதற்சட்டு. பூர்வகாலத்தில்‌ எபி 
செயருக்குள்‌ புருஷன்‌ தன்‌ மனைவிக்குத்‌ 
சள்ளுதற்சட்கெ கொடுப்பது உண்டு, லேவி 
211 ஆதி 2114, இதைப்பற்றிய பிரமாணம்‌, 
உபா 241-ல்‌ பார்க்க. பிற்காலத்தில்‌ இச்‌ 
சீட்கெள்‌ தீர்மானமாய்‌ எழுதி நியாயாதிபதி 
கள்‌ வேதசாஸ்திரிகளுக்கு முன்பாகக்‌ கொ 
டத்தார்கள்‌. ஏசா 50! எரே 3”. தள்ளுதற்‌ 
சீட்டுக்‌ கொடுப்பதற்கு சில தடைகள்‌ உண்டு, 
உபா 229-9, புதிய ஏற்பாட்டிற்‌ கள்ளுதற்‌ 
சட்டுக்‌ கொடுப்பதைப்பற்றிய உத்தரவு கண்‌ 
பிடிப்பது அரிது. மரற்‌ 10 லூக்‌ 1618 
1 கொரி 70, ஆனால்‌ விபசாரத்தினியித்தம்‌ 
தள்ளுதற்சட்கெ கொடுக்கலாம்‌ என இயேசு 
கிறிஸ்து உத்தரவு கொடுத்தார்‌ என்று நாம்‌ 
நினைக்கவேண்டும்‌. மத்‌ 52199, தள்ளுதற்‌ 
சீட்கெகொடுிக்கப்பட்டவளின்‌ மறு விவாகம்‌. 
மத்‌ 55, 

10. விவாக நீலைமை. யூதர்கள்‌ விவாக 
நிலைமையைச்‌ சிறப்பிச்கார்கள்‌. இயேசு 
சிலருக்கு விவாகநிலைமை ஏற்றதல்ல என்று 
சொன்னாலும்‌ அது மேன்மை அற்றது என்று 
நினைக்கவில்லை. மத்‌ 1912, பரி, பவுல்‌ தேவ 
ஊழியம்‌ செய்றெவர்கள்‌ லெர்‌ விவாக நிலை 


28 (211) 


கலிலேயா 
மையிற்‌ பிரவேடுத்தால்‌ ௮வ்ஷழியம்‌ பூசண 
மாயச்‌ செய்வதற்குத்‌ தடைகள்‌ சில நேரிடும்‌ 
என்று எண்ணினாலும்‌ பாவத்துக்கு இட 
மிராதபடி. இறிஸ்தவர்கள்‌ விவாகம்‌ செய்து 
கொள்ளலாம்‌ என்று சொல்லுகிறான்‌. 1 தெச 
44 1கொரி 7 அதி. பிற்காலத்தில்‌ அவன 
எழுதின நிருபங்களில்‌ விவாக நிலைமை பரி 
சத்தமும்‌ மேன்மையும்‌ உள்ளது எனச்‌ சிறப்‌ 
பித்தான்‌. எபே 522 கொலோ 813 ] தீமோ 
32 ற. பரி. பேதுருவும்‌, எபிரெய நிருபத்து 
ஆக்கியோனும்‌ அப்படியே சொல்லியிருக்‌ 
கிறார்கள்‌. 1 பேது 8! எபி 1314, 

11, உவமைகள்‌. பழைய ஏற்பாட்டில்‌ 
விவாகம்‌ உவமையாய்ச்‌ சொல்லியிருக்றெது. 
தூ 216 ஏசா 544 024 எரே 815 எசே 16 
அதி. மல்இ 911, 

புதிய ஏற்பாட்டில்‌. மாற்‌ 21? யோவா 329 
எபே 55:57 2கொரி 11 வெளி 197-9 
912.9 99 1.17 


வேத அகராதி 


கலிலேயா 


12. நாம்‌ வேதத்தில்‌ விவாகத்தைப்பற்‌ 


றிய பிரமாணம்‌, வழக்கம்‌ முதலியவற்றைப்‌ 


பார்த்தால்‌ எபிரெயர்கள்‌ கானாணியரைப்‌ 
போல்‌ குற்றம்‌ செய்தும்‌ ஆவிக்குரியவித 
மாய்‌ கியாயாதிபதிகளும்‌;, தீர்க்கதரிசிகளும்‌ 
விவாக நிலைமையின்‌ பரிசுத்தச்தைப்பற்றிப 
போதித்து வந்ததினால்‌ பிற்காலத்தில்‌ யூதர்‌ 
கள்‌, துன்மார்க்கத்தை வெறுத்து விவாகத்‌ 
தை மேன்மைப்படுத்தினார்கள்‌ என அறிந்து 
கொள்வோம்‌. இயேசுவும்‌ அப்போஸ்தலர்‌ 
களும்‌ இதின்‌ உத்தம நிலைமையைக்குறித்‌ 
அப்‌ போதித்திருக்கிறார்கள்‌. நறிஸ்தவ சபை 
யார்‌ இதைப்பற்றி இயேசு அருளின போத 
னையைப்‌ படிப்படியாய்‌ அறிந்து புருஷனும்‌ 
மனைவியும்‌ ஐக்யெத்திலும்‌ பரிசுத்தத்திலும்‌ 
தேவனுடைய திருநாமத்துக்குப்‌ பணிவிடை 
செய்யவேண்டும்‌ என்று உணர்ந்துகொண் 
டார்கள்‌. 


வடமேற்கவிருச்து காணப்படும்‌ கவிலேயாக்‌ கடல்‌, 


கலிலேயா. 0௨1௦8. இயேசுவின்‌ கா 
லத்தில்‌ சமாரியாவுக்கு வடக்கே, மத்திய 
தரைக்கடலோரத்திலுள்‌ ள பெனிக்யொ நாடு 
துவங்கி கிழக்கில்‌ கவிலேயாக்‌ கடல்மட்டம்‌ 
உள்ள தேசம்‌. இதின்‌ நீளம்‌ ஏறக்குறைய 
அறுபது மைல, அகலம்‌ இருபத்தைந்து 
மைல்‌. லீபனோன்‌ மலையிலிருந்து இந்த 
நாட்டுக்கு ௮கே௧ ஆறுகள்‌ பாய்றெதினால்‌ 
இது அதிக செழிப்புள்ளது. இது முதவில்‌ 
- அந்நிய ஜனம்‌ அதிகமாய்‌ வரித்த இடம்‌. 
ஏசா 9. ஆதலால்‌ ஆசேர்‌, ஈப்தலி, செபு 
லோன்‌ கோத்திரத்தார்‌ இங்கே வடத்தாலும்‌, 
இஸ்மவேல்‌ ராஜயம்‌ அ£ீரியர்களால்‌ அழிக்‌ 


கப்பட்ட பிறகு, அத்தேசத்தில்‌ அந்கிய ஜாதி 
யார்களில்‌ அநேகர்‌ மிதியாய்‌ இருக்க இஸ்ர 
வேலரோடு கலரந்திருந்கதினால்‌, யூதர்கள்‌ அத்‌ 
சேசத்திலுள்ள ஜனங்கள்‌ முழுதும்‌ எபிரெய 
குமெபத்தைச்‌ சேர்ந்கவர்கள்‌ அல்ல என்று 
சொல்லி அவர்களைக்‌ குறித்துப்‌ பரிகாச 
மாய்ப்‌ பேசுவதோடு அவர்கள்‌ நாகரீகம்‌ அற்‌ 
அவர்கள்‌ என்றும்‌ எண்ணினார்கள்‌. கலிலே 
யரின்‌ பேச்சுக்கும்‌ மற்ற யூதர்களுடைய 
பேச்சுக்கும்‌ கொஞ்சம்‌ வித்தியாசம்‌ இரும்‌ 
தீது. யோவா 116952 மத்‌ 2673, கலிலேயாவில்‌ 
இயேசு பாலியப்பிராயத்தில்‌ வடத்தபிறகு 
பலமுறையும இங்கே சுற்றித்‌ இரிந்து இங்‌ 


(218) 


சலிலேயாச்‌ கடல்‌ 


குள்ள கப்பர்ஈகூம்‌, நாசரேத்‌ என்னும்‌ ஊர்‌ 
களுக்குப்‌ போய்க்கொண்டிருந்தார்‌. _அக்கா 
லத்தில்‌ இதை அரசாண்டவன்‌ ஏரோது அந்‌ 
இப்பா. பன்னிரண்டு ௮ப்போஸ்தலர்களில்‌ 
இலெசைத்தவிர மற்றெல்லாரும்‌ கலிலேயர்‌, 
சோமர்கள்‌ இதிற்‌ கோட்டை கொத்தளங்கள்‌ 
ஊர்‌ மனைகள்‌ கட்டினதினால்‌ இயேசுவின்‌ 
காலத்தில்‌ சோமர்களிலும்‌ கிசேக்கர்களிலும்‌ 
அநேகர்‌ இங்கே வூத்தார்கள்‌. 

இது தெபோராள்‌, பாராக்‌, யோனா, எலி 
சா முதலிய பெரிமோர்களின்‌ பிறப்பிடம்‌. 

கலிலேயாக்‌ கடல்‌. 898 ௦f Galilee. இது 
பலெக்தனாவுக்கு வடக்கே ஒரு மலைநாட்டில்‌ 
இருக்கிறது. இதின்‌ நீளம்‌ ஏறக்குறைய 
பதின்மூன்று மைல்‌, அகலம்‌ எட்டு மைல்‌. 
வடக்கிலிருந்து வரும்‌ யோர்தான்‌ நதி இதற்‌ 
கூடாகத்‌ தெற்கே பாய்கிறது. இதின்‌ மறு 
பெயர்கள்‌:. இன்னரேரத்‌, இன்ன சோத்‌, 
கெனேசசேச்‌, திபேரியாச்கடல்‌, எண்‌ 341 
உபா 817 யோச 11? 123 மத்‌ 1424 மாற்‌ 655 
லூச்‌ 5! யோவா 01 214, இதின்‌ கரையி 
லுள்ள கப்பர்ககூம்‌ முதலிய ஊர்களுக்கு 
இயேசு அடிக்கடி போய்ச்சொண்டிருக்ததி 
னால்‌ இதின்‌ பிரஸ்தாபம்‌ எங்கும்‌ எட்டினது. 
இதிற்‌ பிடிக்கும்‌ மீன்கள்‌ ரோமை ராஜயத்தி 
லுள்ள தனவான்சளுக்கு அதிக பிரியமுள்‌ 
ளவைகள்‌. இக்கடலில்‌ அடிக்கடி புயல்‌ 
காற்று வீசுவதுண்டு, “கடல்‌” என்று சொல்‌ 
வதினாலே சுவிசேஷகர்கள்‌ கலிலேயாச்‌ கட 
லைக்‌ குறிக்கிறார்கள்‌. லூக்‌ 822 யோவா 614, 


கலைமான்‌. 


கலைமான்‌ . ௧2௪11௪. பலெஸ்தனாவில்‌ கலை 
மான்கள்‌ அதிகம்‌. 2சாமு 28, வேளி 
மான்‌ காண்க. 


வேத அகராதி 


614, 


சல்‌ 


கல்‌. 9௦௩௪, பலெஸ்£ீனா கற்பாறையுள்ள 
இடமாகையால்‌ அத்சேசத்தார்‌ அவைகளைப்‌ 
பலவிதமாய்‌ உபயோகித்சார்கள்‌. தலையணை, 
ஆதி 2818, ஆசனம்‌. யாத்‌ 1719, நிணற்று 
க்கு மேல்மூடி, ஆதி 205. குகைக்கு மேல்‌ 
மூடி. யோசு 1018, திரிகை, உபா 944, 
மதில்‌, வீடு, அரமனை, தேவாலயம்‌ முதலிய 
வற்றைக்‌ கற்களாற்‌ கட்டுவார்கள்‌. யுத்தம்‌ 
செய்யும்போது கவணில்‌ கல்வைத்து எறி 
வார்கள்‌. முற்றுகை போடும்போது யர்‌ 
இ.ரங்களால்‌ பெரிய கற்களை எறிவார்கள்‌. 
2 நாளா 265, ஞாபகஸ்தம்பம்‌, உயர்ந்த கற்‌: 
குவியல்‌. ஆதி 314 யோசு 829, எல்லைக்கல்‌, 
யோசு 156 உபா 1914, முதலில்‌ ஒரு பெரிய 
கல்லினால்‌ பலிபீடம்‌ கட்டினார்கள்‌. 1 சாமு 
பிற்பாடு கல்தச்சரால்‌ வெட்டப்படாத 
கற்களை வைத்துக்‌ கட்டினார்கள்‌. யாத்‌ 9055. 

கானானியர்‌ பூமியிலே கற்றூண்களில்‌ 
தேவதைகள்‌ வசிக்கின்றன என்று எண்ணி 
னார்கள்‌. 

பூர்வகாலத்தில்‌ எப்போதும்‌ அழியாமல்‌ 
இருக்கவேண்டிய நியாயப்‌ பிரமாணங்களைக்‌ 
கற்களில்‌ வரைந்து எழுகினார்கள்‌. யாத்‌ 2412 
உபா 278 யோசு 60, அஸ்திபார மூலைக்‌ 
கல்‌. எரே 5126, ஏசா 2816-ல்‌ சொல்லியது 
அஸ்திபாரத்தின்‌ முக்கிய கல்லாகையால்‌ 
அது ராஜ்யத்தின்‌ தலைவர்களுக்கு உபமான 
மாய்ச்‌ சொல்லியிருக்றெது. 1 சாமு 143 
ஏசா 1915, சங்‌ 1185-ல்‌ சொல்லிய மூலைக்‌ 
குச்‌ தலைக்கல்‌ இரண்டு மதில்களைக்‌ கோணத்‌ 
தில்‌ இணைப்பதினாலே அது முக்கியமான 
கல்‌. ஆகையால்‌ அது இயேசுகிறிஸ்து 
வுக்கு உபமானமாய்ச்‌ சொல்லியிருக்கிற ஐ. 
மத்‌ 2142 அப்‌ 41 பேது 26, 

வெள்ளைக்கல்‌. (1) Alabaster இது 
நளசம்‌ முதலிய வாசனைத்‌ தைலங்கள்‌ வைப்‌ 
பதற்கு உபயோகிக்கப்பட்டது. இது அதிக 
விலையுள்ளது. மத்‌ 267 மாற்‌ 143 லூக்‌ 757, 

(11) ‘ White stone’ ரோமர்கள்‌ முற்கா 
லத்தில்‌ விளையாடும்‌ பலவிதமான பந்தயங்‌ 
களில்‌ யுத்த பந்சயம்‌ முக்கியமானது. அரங்க 
சாலையில்‌ இலட்சக்கணக்கான ஜனங்கள்‌ 
கூடி வந்திருக்கும்போது அவர்களுக்கு முன்‌ 
பாக ஈட்டி, பட்டயம்‌ முதலான யுத்தாயுசங்க 
ளோடு போர்செய்வதற்குக்‌ தெரிந்துகொள்‌ 
ளப்பட்டவர்கள்‌ கட்டி கட்சியாக வந்து நிற்‌ 
பார்கள்‌. ஒரு கட்டு இன்னொரு கட்சியோடு 
யுத்தம்‌ செய்யும்போது எந்தக்‌ கட்சி ஜெயம்‌ 
கொள்ளுமோ அந்தக்‌ கட்சியோடு ஜெயம்‌ 
கொண்ட இன்னொரு கட்ட யுத்தம்‌ செய்‌ 
யும்‌. இப்படியே யுத்தம்செய்து கடைசியாக 


( 219) 


சல்கோல்‌ 


எவன்‌ ஜெயலீரனாய்க்‌ காணப்பவொனே 
அவனுக்கு யானைத்தந்தம்‌ இழைத்த பலகை 
ஒன்றில்‌ 'ரிறப்போக்கியவன்‌' என்று எழுதி 
அதை அவனுக்கு ஜெயசின்னமாய்க்‌ சொடுப்‌ 
பார்கள்‌. அசற்குப்‌ பிற்பாடு இவனை சிறப்‌ 
போர்கயெவன்‌' என்று யாவரும்‌ அழைப்பா 
கள்‌. “வெள்ளைக்கல்‌” என்று சொல்லப்படும்‌ 
இர்சத்‌ சந்சாபசணத்தைப்‌ பெற்ற இவன்‌ 
அச்சேசத்துப்‌ பெரியோர்கள்‌ பிரஜைகளு 
க்கு இடும்‌ எந்த விருந்திலும்‌ பந்தியிருக்க 
உத்தரவுண்டு, இந்த ஜெயரசின்னத்தை உதா 
ரணமாகக்கொண்டு பரி. யோவான்‌ “வெண்‌ 
மையான குறிச்கல்லையும்‌ புதிய நாமத்தை 
தையும்‌ கொடுப்பேன்‌” என்று எழுதியிருக்‌ 
இரான்‌. வெளி 217, 
கல்கோல்‌. 0௮16௦1, மாகோலின்‌ வித்து 
வானாயெ மகன்‌. 1 காளா 26 1 இசா 49, 


கல்தச்சர்‌. Stone-cutters. சல்சச்சர்‌ 
மலைகளில்‌ பெரிய கற்களைப்‌ பிளந்து (1 இரா 
517), அலைகளை வெட்டி (2சாமு 51 
1 நாளா 141), கட்டடங்களுக்காக அவைக 
ளில்‌ கொத்துவேலை முதலியவை செய்வார்‌ 
கள்‌. ] நாளா 9915, இவர்கள்‌ நிலத்தில்‌ 
புதையல்‌ வெட்டி எடுப்பார்கள்‌. ஏசா 5“, 
கல்லறைகளும்‌ வெட்டுவார்கள்‌. ஏசா 2214, 

கல்தேயர்‌. Chகldean8. இந்தப்‌ பதம்‌ 
பாபிலோணிபாவின்‌ சென்‌ திழக்கிலுள்ள 
ஒரு ஜாதியாரைச்‌ திட்டமாய்க்‌ குறிக்றெது. 
இவர்கள்‌ பலமுறையும்‌ பாபிலோனியருக் 
குத்‌ சொர்தரவு கொடுத்தார்கள்‌. எசா 391, 
வேசச்தில்‌ இப்பசம்‌ பெரும்பாலும்‌ பாபி 
லோனியரசைக்‌ குறிக்கிறது. எரே 5010 5124, 

கல்தேயன்‌. Chl. ஒருவிதமான 
ஜோதிஷனைக குறிக்கிறது. கானி 14, சனி 
பம்‌ காண்க. 

கலயேெத்‌. Caleed. [சாட்சியொன கற்குவி 
யல்‌]. யாக்கொபும்‌ லாபானும்‌ உடன்படிக்கை 
செப்சபோது ஈட்டின கற்குவியல்‌. ஆதி 3 147, 

கல்லறை. 1௩%. எபிரெயர்கள்‌ வழக்‌ 
கமாய்க்‌ கற்பாறையில்‌ வெட்டின குழிகளில்‌ 
பிரேசங்களை அடக்கஞ்செய்லார்கள்‌. தன 
வான்கள்‌ மலைச்சார்பிலே சிறு அறைகள்‌ 
வெட்டி , அவ்வறைகளின்‌ சுவர்களில்‌ மாடங்‌ 
கள்‌ செய்து, அவைகளில்‌ பிரேசுச்தை 
வைத்து, அவைகளின்‌ வாசல்களைப்‌ பெரிய 
கற்களால்‌ மூடுவார்கள்‌. 

லாசரு, இயேசு வைக்கப்பட்ட கல்லறை 
கள்‌ இநத மாதிரியானவை. இவைகளுக்கு 
மூடியாச வைக்கப்படும்‌ சக்கரவடிவுள்ள கல்‌ 
அக்கம்‌ பக்கம்‌ தள்ளிச்திறர்து மூடத்தக்கதாக 


வேத அகராதி 


மலைச்‌ சார்பில்‌ வெட்டப்பட்ட கல்லறைகள்‌, 


உருளும்‌ பெரிய சில்லைப்போல்‌ செய்யப்‌ 
படும்‌. 1 சாமு 102 2சாமு 95 1இரா 18” 
2 இரா 928 லூச்‌ 114 யோவா 2012. பிரே 
தக்குழி. உபா 348 சங்‌ 59, 


கல்லாய்‌. வவ. நெகே 1900, 
கல்லியோன்‌. 6௨1௦. ரோமை ராய 
னாகிய மெரோவின்‌ மந்திரிகளிற்‌ பேர்‌ 


போன செனெக்கா (601100) என்பவனின்‌ 
சுமையன்‌. பவுல்‌ கொரிந்து பட்டணத்துக்‌ 
குப்‌ போனபோது இலன்‌ அகாயா நாட்‌ 
டுக்கு அதிபதியாய்‌ இருந்தான்‌. அப்‌ 187“, 

கல்வாரி, கோல்கோத N. Calvary, Col- 
௪01௨. இரக்க இரண்டு பதங்களும்‌ “கபால 
ஸ்தலம்‌” என்றுமொழிபெயர்த்திருக்கின்றன. 
மத்‌ 2758, 


லூக்‌ 9338, 


கொல்கொதா. 

கபாலஸ்தலம்‌, 

இது எருசலேமுக்கு வெளிப்புறத்தில்‌ 
இருந்தது. எபி 131, அசுற்கருகல்‌ இருக்‌ 
தீது. யோவா 199, தூரமான இடத்தி 
லிருந்து பராக்கக்கூடியது. மாற்‌ 1540 லூக்‌ 
2349, இதற்குச்‌ சமீபமாய்‌ ராஜபாதை இருந்‌ 
ஈது. மத்‌ 279. 

இதில்‌ மரிச்துப்போன குற்றவாளிகளின்‌ 
கபாலங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டஇனாலா 
வது, இக்குன்று கபால வடிவம்போல்‌ இருக்‌ 
இறதினாலாவது இதற்கு இப்பெயர்‌ வர்கது 
என்பது முன்னோர்களின்‌ அபிப்பிராயம்‌. 
இதைப்போன்ற இரண்டு இடங்கள்‌ ௪௬௪ 
லேமுக்குக்‌ இட்ட இருக்கின்றன. 


ஆனால்‌ 
அவைகளில்‌ எது கபாலஸ்சலம்‌ என்று 
சொல்ல முடியாது. 
கலவி. Knowledge. 
1. எபிரெயர்களுக்குள்‌ கல்விமான்கள்‌ 


மோசேயின்‌. நியாயப்பிரமாணங்களை ஆரா 
யந்து படிப்பதினால்‌ தேவனுடைய இத்‌ 


( 220) 


கல்வின்‌ 


தத்தை மனுஷர்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்று திர்மானித்து அந்தப்‌ பிரமாணங்களே 
உத்தம கல்வி என்று நினைத்தார்கள்‌. 

9. பள்ளிக்கூடம்‌ காண்க. 

கல்வின்‌. 0வ41ஈ. யோவான்‌ சல்வின்‌ 
இ-பி. 1509-த்தில்‌ பிரான்சு சேசத்தில்‌ 
பிறந்து 1564-ுத்தில்‌ இறந்துபோனான்‌. 
அவ்விடத்திலிருந்த சுவிசேஷ சமயத்தாரின்‌ 
மூலமாய்ச்‌ சத்தியக்தை அறிந்து குணப்பட்‌ 
டவனாய்‌ இருக்கும்போது, அந்த ராஜ்யத்தில்‌ 
இறிஸ்தவர்களுக்கு உண்டான துன்பத்தினி 
மித்தம்‌ 1536-ித்தில்‌ ஜினிவா பட்டணத்‌ 
இற்குப்‌ போய்‌ அங்கே குருவானான்‌. அந்த 
சாள்முதல்‌ புசோட்டெஸ்டான்டு மார்க்கத்‌ 
இல்‌ லூதரோடு பிரதான வேத சாஸ்திரியாய்‌ 
இருந்து சன்‌ போதனைகளை அநேக புஸ்தகங்‌ 
களில்‌ எழுதினான்‌. இவைகளில்‌ சுவிசேஷ 
சாஸ்திர நியாயத்தை விவரித்துச்‌ சபை 
யில்‌ இருக்கவேண்டிய ஒழுங்கைத்‌ தெரிவித்‌ 
தான்‌. இவன்‌ தேவனின்‌ தீர்மானம்‌, தெரிந்து 
சொள்ளப்படுதல்‌, பாவிகளின்‌ மேலுள்ள 
தேவ௫ருபை ஆகிய இவற்றைக்குறித்து 
அதிக உறுதியாய்ப்‌ போதித்துவந்தான. 

கவண்‌. s[றஜ. நியா 2018 ] சாமு 17 
2 நாளா 2614, 

கவராசம்‌. Compasses. 

கவுதா. 0௧09௨. கிலவுநா காண்க. 

கவுதாரி, கேளதாரி. Pகா£ரidஜூe. பாறை 
யான இடங்களில்‌ வசிக்கும்‌ சிவப்புக்‌ கால்‌ 
கள்‌ உள்ள கவுதாரிகளும்‌, சாக்கடலின்‌ கரை 
யோரங்களில்‌ வசிக்கும்‌கவுதாரிகளும்‌ பலெஸ்‌ 
தீனா தேசத்தில்‌ அநேகமாய்‌ உண்டு, 1 சாமு 
262 எரே 1711, 


கழலை. Wen. 


ஏசா 4415, 


லேவி 2222, 


/ )] த 
2 தத்தர்‌ 
GY 


0 ப ்‌ 
Ak Na 


Ed 


கழகு. ௩௨௨௯. இப்பதம்‌ எபிரெய பா 
ஷையில்‌ கழுகையல்லாமலும்‌ வல்லூறு என்‌ 


வேத அகராதி 


னும்‌ பட்டியையும்‌ குறிக்றெது. 
2850 யோபு 39 97:30) எரே 4918 
மீகா 175 அப 18 மத; 247, 


*௫ 
Ged 44/4 உழ 
AK! * க்தி 


+: 
aa பச்சக்‌ = 


காட்டுக்‌ சமுதை. 


கழதை. A585. இது சீரியா சேசத்தில்‌ 
குடி ஜனங்களுக்கு மிகவும்‌ உபயோகமான 
மிருகம்‌. விறகு காணியம்‌ முகலானவை 
சுமந்துகொண்டு போகும்‌, கெகே 1315 அதி 
223 எண்‌ 2221, அத்தேசத்தில்‌ வெண்ணிற 
மான கழுதைக்குக்‌ குதிரையைவிட விலை 
அதிகம்‌. ஏனென்றால்‌ இ௮ சனவான்கள்‌ 
நியாயசாள்திரிகளுக்கு வாகனமாக ஏண்‌ 
ணப்பட்டது. நியா 510. அத்தேசத்தார்‌ தற்‌ 
காலத்தில்‌ கழுதையையும்‌ மாட்டையும்‌ ஏரிற்‌ 
கட்டி உழுஇருர்கள்‌. இப்படிச்‌ செய்வது 
எபிரெயர்களுக்கு வழக்கம்‌ இல்லை. உபா 
2210, மூன்று வருஷமட்டும்‌ கழுசைக்குட்‌ 
டியை வாகனமாக உபயொகிக்கக்கூடாது. 
காட்டுக்கழுதை (யோபு 24”) வனாந்தரத்தில்‌ 
அதிகமாய்‌ உண்டு, இது வேகமாய்‌ ஒடும்‌, 
யோபு 39 ஆதி 16122, 

கழவுகிறது. 147௧௧௨௩1௩௪. எபிரெயர்கள்‌ 
அதிக சுச்சமுள்ளவர்களாய்‌ இருப்பதில்‌ 
பிரியமுடையவாகள்‌. சாபபாட்டில்‌ பந்தி 
யிருக்கிறகற்குமுன்‌ கைகால்‌ சுத்தி செய்வது 
வழக்கம்‌. ஆதி 184 2492 மத்‌ 152, ஒருவன்‌ 
இன்னொருவனின்‌ பாதங்களைக்‌ கழுவுவது 
மரியாதையையும்‌ தாழ்மையையும்‌ குறிக்‌ 
கிறது. 1திமோ 530 யோவா 135. இயேசு 
இறிஸ்‌துவின்‌ ரத்தம்‌ பாவ அழுக்கைக்‌ கழுவு 
திறது என்பது உபமானமாய்ச்‌ சொல்லி 
யிருக்கிறது. யோவா 1310 1 கொரி! தீத்‌ 35 
வெளி 15. 

களஞ்சியம்‌. வாற. தாணியத்தைக்‌ குடங்‌ 
களிலாவது, அதற்கென்று கட்டின அறை 
களிலாவது (மத்‌ 66 லூக்‌ 1218), புதையல்களி 
லாவது (எரே 418) வைப்பார்கள்‌. நீதி 310 
யோவே 117 அகாய்‌ 219, 


( 221 ) 


ல்‌ [ங்‌ 
நறிய 
ரீச்‌ 

வ 


௩ 


எடப்தியர்சனுடைய ச எஞ்சிய, 


களம்‌ 
களம்‌. Threshing-floor. ஓல்வொரு 
ஊரிலும்‌ களம்‌ இருக்கும்‌. எரே 5199 


ஆமோ 213 உபா 254, போரடிக்க மாட்‌ 
டை வாய்‌ கட்டமாட்டார்கள்‌. உபா 254, 


சிலவேளை ஒரு பலகையின்‌ கழ்ப்பக்கத்நில்‌ 


களவு. "நசீ. இருட்டு, யாத்‌ 905, 
கன்னமிடுசல்‌. யாத்‌ 222, எல்லைக்கல்லுமாற்‌ 
அதல்‌.உபா 1914, கள்ளச்தராசு. உபா 2515, 
பிறன்‌ வயலில்‌ மாடு மேயவிடுவது. யாத்‌ 225. 
அக்கினி கொளுத்துவது. யாத்‌ 996, 

களிகூநநல்‌. Rejolce, சங்‌ 149° ஏசா 
25 மத்‌ 52 ] பேது 413 வெளி 197, சந்தோ 
ஷம்‌ காண்க. 

களிமண்‌. 01, குயவன்‌ பாண்டங்கள்‌ 
செய்யும்‌ மண்‌. ஏசா 2916 4]25 648 எரே 186 
நாகூம்‌ 814 தானி 22! ரோ 991, 


கருக்கான கற்களை ஈட்‌ மாடு கட்டிக்‌ களத்‌ 
திலே யதை இழுத்து இவ்விதமாய்த்‌ தானி 
யம்‌ வேறே பதர்‌ வேறே யடிப்பார்கள்‌. லெ 
சமயங்களில்‌ கற்களுக்குப பதிலாக இருப்பு 
வட்டங்கள்‌ கட்வொர்கள்‌. நீதி 202 ஏசா 2827, 


2. 


|. வ! 
ன்‌ இதி 


N டு 
கப டய” 


ச்‌ 
ra 
> 

பவ 


களைகள்‌. காக, களைகளும்‌ ஈல்ல பயிர்‌ 
களும்முளைச்கும்போது அவைகளுக்கு வித்தி 
யாசம்‌ தெரியாது. அவைகள்‌ விளையும்போ 
து களைத்தானியச்துக்கும்‌ மல்ல தானியத்துக்‌ 
கும்‌ வித்தியாசம்‌ தெரியும்‌. களையின்‌ தானி 
யங்களிற்‌ சல நஞ்சுள்ளவைகளாகையால்‌ 
அவை புசிக்கத்தக்கவைகள்‌ அல்ல. அறுப்புக்‌ 
காலத்துக்குமுன்‌ பெண்களும்‌ பிள்ளைகளும்‌ 
களைகளைப பிடுக்‌ி எறிவார்கள்‌. மத்‌ 1324, 

கறை. 8௦. எபே 6579 பேது 913814 
யூதா 119.9, 


( 222 ) 


கற்பனைகள்‌ 


Commandments. கற்பனை என்னும்‌ பதத 
திற்கு எபிரெய பாஷையில்‌ “வாக்கு? 
என்று அர்த்தமாம்‌. எபிரெயர்‌ யேகோவா 
சீனாய்மலையில்‌ இந்தப்‌ பத்துக்‌ கற்பனைகளை 
உரைத்து இரண்டு.க ற்பலகைகளில்‌ வரைந்து 
கொடுத்தார்‌ என்று சொன்னார்கள்‌. யாத்‌ 
201 2412 3118 3915 உபர 55 900, 

இவைகள்‌ உடைக்தபிறகு புதிய பலகை 
களில்‌ வரையப்பட்டன. யாத்‌ 3219 344-28 
உபா 977 105, 

இந்தக்‌ கற்பலகைகள்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்குள்‌ வைக்கப்பட்டிருந்தன. உபா 
109, 

நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமைப்‌ பிடிக்கு 
முன்‌ எரேமியா இந்த உடன்படிச்கைப 
பெட்டியை மறைத்துவைத்தான்‌ என்பது 
பூத பாரம்பரியம்‌, அதற்குப்பிறகு சாலொ 
மோன்‌ கட்டின தேவாலயத்தில்‌ வைத்தி 
ருந்த உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ அதற்குள்‌ 
வைத்திருந்த இந்தக்‌ கற்பலகைகளும்‌ எப்ப 
டியோ காணாமற்‌ போய்விட்டன. 1 இரா 89, 

முதலில்‌ பத்துக்‌ கற்பனைகளும்‌ கல்லில்‌ 
வரைந்தடுனாலே அவைகள்‌ சுருக்கமாய்‌ எழு 
தியிருந்தன என்பது வேத சாஸ்திரிகளின்‌ 
அபிப்பிராயம்‌. உ-ம்‌. “ஓய்வுநாளைப பரிசுத்‌ 
தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக” என்பது 
நாலாம்‌ கற்பனைக்கு மூலவாக்கு. 

ரோமான்‌ மார்க்கத்தார்கள்‌ விக்ரக வணக்‌ 

கத்தைக்‌ கண்டிக்கும்‌ இரண்டாம்கற்பனையை 
நீக்கி அதற்குப்‌ பதிலாகப்‌ பத்தாம்‌ கற்பனை 
யை இரண்டாக வகுத்து பின்வருமாறு எழு 
தியிருக்கிறார்கள்‌. 

1. உனக்குக்‌ கர்த்தாவான சருவேசுரன்‌ 
நாமே, ஈமக்கு முனபாக உனக்கு 
வேறே சருவேசாரன்‌ இல்லாதே 
போவதாக. 

2. உன்‌ ௮ண்டவராகிய சருவேசானு 
டைய திருநாமத்தை வியர்த்தமாகச்‌ 
சுவீகரியாதே யிருப்பாயாக., 

3. சருவேசுரனுடைய திருநாட்களை ஆச 
ரிக்கத்தக்கதாக நினைப்பாயாக, 


4. பிதாவையும்‌ மாதாவையுஞ்‌ சங்கத்‌ 


இருப்பாயாக, 
3. கொலை செய்யாமலிருப்பாயாக, 


6. மோகம்‌ ௮கமியாகமனம்‌ பண்ணாதிருப 
பாயாக, 


7. களவாடாதிருப்பாயாக. 
8. பொய்ச்சாட்டு சொல்லாதிருப்பாயாக, 


வேத அகராதி 


கற்பனைகள்‌, பத்துக்‌ கற்பனைகள்‌. 1௭: 


9. பார்‌ தர்‌ தனத ட்விட்‌ 
யாக. 

10. பரருடைமையை அபேட்சியாதிருப்‌ 
பாயாக. (ஞான உபதேசம்‌.) 


இஸ்ரவேலர்‌ சல சமயங்களில்‌ யேகோ 
வாவின்‌ விக்ரெகக்கள்‌ செய்து (நியா 173), 
அவைகளை வணங்கிவந்தார்கள்‌ என்றும, 
விக்கிரக வணக்கத்தைக்‌ சண்டித்த இர 
ண்டாம்‌ கற்பனையை மோசே எழுதவில்லை 
என்றும்‌, சில வேத சாஸ்திரிகள்‌ உத்தே 
சித்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கானான்‌ தேசத்‌ 
திற்கு வந்த இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை 
நாம்‌ பார்ப்போமானால்‌ விக்கரச வணக்கம்‌ 
அவர்களுடைய மார்க்க ஆராதனைக்கு முக்‌ 
கிய இடறலாய்‌ இருந்தது என்றும்‌, அதைத்‌ 
தகெகும்படி மோசே பிரயாசப்பட்டு இந்தக்‌ 
கற்பனை கொடுத்தான்‌ என்றும்‌ அறியலாம்‌. 
அக்காலத்திலுள்ள இஸ்ரவெலருக்கு காக 
ரீகமும்‌ நீதி நியாயமும்‌ நன்றாய்த்‌ தெரியாத 
தினால்‌ சிறு பிள்ளைகளுக்குக்‌ கொடிக்கும்‌ 
போதனையைப்போல்‌ அவர்களுக்கும்‌ மோ 
சே இந்தக்‌ கற்பனைகளைச்‌ சுருக்கமாயும்‌ தெளி 
வாயும்‌ கொடுத்தான்‌. இவைகள்‌ நீதி இன்‌ 
னது என்பதை லிபரமாயும்‌ பூசணமாயுங்‌ 
காட்டாவிட்டாலும்‌ இவைகளில்‌ நீதிக்குரிய 
மூல போதனைகள்‌ அடங்கஇயிருக்கின்றன, 
மலைப்பிரசங்கத்தில்‌ இயேசு தமது ச€ஷருக்கு 
இவைகளிலிருந்து ஆவிக்குரிய போதனை 
களை விபரித்துச்‌ சொன்னார்‌. 

கற்பு. ராப. பிவி 44 வெளி 144, 

கன்மலை. 1௦001. ஒரேப, சேலா முத 
லிய கன்மலைகள்‌ சொல்லப்பட்டிருக்கின்‌ 
றன. இங்கே கழுகு, காட்டாடு, பாம்பு, 
சேனீ அதிகம்‌. இம்மலைக்குகைகளில்‌ பூர்வ 
ஜனங்கள்‌ வசித்தார்கள்‌. உபா 212, கன்மலை 
கள்‌ பலமும்‌, உயரமும்‌, நிழல்‌ கொடுக்கிறது 
மாய்‌ இருப்பதினால்‌ இப்பதம்‌ கடவுளுக்கு 
வழங்கியிருக்கிறது. சங்‌ 182 ஏசா 1710 டி 

கன்மலை யுடைக்கிறது கடவுளின பலத்‌ 
அக்குத்‌ இருஷ்டாந்தம்‌. அரியர்‌ பெரிய 
கன்மலைகள்‌ தங்கள்‌ தேவர்கள்‌ என்று நினைத்‌ 
தார்கள்‌. 1இரா 1911! யோபு 148, 

கன்மலை உபமானமாய்‌ இயேசுகிறிஸ்து 
வைச்‌ குறிக்றெது. ]கொரி 104, 


கன்று, போற்கன்று. olden calf. 
இஸ்ரவேலர்‌ வனாந்தரத்தில்‌ கனறுக்குட்டி. 
களை வணங்கினார்கள்‌ என்பதற்கும்‌ அதற்கு 
முந்நூறு வருஷத்திற்குப பிறகு அவைகளை 
மறுபடியும்‌ வணங்கினார்கள்‌ என்பதற்கும்‌ 
காரணம்‌ எடுபதியர்‌ அவைகளை வணங்கின து 


அல்ல, பெனிக்கியர்‌, சீரியர்‌ முதலிய சேமி 


( 229) 


கனனான்‌ 


யர்‌ எல்லாரும்‌ பாகாலைப்‌ பின்பற்றினதே. 
சேமியர்கள்‌ இந்த விக்ரெகங்களின்‌ மூலமாய்‌ 
அநேக தேவர்களின்‌ பலத்தையும்‌ சக்தியை 
யும்‌ காட்வொர்கள்‌. யேகோவாவின்‌ கற்‌ 
பனையை மறந்துபோன இஸ்ரவேலர்‌ பூர்வ 
 கொள்கையாயெ இந்த விக்கிரக ஆராதனை 
க்கு இசைந்தது ஆச்சரியம்‌ அல்ல. இந்த 
ஆராதனை யேகோவாவின்‌ மார்க்கத்துக்கு 
விரோதமானது என்று ஆமோஸ்‌, ஓசியா 
தர்க்கதரிசகள்‌ காட்டினார்கள்‌. யாத்‌ 82 அதி, 
உபா 9 ] இரா 1416 மி தூ & 10 132 
ஆமோ 304, 

கன்னன்‌. Coppersmith. 2 தமோ 41 

கன்னிகை. ஸஹ, 

1. பழைய ஏற்பாட்டில்‌ வெவ்வேறான 
அர்த்தத்கொண்ட இரண்டு பதங்கள்‌ சொல்‌ 
லப்பட்டி ருக்கின்றன, 

(ஐ) Bethulah. இப்பதம்‌ கன்னிகை 
யைக்‌ குறிக்கிறது, இது இஸ்‌ ரவேலருக்‌ 
கும்‌ (ஆமோ 52), €யோனுக்கும்‌ (2 இரா 
191), எபெதுக்கும்‌ (எரே 4011), பாபிலோ 
னுக்கும்‌ (ஏசா 171) உபமானமாய்ச்‌ சொல்லி 
யிருக்கிறது. 

கன்னிகைகளைப்பற்றிய பிரமாணங்கள்‌. 
த்‌ 

யோவேல்‌ 1%ல்‌ சொல்லியிருக்கும்‌ 
“பெண்‌” என்னும்‌ பதம்‌ நியமிக்கப்பட்டு 
புருஷனை அறியாத விதவையைக்‌ குறிக்‌ 
திறது, 

(0) Alemமh. இப்பகும்‌ விலாகம்‌ செய்‌ 
யத்தக்க பருவத்துக்கு வந்த வாலிபனையும்‌ 
(1 சாமு 176), வாலிபப்பெண்ணையும்‌ (எசா 
714) குறிக்கிறது. இப்பசம்‌ பெரும்பாலும்‌ 
விவாகம்‌ செய்யாத பெண்களைச்‌ குறித்தா 
லும்‌ சொ ல்லாக்கமாய்‌ இது யெளஃனை பரு 
வத்சைமாச்திரம்‌ காட்டுகிறது. இந்த அர்த்த 
மாகவே “பெண்‌” (யாத்‌ 28), “பிள்ளேயாண்‌ 
டான?” (1 சாமு 1755 202) என்று சொல்லி 
யிருக்கிறது. 

2. புதிய ஏற்பாட்டில்‌ “கன்னிகை? என்‌ 
பது புருஷனை ௮றிய௪ பெண்ணைக்‌ குறிக்‌ 
றது. மத்‌ 151 251 லூக்‌ 121 296 அப்‌ 21 
1 கொரி 7 2 கொரி 11? வெளி 114. 


கன்னே. வேச. இந்த ஊர்‌ எங்கே 


இருக்கிறது என்று தெரியாது, எசே 9793, 
மா, 
காகம்‌. ஈக. செத்துப்போனதும்‌ 


நாறின அமான உடல்களைப்‌ பட்டிக்ெஇனால்‌ 
யூதர்கள்‌ காக மாமசம்‌ சாபபிடமாட்டார்கள்‌. 


வேத அகராதி. 


காகாம்‌ 


லேவி 1115, கோவாவின்‌ பேழையில்‌ இருஈ 
தது. ஆதி 87 உன்‌. பா 511 நீதி 9017 ஏசா 


3411 யோபு 384 சங்‌ 147? லூக்‌ 12“. காகம்‌ 
எலியாவைப்‌ போஷித்தது. 1 இரா 174, 


ன ல அஷ்ட 


காகாம்‌. கொக. ஆதி 2224, 

காகார்‌. கரவா. எஸ்றா 84, 

காகால்‌. 08௧1. சகேமிலே கலகம்‌ பண்‌ 
ணின வன்‌. நியா 926, 

காகீதம்‌. கறல. எழுத்து காண்க. 

காசா. 082௧. பெலிஸ்தியரின்‌ ந்து 


முக்கியபட்டணங்களில்‌ ஒன்று. யூசா கோக்‌ 
இரத்தின எல்லைக்குள்‌ இது இருந்தாலும்‌ 
சில காலம்மாத்திரம்‌ இது அவர்கள்‌ வசம்‌ 
இருக்கது. ஆதி 19 யோசு 104 11 154 
நியா 161 ம. 


காசாம்‌. ககா. ஒரு குடும்பம்‌, 
எஸ்றா 248, 

காசியா. Ca55iக. இலவங்கப்பட்டை 
காண்க, 

மாசு. Cash, Coin, Mite, பணம்‌ 
காண்க, 


சாசுக்காரர்‌. Money changers. எருச 
லேம்‌ தேவாலயக்கில்‌ காணிக்கையாக எபி 
செய நாணயம்மாத்திரம்‌ போடவேண்டி 
யதால்‌ இயேசுவின்‌ காலத்தில்‌ ரோமை, 
ிரேக்கு, சீரியாமுகலிய இடங்களிலிருந்து 
தேவாலயத்துக்கு வந்த பிரயாணிகள்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ ஊர்களுக்குரிய பலவிசமான நாண 
யங்கள்‌ மாற்றுவதற்குக்‌ காசுக்காரர்‌ அநேகர்‌ 
எருசலேமிலே இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தேவாலயத்தின்‌ பிராகாரங்களில்‌ பரிசுத்த 
ஸ்தலச்துக்குச்‌ சமீபமாய்க்‌ காசுக்கடைகள்‌ 
வைத்து லியாபாரம்‌ நடதீதின தினால்‌ அங்கே 
உண்டான சந்தடி ஜனங்களின்‌ பயபக்திக்‌ 
கும்‌ ஆராதனைக்கும்‌ இடையூறாயிருந்தது. 
மத்‌ 2119 2597, 


( 224) 


காசேஸ்‌ 


4 ட \ 
#471771, $x 


AT 


தற்காலத்தில்‌ காச! பட்டணம்‌, 


காசேஸ்‌. 6௨2௪2. ] நாளா 24-ல் சொல்லி 
யிருக்கும்‌ இரண்டுபோ. 

காஞ்சோறி. Nee. இப்பூண்டு கானான்‌ 
தேசச்துப்‌ பாழிடங்களில்‌ அதிகம்‌. யோபு 
307 நீதி 241 ஏசா 3418 த 05, 

காடி. ஏவா. எபிரெயர்‌ செய்யும்‌ 
திராக்ஷரசம்‌ சீக்கிரத்தில்‌ புளித்துக்‌ காடியா 
கும்‌. அப்போது அதைத்‌ தண்ணீரோடு 
கலந்து சாப்பிடுவார்கள்‌. ரோமைச்‌ சேனை 
யிலுள்ளஃர்கள்‌ இக்கலிசமான காடி வழக்க 
மாய்ச்‌ சாப்பிட்டார்கள்‌. நசரேயர்‌ இசைச்‌ 
சாப்பிடமாட்டார்கள்‌. எண்‌ 0? ரூத்‌ 311 
யோவா 1929, 

காடு. Forest. கர்மேல்‌, தாபோர்‌, லிப 
னேன்‌, பாசான்‌ முசலிய இடங்களில்‌ காடி 
கள அதிசம்‌. 


காடை. கவுதாரி இனத்தைச்‌ 


Quail. 
சேர்ந்த அதிக சறுபட்சி. ஒவ்வொரு வரு 


ஷமும்‌ சித்திரை மாசத்தில்‌ காடைகள்‌ 
திரள்‌ திரளாய்‌ ஆப்பிறிக்காக்‌ கண்டத்திலி 


ருந்து னாய்‌ பலெஸ்தனா நாகெளுக்‌ கூடாக 
ஐரோப்பாக்‌ கண்டத் துக்குப்‌ போகும்‌. ௨௫௬ 
தத்தின்‌ கடைசியில்‌ திரும்பவும்‌ ஆப்பிறிக்‌ 
காவுக்குப்போகும்‌. யாத்‌ 16%, 

காட்சி. Vislon. 

காட்டத்திமாம்‌. 
விசமான முசுக்கொட்டைச்‌ 
குறிக்கிறது. லூச்‌ 171, 

(2)=Sycomore.  இஅ ஒரு மாதிரி 
(பான ஆலமரம்‌. இது பொபது அழு உயரத்‌ 
அங்கு வளரும்‌. இது ஈல்ல பழம்‌ கொடாது. 
சச்சு வேலைக்கு நேர்தியான மரம்‌. 1 இரா 
1027 ஏசா 99 ஆமோ 714 லூச்‌ 194, 
‘Satyr’, Wild-goat, 


தரிசனம்‌ காண்க, 
(!)=Sycamine. ஒரு 
செடியைக்‌ 


காட்டாடு. ஏசா 
3414, 

காட்டுப்பன்றி. ப Boar. சாக்கட 
லின்‌ கரையில்‌ புதர்களில்‌ வசிக்கும்‌. அதே 
கம்‌ பயிர்களை அழிக்கும்‌. சங 808, யூதர்க 
ளும்‌ மகமதியர்களும்‌ இதைச்‌ சாப்பிடமாட்‌ 
டார்கள்‌. லேவி 114. 

காட்டுப்‌ புற. ௦௦௨. பலெஸ்தீனாவில்‌ 
ஏழு மாஇரியான புறாக்கள்‌ உண்டு, அவை 
கரில்‌ ஒரு ஜாதியான காட்டுப்‌ புறாக்கள்‌ 
வசர்ச காலத்தில்‌ தெற்கேயள்ள தேசஙகளி 
லிருந்து கூட்டம்‌ கூட்டமாய்‌ வரும்‌, சங்க5$ 
ஏசா 004 எசே 87. எருசலேமில்‌ தெருச்‌ 
களிலும்‌ கோவில்‌ கட்டடங்களிலும்‌ இருக்‌ 
கும்‌. “புறா” பிரீதியைச்‌ குறிக்கும்‌ பதம்‌. 
உன்‌. பா 15 58, அச்தேசச்தார்‌ பெண்க 
ளுக்கு: இப்பதம்‌ சொல்லுவார்கள்‌, இது 
மாசின்மையையும்‌ கபடின்மையையும்‌ குறிக்‌ 


29 ( 225 ) 


சாணிக்மசை 


பலெஸ்நீனாவிலும்‌. ஏ ஒரு விதமான சாட்டப்‌ புற. 
இறது, தட 711! சங்‌ 7419 மத்‌ 106, ஆகை 
யால்‌ பரிசுத்தாவிக்கு வழங்கும்சொல்‌ மச்‌ 348, 
எபிரெயர்கள்‌ புறாக்களைப்‌ பலிகளாகச்‌ 


செலுச்தினார்கள்‌. ஆதி 159 லேவி 57, 


இனனளெரு விதமான சாட்டப்‌ புற. 


காணிக்கை. பலிகள்‌ 
காண்க. 

காணிக்கைப்‌ பேட்டிகள்‌. ' ரகர) ' 
கடவுள சு/சளுக்கு அளித்த விசேஷ ஈன்‌ 
மைகளினிமத்கம்‌ போடுதிறவர்களுக்காகச்‌ 
சில பெட்டிகளும்‌, அதற்கு முந்தின வரு 
ஷங்களில்‌ குறைவாய்க்‌ காணிக்கை போட்ட 
வர்களுக்குச்‌ சில 0 ட்டிகளும்‌, கோயிற்‌ 
செலவுக்கென்று பொடிவாய்க கொடுக்றெ 
வர்களுக்குச்‌ சில பெட்டி ஈஞமாக இப்ப 
டியே பதின்மூன்று சாணிக்மைப்‌ பெட்டிகள்‌ 
எருசலேம்‌ தேவாலயக்‌இல்‌ வைக்கபபட்டி 
ருக்கும்‌. மாற 124 211. மச்‌ 27%-ல்‌ சொல்‌ 
விய காணிக்கைப்‌ பெட்டி என்பது தேவா 
லயத்திலுள்ள பொக்வஷெசாலையைக்‌ குறிக்‌ 
இறது. 

காண்டாமிநகம்‌. ப, இது 
பெரிதும்‌ அதிக மூர்க்கமுமுடையத;, தன்‌ 
இரண்டு கொம்புகளினால்‌ வேடரைப்‌ மீறும்‌, 


Oifts. ஈவு, 


வேத அகராதி 


குத்துகிறது வழக்கம்‌, 
ஆசாரியன்‌ கடவுளின்‌ பிரமாணங்களுக்குச்‌ 
செவிகொடுக்க வேண்டியவன்‌ என்பதைக்‌ 


காதணி 


இதற்கு இஃகிலீஷில்‌ உச்‌ ச்சொம்பன்‌ 
( Unicorn) என்று சொல்லாமல்‌, காட்டுமாடு 
(177878 Ox) என்று சொல்வது சரியாய்‌ 
இருக்கும்‌. எண்‌ 24 உபா 3317 யோபு 399 
சங்‌ 2221 9210 ஏசா 347. 

காதணி, நஐar-rings, 
சூனியம்‌ காண்க, 

காதியேல்‌. கேளி. எண்‌ 1310, 

காதீ. ௬001, 2 இரா 1514, 

= Gadd. எண்‌ 1311 

காது. ககா. அடிமை என்பசைச்‌ காட்டும்‌ 
படி எஜமான்‌ அவன்‌ காதைச்‌ கம்பியால்‌ 
யாத 216 உபா 1516, 


ஆபரணங்கள்‌ 


காட்டும்படி பிரதிஷ்டை செய்யும்போது 
பலி செலுச்சதின கடாவின்‌ இரத்தத்தில்‌ 
ஒரு துளி அவன்‌ வலதுகாதின்‌ மடலில்‌ 
செளிப்பார்கள்‌. யாத்‌ 216 9020 லெவி 823 
உபா 1507 ]சாமு 915 ஏசா 000 எடே 2325 
மீகா 716 மத 1027 1115 9051 மாற்‌ 73 லூக்‌ 
2250 யோவா 1810 அப்‌ 170 வெளி 2. 
காதேஸ்‌, காதேஸ்‌ பரீதேயா. 158287, 
Kadesh Barnea, [பரிசுத்சம்‌]. இதின்‌ மறு 
பெயர்‌ எனமிஸ்பாச்‌, அதாலது “நியாயத்‌ 
சீர்ப்புச்‌ செய்றெ ஊற்று.” இது சாக்கட 
விக்குத்‌ தெற்கே அல்லது தென்கிழக்கே 
ம்ப துமைல்‌ காரத்கிலுள்ளஎஏ தோமின்தெற்‌ 
கெல்லையைச்‌ சேர்ந்த பாரான்‌ வனாந்தரத்தில்‌ 
இருந்தது. இது பூாவமுதல்‌ ஈன்றாய்த்‌ 
தெரிந்த இடம்‌. ஆதி 1.47, இந்தே கோராகு 
“லகம்‌ பண்ணினான்‌. எண்‌ 16 அதி. மிரி 
ப்ரம்‌ இறந்த இடம்‌. எண்‌ 201! மோசே 
இஸ்ரவே விருக்குச்‌ கண்ணீர்‌ கொடுத்த 
இடம்‌, எண்‌ 202, இஃதிருந்து வேவுகாரர்‌ 
போனார்கள்‌. எண்‌ 27, 
காத்‌. 080, [பாக்கியமுள்ளவன்‌]. 
1. சில்பாளின்‌ மூதீச குமாரன்‌. அதி 309. 
2. யோர்தான்‌ நதிக்குச்‌ கிழக்சேயள்ள 
காத கோத்திரம்‌. ஆதி 4919 உபா 302 
! நாளா 128 ஏண்‌ 3234, காததியர்‌ காவீ தக்கு 
உதவி செய்தார்கள்‌. 1 சாமு 137, இவர்‌ 
கள்‌ யெரொபெயாமுக்கு உதவிசெய்தார்கள்‌. 


| இரா 125, சரிய சாஜாலாகிய இதி 
லாத்பிலேசர்‌ 


கொண்டுபோனான்‌. 1 இரா 2820, 

3. கானாணியரும்‌ யெகோவாவின்‌ கட்ட 
ளைகளை மீறி ஈடந்த இஸ்ரவேலரும்‌ வணங்‌ 
னெ சுகானுபோகம்‌ கொடுக்கற தேவதை. 
ஏசா 651, இத பாகால்‌ காத்‌ முதலிய 


( 226) 


4 
காத்‌ 


இடங்களில்‌ விசேஷமாய்‌ வணங்கப்பட்டது. 
யோச 1117, 


4, தாவீது காட்டிலே ஒளிக்திருந்தபோது 
அவனோடிருந்த மந்திரி. தாலீது குடிமதிப்பு 
எழுதி னதினால்‌ யேகோவா அவன்மேல்‌ 
கொண்ட உக்கிரத்தைச்‌ சொன்ன ஞான 
திருஷ்டிக்காரனும்‌ தேவாலயத்தில்‌ ஆரா 
தனை ஒழுங்கு செய்தவனும்‌ இவனே. 1 நாளா 
299 2 சாமு 2411, 

காத்‌. ஸ்‌, பெலிஸ்தியரின்‌ வந்து 
முக்கிய பட்டணங்களில்‌ ஒன்று, யோசு 
1122 1 சாமு 58, கோலியாத்‌ பிறந்த ஊர்‌. 
1 சாமு 174. தாவீது இங்கேயுள்ள | ராஜா 
விட.ம்‌ சகாயம்‌ பெற்றான்‌. 1 சாமு 211, 
சாவீது இதைப்‌ பிடித்தான்‌. 1 காளா 161 
2 காளா 268. ஆசகேல்‌ முற்றுகைபோட்டு 
இதைப்பிடித்தான்‌. 2 இரா 1217, இதற்குப்‌ 
பெரிய ஆபத்து நேரிட்டது. ஆனால்‌ அது 
வந்த விதம்‌ தெரியாது. மோ 62. . 

காத்‌ ஏபோ. ath Hepher. [வெட்‌ 
டின ஆலை]. செபுலோன்‌ எல்லைகளிலுள்ள 


யோனா குடியிருந்த இடம. 2 இரா 14%, 
-இத்தா-எபேர்‌. யோசு 1913 

காநத்சா. 062௨. காசா காண்க, 

காந்சோர்‌. Hகz௦ா. இத்சோர்‌ காண்க. 

காத்தாத்‌. மூஸ்‌. யோசு 19%, 

காத்தான்‌. Hவ%kகan. [மிகச்‌ சிறிய 
வன்‌]. சிறையிலிருந்து திரும்பிவந்த குடும்‌ 
பம்‌. எஸ்ரா 615, 

காத்‌ பள்ளத்தாக்கு. The Valley of 
a. இது சாக்கடவின்‌ நெக்கோரத்தில்‌ 
விழுகிற ஒரு சிற்றாறு. 2 சாமு 24, 

காத்ரிம்மோன்‌. a£ங-ர/mmon. 

1. தாணில்‌ ஒரு ஊர்‌. யோசு 19°, 

2, மனாசேயில்‌ ஒரு ஊர்‌, யோசு 21. 
பிலியாம்‌. ]காளா 670, 

காபா. கேபா காண்க. 

காபிரியேல்‌. வெரல]. [கடவுளுடைய 
மனுஷன்‌]. யூத வேசசாஸ்திரிகள்‌ காபிரி 


யேல்‌ தூதர்‌ சேனைகளில்‌ ஏழு தலைவர்க 
ளில்‌ ஒருவன்‌ என்றும்‌, யோசேப்புக்கு வழி 
காட்டினான்‌ என்றும்‌ (ஆதி 375), மற்றத்‌ 
தூதர்சளோடு மோசேயை அடக்கம்பண்ணி 
னான்‌ என்றும்‌ (உபா 346), ௮£ரியர்‌ சேனை 
யைக்‌ கொண்வெரந்தான என்றும்‌ (2 காளா 
3221) சொல்லுவார்கள்‌. மகமதியர்‌ மகமது 
வுக்கு காபிரியேல்‌ குரான்‌ (11070) என்‌ 
னும்‌ தங்கள்‌ வேதத்தை அறிவித்தான்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. தானி 815 991 லூக்‌ 11): 55, 


வேத அகராதி 


சால்‌ 


காபூல்‌. 0௦ய/, 1 காளா 914, 
காபோன்‌. டடக்‌, யோசு 1540, 
காப்பு. கஙஎஃ, இபாணங்ிகீள்‌ காண்க. 


காப்பு சாடாக்கள்‌, 


காப்பு நாடாக்கள்‌. Phylactery. எபி 
செயர்கள்‌ சில வேதவாக்கியங்கள்‌ எழுதி 
அவைகளை “ஜெபங்கள்‌? என்னும்‌ இரண்டு 
சதுரமான தோற்கூசெளில்‌ வைத்து நாடாக்‌ 
களினால்‌ இடது கையிலும்‌ நெற்றியிலும்‌ 


இந்தக்‌ கூகெளைக்‌ கட்வொர்கள்‌. இவை 


செற்றிபில்‌ கட்டப்படும்‌ க ப்பு ஈடாச்சள்‌ட 


களில்‌ வைக்கப்பட்ட வேசவாக்கியங்கள்‌ 
நாலு. அவை என்னவென்றால்‌: யாத்‌ 131-10 
கய்‌ ப 

ஸ்திரீகளும்‌ பதின்மூன்று வயதுக்குட்‌ 
பட்ட பிள்ளைகளும்‌ அடிமைகளும்‌ ஆடிய 
இவர்களைத்தவிர மற்ற இஸ்ரவேலர்‌ எல்‌ 
லாரும்‌ இவைகளைச்‌ தரிப்பார்கள்‌. : மத்‌ 239, 
இவைகளில்‌ கடவுளின்‌ இருபையைக்‌ காண்‌ 
பிக்கிற வேத வசனங்கள்‌ அடங்கியிறாக்கிற 
இனால்‌ அவர்கள்‌ ஞாபகச்குறிப்புகளாகிய 
இவைகளைச்‌ சாசாரண காலைஜெப நேரத்தில்‌ 
கட்டுவார்கள்‌. ஆனால்‌ ஓய்வுகாட்களும்‌ திரு 
நாட்களும்‌ அந்தக்‌ இருபைக்கு அடையாளங்க 
ளானதினாலே அந்தத்‌ இனங்களிற்‌ கட்ட 
மாட்டார்கள்‌. 

எபிரெயர்‌ இவைகளைத்‌ தரிக்க ஆரம்பித்த 
காலம்‌ திட்டமாய்த்‌ தெரியாதிருந்தாலும்‌ ஆதி 
யிலே அவாகள்‌ காப்பு நாடாக்கள்‌ கட்ட 
வில்லை என்றும்‌, கிமு. இரண்டாம்‌ நூற்‌ 
ருண்டில்‌ பரிசேயர்‌ அதிகாரம்‌ பெறும்போது 


( 227 ) 


கர்மாத்தியர்‌ 


இவைகளைக்‌ கட்டச்‌ தொடங்கினார்கள்‌ என்‌ 
அம்‌ இயேசுகிறிஸ்‌ துவின்‌ காலத்தில்‌ பரிசேய 
ரைத்தவிர வேறு சிலரும்‌ இவைகளைத்‌ தரித்‌ 
தார்கள்‌ என்றும்‌ விளங்குகிறது. 


யில்‌ சட்டப்படும்‌ காப்பு சாடாக்கள்‌, 


காமாத்தியர்‌. 
காண்க. 

காமின்‌ தேசம்‌. The Land of Ham. 
எடிப்து. சல்‌ 7௦1 1059, 

காழவேல்‌. கோயி, 1 நாளா 2417, 

காமோன்‌. Kக&a௦॥. யாவீரை அடக்‌ 
கம்‌ செய்த இடம்‌. இக்க இடம்‌ எங்கெயிருக்‌ 
இறது என்று தெரியாது. நியா 105, 

காம்‌. Ham, [கறுப்பு]. “காம்‌ எடநிப்தை 
யும்‌ அதின்‌ ஜனங்களையும்‌ குறிக்றெது. ஆதி 
925 18 சங்‌ 7௦91 10553, எபிரெயர்கள்‌ தாங்‌ 
கள்‌ ஜெயித்த காம்‌ சந்ததியாரில்‌ செர்ந்த 
கானாணியரும்‌ யெகோவாவினால்‌ சபிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ என்று நினைத்தார்கள்‌. ஆதி 95, 

காம்‌. புவா. சூசிமியர்‌ இருந்த சேசம்‌. 
ஆதி 145, இது ட ல்‌ உள்ளது 
என்பது செரியாது. 

காயாஸ்‌. 05581. ஒரு மலை, யோசு 2.0, 


ஆமாத்‌ 


Hamathites. 


காப்பு சாடாக்கள்‌. 


காயினான்‌. வேகா. லூக்‌ 396, 
காயின்‌. Ka]. 
1. ஒரு ஊர்‌. யோசு 1557, 


2, அ கேனியன. எண்‌ 2422, 


வேத அகராதி 


காயீன்‌ 


காயின்‌. எவ. ஆதி 4-ல்‌ இதற்கு 
“மனுஷவனைப்‌ பெற்றேன்‌” என்று அர்த்தம்‌ 
சொல்லப்பட்டாலும்‌ இந்தப்‌ பதத்தின்‌ அர்த்‌ 
தம “கொல்லன்‌” என்று சில வேசசாஸ்திரி 
கள்‌ தீர்மானித்திருக்கிறார்கள்‌. ஆதி 41 எண்‌ 
2422 நியா 4ி!, எபி 114 யூதா 11! ] யோவா 312, 

இந்தச்‌ சரித்திரம்‌ தாயின்‌ பின்‌ சந்ததி 
யாருக்குள்ளிருக்த பகையினால்‌ உண்டான 
பாவத்தையும்‌ அதற்கு வந்த தண்டனையையும்‌ 
காட்டி, கொலையினால்‌ விளையும்‌ அகோர 
மான தீமையையும்‌, பாலம்‌ செய்சவர்கள்‌ 
தாங்கள்‌ செய்த ஒரு பாவத்தினால்‌ எவப்‌ 
பட்டு இன்னொரு பாலம்‌ செய்வார்கள்‌ என்‌ 
பசையும்‌ குறிச்கிற து. 

காயு. Cகlபக., 

1. பவுல்‌ ஞானஸ்நானம்‌ கொடுத்த ஒரு 
இறிஸ்சவன்‌. அப்‌ 204 ரோ 162 ]கொரி 
114, 

2. மக்கெதோனியாவிலிருந்து வந்த காயு. 
அப்‌ 1999, 

3. யோவான்‌ சொன்ன காயு. 3 யோவா 11, 

ஒருவேளை இம்மூன்று பெயர்களும்‌ ஒருவ 
னைக்‌ குறிக்கலாம்‌. 


காய்ச்சல்‌. * Burning ௨௨௰௰. லேவி 
5016 உபா 2922, 

காய்பா. Cகiaphas. சதுசேயர்‌ கொள்‌ 
கையை உடைய கர்வம்‌ உள்ள இவன்‌ 


சோமர்களினால்‌ சன்‌ மாமனாகிய அன்னா 
இருக்கும்‌ காலத்தில்‌ (இ-பி. 18-56.) பிர 


தான ஆசாரியனாப்‌ நியமிச்கப்பட்டி ருந்தான்‌. 


இவன்‌ நியாயத்துக்கு விரோதமாய்‌ இயேசு 
வையும்‌ அவருடைய சீஷர்களையும்‌ வருத்‌ 
சப்படுத்தனவன்‌. மத்‌ 267 மாற்‌ 1453 லூக்‌ 
2286 யோவா 1147 1874 அப்‌ 46, 

காய்மகாரம்‌. Vindlctiveness. 1 சாமு 
19, 


காரியக்கர்த்தர்‌. ௦௦௦8௩௨. நியாயாதி 
பதிக்கு முன்பாகக்‌ குற்றவாளிக்காகப்‌ பரிந்து 
பேசுகிறவர்‌. இவர்‌ கிறிஸ்து. ] யோவா 2, 
பரிசுத்காவி. யோவா 1416 1586, 


காரியக்காரன்‌. ஸா. உக்கிரா 
ணக்காான்‌ காண்க, 
காரிநள்‌. Blackness of darkness. 


யூதா 13 வச. 


காநணியம்‌. ஒ. 4, Virtue. பேது ர்‌. 


காரேப்‌. கொல்‌, 
1. ஒரு போர்வீரன்‌. 2 சாமு 9834, 
2. ஒரு மலை. எரே 3199, 


( 228 ) 


காப்பு 


கார்ப்பு. ௦லாறமக. பவுல்‌ சந்தித்த ஒரு 
வன்‌. 2 தீமோ 413. 

காலம்‌. me. 

1. நித்தியத்தில்‌ ஒரு சிறு பாகம. சங்‌ 904 
2 பேது 38 வெளி 105. 

2. திர்க்கதரிசிகளின்‌ தரிசனங்களில்‌ “கா 
லம்‌” என்று சொல்லப்பவெது ஒரு வரு 
ஷத்தைக்‌ குறிக்கிறது. தானி 416-23 25 
வெளி 124, 

3. நான்‌. எபிரெயரின்‌ அபிப்பிராயச்‌ 
தின்படி ஆதியில்‌ எல்லாம்‌ இருட்டாய்‌ 
இருந்கது. பிற்பாடு கடவுள்‌ பகலை உண்‌ 
டாக்கினபோது இரவும்‌ பகலும்‌ சேர்ந்து 

ஒருநாள்‌ என்றும்‌ சூரியன்‌ அஸ்சுமிக்கும்‌ 
சே ரமுசல்‌ பறுபடி அஸ்சுமிக்கும்‌ கேரம்‌ 
வரையில்‌ ஒருகாள்‌ என்றும்‌ சொல்லிவர்தார்‌ 
கள்‌. ஆதி 114, அவர்கள்‌ ஒருநாளை மாலை 
கரொத்திரி காலை மத்தியானம்‌ என நாலு 
பாகங்களாகப்‌ பிரித்தார்கள்‌. பூர்வீக எபிரெ 
யர்கள்‌ இந்தப்‌ பாகங்களைத்‌ தவிர வேறே 
பாகங்களைக்‌ குறிக்கவில்லை. காணி 4109-ல்‌ 
சொல்லியிருக்கும்‌ “நாழிகை? என்பது சிறு 
காலத்தைக்‌ குறிக்கெறது. ஆகாசின்‌ குரிய 
கடியாரச்தில்‌ பாகை? என்று சொல்லப்பட 
வது எல்வளவு நேரத்தைக்‌ குறிக்கது என்‌ 
பது தெரியாது. 

புதிய ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌ சூரியன்‌ 
உதிக்கும்‌ கேரமுதல்‌ அஸ்சயிக்கும்‌ நேரம்‌ 
வரையும்‌ பன்னிரண்டு மணி என்று கணித்‌ 
தினால்‌ அக்காலத்து யூதர்கள்‌ கணித்த மணி 
கேரம்‌, கற்காலம்‌ எண்ணப்படும்‌ மணிரேரச்‌ 
தைப்போலிருந்தது. யோவா 11? 1914, 

ரோமைச்‌ சேவகர்‌ இராக்காலத்தை நாலு 


ஜாமங்களாகப்‌ பிரித்தார்கள்‌. மத்‌ 142 
லூக்‌ 1298, 
(ஜி மிஷம்‌, 7 “இமைப்பொழுது.” (1 கொரி 


1552,) இவைகள்‌ கூணகேரத்சைப்‌ பொது 
வாய்க்‌ குறிக்கிறது. 
4. மாசங்கள்‌. 

பெயர்கள்‌, 

(1) பிப்‌. 444. யாத்‌ 134, இது பயிர்‌ 
கதிர்விடும்‌ சித்திரை மாசம்‌. பிற்காலத்தில்‌ 
இதற்கு “நிசான்‌” (17641) என்று சொல்‌ 
லப்பட்டது. நெகே 61, இதில்‌ பஸ்கா 
பண்டிகை கொண்டாடப்படும்‌. 

(11) சீப்‌. 240. 1 இசா 61. 

(114) வான்‌. 540071. எஸ்தர்‌ 59, இதில்‌ 
“வாரங்களின்‌ பண்டிகை! என்று சொல்‌ 
லப்படும்‌ பெந்தெகொஸ்தே கொண்டாடப்‌ 
படும்‌, 


மாசங்களின்‌ 


எபிரெய 


வேத அகராதி. 


காலர்‌ 


(17) தம்ழஸ்‌. ரம, சகறி 815, இர்‌ 
தீப்‌ பெயர்‌ வேதத்தில்‌ சொல்லியிருக்க 
வில்லை. 

(ஏ) அப்‌. 4). இதுவும்‌ வேதச்தில்‌ இல்லை, 

(31) எலூல்‌. 17/84. நெகே 615, 

(vi!) ஏத்தானிம்‌. anim, 1 இரா 59, 
எக்காளப்பண்டிகை, கூடாரப்பண்டிகை, 
பாலநிலாரண நாள்‌ இதிலிருக்கும்‌. 

(v1) பூல்‌. இய, 1 இரா 03, 

(1X) கீஸ்லே. 070/0, ெகே 11, 
இதில்‌ சேவாலயப்‌ பிரதிஷ்டையின்‌ பண்‌ 
டிகை கொண்டாடப்படும்‌, 

(3) தேபேத்‌. Teh. எஸ்தர்‌ 316, 

(21) சேபாத்‌. hat. சகறி 17, 

(311) ஆதார்‌. Aa. எஸ்றா 6, இதில்‌ 
பூரிம்‌ பண்டிகை கொண்டாடப்படும்‌. 

்‌. வாரம்‌. கடவுள்‌ சர்வ சிருஷ்டிப்பை 
பும்‌ உ ண்டாக்கி ஏபூாம்நாளிலே ஒயர்திருந்சா 
ராகையால்‌ எபிரெயர்கள்‌ அந்த நாள்‌ முக்ய 
மானது என்று நினைத்தார்கள்‌. 5 கிறிஸ்தவர்‌ 
கள்‌, இயேசு வாரத்தை முசல்நாள்‌ உயிர்ச்‌ 
தெழுக்ததினால்‌ அதை Oo அனு 
சரிக்‌த அதில்‌ அப்பம்‌ பிட்கு்படி நற்களு 
ணைச்கு வந்து காணிக்கை சேர்த்து. அது 


காள ட்‌ 


“கர்த்கருடைய என்று அதற்குப்‌ 
பெயரிட்டார்கள்‌. அப்‌ 207 ] கொரி 16 


கெளி 110, 

எபிரெயர்கள்‌ வாரக்கின்‌ நாட்களுக்குத்‌ 
திங்கள்‌ செவ்வாய்‌ முதலிய பெயர்கள்‌ 
கொடாமல்‌ * முதலாம்நாள்‌' “இரண்டாம்நாள்‌ 
என்று வழங்கிவக்தார்கள்‌. ஓய்வுகாளுக்கு 
முந்தின வெள்ளிக்கிழமையில்‌ ஒயவுகாளுக்கு 
ஆயச்சப்படுத்துகிறதினால்‌ அசற்கு “ஆயத்த 
நாள்‌” எனறு பெயர்‌ வைத்சார்கள்‌. மத்‌ 2714, 

பிற்காலத்தில்‌ அந்தந்க வருஷத்தில்‌ ஊழி 
யஞ்செய்கிற. பிரகான ஆசாரியனுடைய 
பெயரை அந்தந்த வருஷத்துக்கு வைத்தார்‌ 
கள்‌. 

காலா. 0௦ வய, நினிவே பட்டணச்‌ 
அக்கு இருபது மைல்‌ தெற்கே உள்ள ௮௪ 
ரிய ராஜாக்கள்‌ வசித்த ஒரு பட்டணம்‌, 
ஆதி 1011, 

காலாட்கள்‌. Foot soldlers. 

1. இஸ்ரவேலர்களின்‌ சேனையில்‌ அதிக 


மாய்ப்‌ பதாதிகள்தான்‌ இருர்கது. | சாமு 
410 154, சேனை காண்க, 
2. காலாட்கள்‌ எ சேவகர்‌, Hootmen. 


எண்‌ 111 ] சாமு 110 2சாமு 204 1 இரா 1” 
எரே 12, 


( 229 ) 


காலாள்‌. 


காலாள்‌. கோவி. இரண்டு லேவியர்கள்‌. 
] நாளா 9) செசே 1117, 


காலீம்‌. 01. [குவியல்கள்‌]. எருச 
லேமுக்குச்‌ சமீபமான ஒரு ஊர்‌. 1 சாமு 
2544 ஏசா 1071. 

காலேப்‌. கச்‌. [காய்‌], இவன்‌ இஸ்‌ 
ரவேலர்‌ யேகோவாவுக்குக்‌ £ீழ்ப்படிதலுள்ள 
வர்களாகும்படி அவர்களைப்‌ பக்குவப்படுத்து 
வதில்‌ தைரியஸ்தனாயிருந்தான்‌, வேவுகாரர்‌ 
களில்‌ இவனும்‌ யோசவாவும்‌ உண்மையுள்‌ 
எவர்கள்‌. இவனுடைய சந்ததியார்கள்‌ எபி 
சோனைப்‌ பிடித்தவர்கள்‌. கடைசியாய்‌ இவ 
னுடைய கோத்திரம்‌ யூத கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தது. எண்‌ 136 145: 4 உபா 1% யோசு 
1413 1 சாமு 3014 1காளா 242, 

காவலாளர்‌, சாமக்காரர்‌. Watchmen. 
பலெஸ்தீனா சேசச்திலுள்ள ஊர்களில்‌ காவற்‌ 
காரர்‌ இராமுழுவதும்‌ திரிவார்கள்‌. உன. 
பா 33 ஏசா 626, 

காவலிலுள்ள ஆவிகள்‌. “The Spirits in 
the prison.’ 1 பேது 319. இதேஸ காண்க, 

காவல்‌. ௫1ஈ15௦ஈ. ஆதியிலே எதிபதியர்‌ 


குற்றவாளிகளை அடைப்பதற்காகச்‌ சிறைச்‌ . 


சாலைகள்‌ கட்டினார்கள்‌. ஆதி 3920 409, 
யோசேப்பை அவன்‌ சகோசரர்‌ சண்ணீரற்ற 
ஆழமான துரவில்‌.போட்டார்கள்‌. ஆதி 37%, 
அதசேமாதிரியான கால்றதிடங்குகள்‌ அல்‌ 
லது குழிகள்‌ பல இருந்தன. யாத்‌ 192 
எரே 3710 சகரி 911 
எரே 315-1.ல்‌ சொல்லியிருக்கும்‌ காவற்‌ 
கூடமும்‌ சம்சோன்போடப்பட்ட சிறைச்சா 
லைபும்‌ ஒன்றுதான்‌. வேறுவிசமான காவல்‌ 
அறைகளும்‌ சிறைச்சாலைகளும்‌ இருர்சன. 
மத்‌ 148 அப்‌ 4 1024, இறைச்சாலைகளில்‌ 
தொழுமர ங்க ளிருந்தன. அப்‌ 16% 2 நாளா 
1619. அக்காலத்தில்‌ சிறைச்சாலைகள்‌ மிக 
வும்‌ அசங்யெமாய்‌ இருந்கதினால்‌ கைதிகள்‌ 
அநேகர்‌ வியாதிப்பட்டு இறந்துபோனார்கள்‌. 
காவல்‌ அறை. 1150ஈ, காவல்‌ காண்க, 
காவல்கரார்‌. சேவகன்‌ 
காண. 
காவல்‌ கீடங்கு. 6௭16௦௩. காவல்‌ காண்க, 
காவல்‌ கூடம்‌. ௦1140௩. காவல்‌ காண்க, 
காவல்‌ வாசல. 
எநசலேம்‌ காண்க, 
காவற்காரர்‌. Wஃtchmen. காவலாளர்‌ 
காண்க. 


Watchmen. 


Gate of the guard. 


காளவாய்‌. 'ஈமாறக௦௨.' “இருப்புக்‌ காள 
வாய்‌,” உபா 450 ] இரா 5?! எசே 114, 


வேத அகராதி 


காளை 


கானை. கீ, கன்று காண்க, 

காற்பங்க தேசாதிபதி. ரஊீரவாஎh. முற்‌ 
காலத்தில்‌ ஒரு பெரிய ராஜ்யத்தை நாலு 
பாகமாகப்‌ பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கு 
அதிகாரியாயிருப்பவன்‌ “காற்பங்கு தேசாதி 
பதி. என்று சொல்லப்படுவான்‌. ரோமர்‌ 
கள்‌ இப்பெயரைச்‌ சிற்றரசருக்குப்‌ பொது 
வாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. லூச்‌ 31. ஏரோது 
காண்சு, 

காற்று. 941௩08. பலெஸ்தீனாவில்‌ அடிக்‌ 
கும்‌ வாடைக்‌ காற்று அதிகம்‌ குளிர்‌ உள்ளது. 
மேற்கிலிராக்கும்‌ மத்தியதரைக்‌ கடலிலி 
ருந்து வீசுங்காற்று ஈரமுள்ளது. இழக்கே 
வனாந்கரத்திவிருந்து மண்‌ தூரி வாரி 
யிறைத்து வீசும்‌ கொண்டல்காற்று வெப்‌ 
பமுள்ளது.. தெற்கிலிருந்து வருங்காற்று 
அதிகம்‌ காங்கை உள்ளது. உன்‌. பா 416 
யோபு 37 ஓரி 1315 ] இரா 1844 எசே 1710 
சங்‌ 10316 லூக்‌ 12% 5, சுழல்காற்று 
காண்க, 

“பூரோக்கிலிசோன்‌? என்று சொல்லப்‌ 
படும்‌ காற்று மத்தியதனைக்‌ கடலின்‌ இழைக்‌ 
குப்‌ பாகத்தில்‌ மோதியடிக்கும்‌ கடும்‌ புயல்‌. 
அப்‌ 9714, 

கானு. 1.௫ கோக, இயேசு முதல்‌ அற்பு 
தம்‌ செய்த கவிலேயா நாட்டிலுள்ள நாச 
சேச்துக்குச்‌ சமீபமாயுள்ள ஒரு ஊர்‌. 
யோவா 2! 446 212, 

2.-18க௩௨, எபராமீமில்‌ ஒரு சிற்றாறு. 
யோச௪ 117. 

3. அசேரில்‌ ஒரு ஊர்‌. யோசு 1988, 


கானுனிய ஸ்தீரீ. Canaanite woman. 
சீமோபேனிக்கேயா காண்க, 

கானுனியர்‌. 08௩௮/(௨௨. இஸ்ரவேலர்‌ 
பலெஸ்தீனாவுக்கு வருமுன்‌ அதின்‌ சென்பா 
கத்தில்‌ மத்தியதரைக்‌ கடலோரத்தில்‌ வரித்த 
சேமியர்‌. ஆதி 24 யாத்‌ $17 எண்‌ 139 
144, இவர்கள்‌ பாஷைக்கும்‌ எமோரியர்‌ 
எபிரெயர்‌ பாஷைக்கும்‌ அவ்வளவு வித்தியா 
சம இல்லை, பெலிஸ்தியர்கள்‌ இவர்களின்‌ 
சடலோரத்திலுள்ள ஊர்களைப்‌ பிடித்தார்‌ 
கள்‌. பிற்காலத்தில்‌ இவர்கள்‌ பலவிடஙகளி 
லும்‌ வியாபாரம்‌ செய்வதில்‌ முயற்சியுள்ளவர்‌ 
களரயிருந்ததினால்‌ “கானானியன்‌? என்பது 
“வியாபாரி? என்பதைக்‌ குறித்தது. ஏசா 
238 செப்‌ 1!! எசே 174 நீது 3124, 

கானுனியன்‌. 0௨௩௨௩௨௦௨௮௩. இயேசுவின்‌ 
சீஷர்களில்‌ சீமோன்‌ என்பவனுக்கு இது 
மறுபெயர்‌. மத்‌ 104 மாற்‌ 318, இதின்‌ 
மூலார்த்தம்‌ “எரிச்சல்‌ உள்ளவன்‌.” ஆதலால்‌, 


( 880) 


கானான்‌ 


இவனுக்கு லூக்கா “எரிச்சல்‌ உள்ளவன்‌? 
என்னும்‌ அர்த்தம்கொள்ளும்‌ இசேக்கபதமா 
இய *செலோத்தே' என்று சொல்லியிருக்க 
ன்‌. லூச்‌ 65 அப்‌ 118, செலோச்தியர்‌ 
இ-பி. 6-'த்தில்‌ ரோமர்‌ அதிகாரிகளைச்‌ 
துரதீதி மேசியாவின்‌ சாஜ்யத்தை ஸ்தாபிக்‌ 
கும்படி கலகம்‌ செய்தார்கள்‌. ரோமர்‌ ௭௬௪ 
லேமை முற்றுகை போட்டபோது இவர்‌ 
கள்‌ மகாவைராக்யெத்சோடு சண்டை போட்‌ 
டார்கள்‌. ஒருவேளை மோன்‌ கிறிஸ்சவனா 
குழுன்‌ இந்தக்‌ கொள்கை உடைய ஞப்‌ 
இருந்திருக்கலாம்‌. 
கானுன்‌. 
கானன்‌, பலேஸ்தீனு, பரிசுத்தபூமி 
Canaan, Palestine, The Holy Land. 
1. கானான்‌ என்றால்‌ எப்பொழுதும்‌ அகே 
நீளம்‌ அகலமுள்ளதாய்‌ இருக்கும்‌ சேசச்சைக்‌ 
குறிக்கிறதில்லை. வழக்கமாய்ப்‌ பழைய ஏற்‌ 
பாட்டை எழுதினவர்கள்‌ இது ண்ட 
ருந்து பெயெர்செபா மட்டுமூள்ள சேசம்‌ 
என்று சொன்னார்கள்‌. இதின்‌ எல்லைகள்‌ 
உடக்கே லீபனோன்‌ மலை, தெற்கே “எதி 
ப்து ஈதி,” இழக்கே பாசான்‌ சேசம்‌, மேற்கே 
மதீதியதனைக்கடல்‌. அனால்‌ அநேக காலம்‌ 
மதீதியதனைக்‌ கடலோரத்திலுள்ள பெலிஸ்‌ 
இயர்‌ தேசம்‌ இதோடு சேர்ந்கதாய்‌ இருக்க 
வில்லை. இது வடக்கேயிருந்து தெற்கே 
ஏறக்குறைய 120 மைல்‌. சோமர்கள்‌ கானா 
னுக்கு பலெஸ்தீனா என்று பெயரிட்டார்‌ 
கள்‌, இதின்‌ அர்த்தமா௮)து, பெலிஸ்‌இய 
ருடைய நாடு, பலெஸ்தீனா என்னும்‌ பெயர்‌ 
வேதத்தில்‌ இல்லை. யூதர்கள்‌ இந்தப்‌ பெய 
சைச்‌ சொல்லாமல்‌ கானான்‌ என்னும்‌ பெய 
ரைச்‌ சொல்லிவந்தார்கள்‌. அவர்கள்‌ வழங்‌ 
ப்‌ உபயம்‌ கான்‌ பல்ஸ்‌ தனுவின்‌ என்னா 
மேற்குப்‌ பாகத்தைக்‌ குறிக்கிறது. இயேசு 
கிறிஸ்து பலெஸ்தீனாவில்‌ எங்கும்‌ போய்த்‌ 
திரிக்கததினாலே பிற்காலத்தில்‌ இதற்குப்‌ “பரி 
சுத்த பூமி” என்று பெயர்‌ வந்தது. 


Canaan. காம்‌ காண்க. 


2. கானானில்‌ மலை நாடுகள்‌ அதிகம்‌. மலை 
களிலிருந்து ஆழமான பள்ளத்தாக்குகளில்‌ 
மழைகாலத்தில்‌ பாய்கிற இற்றாறுகள்‌ அநே 
கம்‌. வடக்கிலிருந்து கலிலேயாக்‌ கடலின்‌ 
வழியாய்ச்‌ சாக்கடல்வமையும்‌ பாயும்‌ யோர்‌ 
தான்‌ நதி விழுகிற பள்ளத்தாக்கு மிகவும்‌ ஆழ 
முள்ளது. லீபனோன்‌ கர்மேல்‌ எர்மோன்‌ 
இவைகள்‌ கானானிலுள்ள முக்யெ மலைகள்‌. 
காமேல்‌ மலையடி.வாசத்திலிருந்து மத்திய 
தரைக்‌ கடலோரமாய்‌ இருக்கும்‌. சமவெளி 
மிகவும்‌ செழிப்புள்ளது. மற்றப்‌ பாகங்க 


வேத அகராதி 


கானான்‌ ப 


ளில்‌ ஈஞ்சை விளையும்‌ சிங்கள்‌ அவளவு 
இடையாது, 

3. இத்சேசத்திலுள்ள ஆறுகள்‌ பள்ளத்‌ 
தாக்குகளில்‌ விழுந்து தடுகிறதினால்‌ ஜனங்‌ 
கள்‌ இவைகளிலிருந்து உசவிபெருமல்‌ மழை 
காலத்தில்‌ பெரிய இணெறுகள்‌, குளங்கள்‌, 
தொட்டிகள்‌ கட்டி அவைகளிலுள்ள தண்‌ 
ணீரை வயல்களுக்குப்‌ பாய்ச்சுவார்கள்‌. ௮ல்‌ 

லது மலைச்சாரவிலிருர்து ஊறும்‌ நீரூற்றுக்க 
ளில்‌ தண்ணீர்‌ எடுப்பார்கள்‌. விசேஷமாய்‌ 
யூதேயாவில்‌ சுண்ணீர்‌ அற்ற வனாந்தரங்கள்‌ 
உண்டு. கானான்‌ பெரும்பாலும்‌ உஷ்ண 
சேசமா யிராவிட்டாலும்‌ சாக்கடலின பள்‌ 
ளஞ்காக்கலுள்ள எரிகோ முதலிய ஊர்கள்‌ 
உஷ்ணமான இடங்கள்‌. அக்டோபர்‌ மாசம்‌ 
முதல்‌ மார்ச்‌ மாசம்‌ வரையும்‌ மழை பெய்‌ 
யும்‌. மற்ற மாசங்களில்‌ மழை பெய்வது 
அபூர்வம்‌. 

1. இக்கெசச்தில்‌ கோதுமை, பயறு, கட 
லை, இராட்சச்செடி, பருத்தி, கத்தரி முதலி 
யவை உண்டாகும்‌. இங்கே நரி, ஓநாய்‌, பல 
விசமான மான்‌, பன்றி, முயல்‌, காட்டுப்‌ 


பூனை, ஒட்டகம்‌, எருமை, மாடு, ஆடு, கழுதை, 


நாய்‌, கழுகு, கெளசாரி, புறா, கொக்கு, 
கோ ழி முசலிடவைகள்‌ உண்டு, சிங்கம்‌ 
மூற்காலச்தில்‌ இருக்கது. அனால்‌ தற்கா 


லசீதில்‌ இல்லை. பாம்பு பல்லிகள்‌ அதிகம்‌. 
5, கிறிஸ்‌ அவின்‌ பிறப்புக்கு 3000 வருஷத்‌ 


அக்கு முன்‌ கானான்‌ தேசம்‌ பாபிலோனிய 


ரீன்‌ அதிகாரத்துக்குள்‌ இருக்கது என்பதைச்‌ 


தீவிர அதைப்பற்றிவேறொன்றும தெரியாது. 


ஏறக்குறைய இ-மு. 3000-ணாத்தில்‌ கா 
ஞான்‌ சேசத்திலுள்ள மலைக்கெபிகளுள்‌ வாசம்‌ 
பண்ணினவர்கள்‌ பலர்‌ இருந்தார்கள்‌. ஒரி 
யர்‌ என்னப்படுகிறவர்கள்‌ இவர்கள்‌ தான்‌. 
ஆட மம்‌ 
- ஏறக்குறைய மு 2500-ணாத்தில்‌ சேமி 
யர்‌ இத்தேச;்தில்‌ குடியேறினார்கள்‌. இவர்‌ 
கள்‌ வேதத்தில்‌ சொல்லியிருக்கும்‌ சாளானி 
யர்‌ அல்லது எம்மோரியர்‌. இவர்கள்‌ பாபி 
லொனியரின்‌ அதிகாரச்துக்குள்‌ இருந்தார்‌ 


களோ இல்லையோ என்பது சந்தேகம்‌. 
ஆதி 1414, 
இ-மு. 1500-ணாத்தில்‌ இஸ்ரவேலர்‌ 


எகிப்தை விட்பெ போனபோது கானான்‌ 
எகிப்தியரின்‌ ஆளுகையின்‌€ழ்‌ இருந்தது. 
இஸ்ரவேலர்‌ முதலில்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
சில  பாகங்களைமாத்திரம்‌ பிடித்தார்கள்‌. 
பெலிஸ்தியர்‌ அரேககாலம்‌ அவர்கள்‌ ஆளு 
கைக்‌ குட்பட்டவர்களாய்‌ இருக்கவில்லை. 

6. எபிரெயர்கள்‌ கானான்‌ தேசத்தைப்‌ பன்‌ 
னிண்டு கோத்திரங்களுக்குப்‌ பிரித்துக்கொ 


( 281) 


கானான்‌ 


டுத்தார்கள்‌. மு. 987- முதல்‌ இதை இஸ்‌ 
ரவேல்‌, யூதா என்னும்‌ ராஜயங்களாகப்‌ பிரித்‌ 
தீதினால்‌ அதற்குப்‌ பிறகு கோத்திரங்களின்‌ 
எல்லைகளைப்பற்றி முக்கியமாய்‌ ஒன்றும்‌ 
சொல்லப்பட்டிருக்கவில்லே. இயேசுவின்‌ 


11) 
ட 


ழு 
ன்‌ ரர ந 


வேக அகராதி 


ல I 
ப பில்ட்‌ 


குட NH) 
1147 
ம்‌ AS ப 
கட Alia 


1 
( 


பழ 


எருசவேயில்‌ எசேக்கியா வெட்டின குளம்‌. 


( 292) 


ப 


கானான்‌ 


காலத்தில்‌ யோர்தான்‌ நதிக்கு மேற்கேயுள்ள 
பாகம்‌ வடக்கே கலிலேயா, மத்தியில்‌ சமா 
ரியா, தெற்கே யூதேயா என்னும்‌ மூன்று 
பாகங்களாகப்‌ பிரிக்கப்பட்டிருந்தது. இஸ்ச 
வேல்‌ காண்க. | 


இச்சிவி 
கிச்சிலி. ௦ரகறஜூ. உன்‌. பா 29 178, 
கில்பா. hppa. நெகே 114, 
கிலலேயு. காலம்‌ காண்க. 
சிங்லோக்‌-தாபோர்‌. Chisloth-Tabor. 
- கெசுல்லோச்‌. நாசரேத்‌ ஊருக்குச்‌ சமி 
பமாய்‌ உள்ள ஒரு ஊர்‌. யோசு 192-18, 
கிஸ்லோன்‌. 0௬1510. [பலம]. எண்‌ 
301, 


கிஷி. K16ு1.குஃ்நாமா. 1 காளா 041 1517, 
கிஷியோன்‌. Khon. இசக்காரில்‌ லே 
லியரின்‌ ஊர்‌. ஒருவேளை இதற்கு மறுபெ 


யர்‌ கேகெஸ்‌. யோசு 1920 ] நாளா 072, 


கிடங்கு. Cக௱ஸச. வீடூ காண்க. 
கிடாரி. Heifer. சேங்கிடாரி, பலி 
காண்க. 


கீடை, மந்தை. Fold. கரி ஒநாய்‌ முசலி 
யவை ஏறக்கூடாக உயரத்துக்குக்‌ கறிகளடுக்தி 
நாலுபக்கமும்‌ சுவர்கள்‌ எழுப்பி அங்கே ஆடு 
மாகெளைப்‌ பலெஸ்சீனாவிலுள்ள மேய்ப்பர்‌ 
கள்‌ இராத்திரியில்‌ அடைப்பார்கள்‌. ஆப 
கூக்‌ 317 யோவா 10, தொழவம்‌ காண்க. 

கீணறு, தளம்‌, துரவு, தோட்‌ i. Well, 
Pool, Cistern. பலெஸ்தீனா தேசத்தில்‌ ஆறு 
கள்‌ பள்ளத்தாக்கில்‌ பாய்கிறதினாலும்‌, உஷ்‌ 
ணகாலத்தில்‌ சுத்தமான தண்ணீர்‌ பாயாக 
னாலும்‌ அத்சேசத்து ஜனங்கள்‌ பழக்கமாய்க்‌ 
இணறு, குளம்‌, தொட்டி முசுவியவை கட்டு 
வார்கள்‌. ஆதி 20015. 42 2 இரா | கட, அவர்‌ 
கள்‌ கிணறுகளைக தூர்ச்துபபொட்டால்‌ கண்‌ 
ணீர்ப்‌ பஞ்சக்கினால்‌ அச்செசத்துக்குபபடை 
யெடுச்து வருகிறடர்கள்‌ அரிது. 2இரா 310 
2 நாளா 32”. மழைகாலத்தில்‌ மேற்கூரையி 
விருந்து தண்ணீர்‌ விழும்படி ஒல்வொரு 
வீட்டிலும்‌ கொட்டிகள்‌, சில இடங்களில்‌ 
மலைக்குள்ளே தண்ணீர்‌ அறைகள்‌ தரவுகள்‌ 
குளங்கள்‌ கட்வொர்கள்‌. 2சாமு 219 41 
2 இரா 1517 யோவா 52 97, எருசலேம்‌ 
பட்டணத்தில்‌ இம்மாதிரியான இணறு: களுக்‌ 
கும்‌ தொட்டிகளுக்கும்‌ கணக்கில்லை. ஓவ்‌ 

வொரு தீண்ணீர்த்தொட்டி அல்லது தரவுக்‌ 
கும மூடிவைப்பது கட்டாயப்‌ பிரமாணம்‌. 
யாத்‌ 22”, சில சமயங்களில்‌ வற்றிப்போன 
இந்தமாதிரியான குழிகளைக்‌ காவற்‌ இடங்‌ 
காக உபயோகிப்பார்கள்‌. ஆதி 372 எரே 
386, ஊற்றிலிருந்து வரும்‌ “ஜிவதண்ணீர்‌ 
அரவிலிருக்கும்‌ தண்ணீரைப்‌ பார்க்கிலும்‌ 
மேலானது என்று சொல்லுவார்கள்‌. எரே 
213 ௪க 148 ஆதி 2413-90 998 யூரத்‌ 216, 


வேத அகராதி 


கிண்ணம்‌. 


கிண்ணம்‌. ஐல, நியா 65 மாற்‌ 748, 

கிண்ணி, Bason. யாத 27. £ராஜாக 
களின்‌ ண்ணி, நியா 54, 

கிதியோன்‌. 0196௦ஈ. [“வெட்டுகெவன்‌ 
என்று அர்த்தம்‌ இருக்கலாம்‌]. இவன்‌ மறு 
பெயர்கள்‌: யெருபாகால்‌ (நியா 699), எருப்பே 
சேச்‌ (2சாமு 1121), ர்க்‌ சரித்தி 
ரம்‌ விபரமாய்ச்‌ சொல்லியிருக்கிறது, நியா 
ப), இவன்காலத்தில்‌ இஸ்ரவேலர்‌ பா 
கால்‌ தேவதையை வணங்கினார்கள்‌. இவ 
னே யேகோவாவின்‌ வணக்கச்சை ஸ்தாபிக்‌ 
கும்பொருட்டு அதிக முயற்சி செய்தான்‌. 
ஆனால்‌ இவன்தான்‌ இஸ்ரவேலருக்கு சாஜா 
வால விரும்பாமல்‌ அவர்களிடமிருந்து பொன்‌ 
பை. ரணங்கள்‌ முதலியவற்றை யெடுத்து 
“ஏபோத்து என்னும்‌ ஒரு மாதிரியான விக்‌ 
இரகத்தை உண்டுபண்ணினான்‌. நியா 597, 

கித்காத்‌. Hor-Haggldgad. [கெபியுள்ள 
மலை]. எண்‌ 3322, 

கித்நா ஏபேர்‌. 
காண்க. 

கித்நாயீம்‌. (வற, சாமாவுக்குச்‌ சமீ 
பமாயுள்ள ஒரு ஊர்‌, 2 சாமு 4 நெகே 1434, 

கீத்தியன்‌. 014014 காச்‌ ஊரான்‌. காத்‌ 
காண்க. 

கித்தீத்‌. (1, சங்‌ 8, 81, 84 தலைப்பு, 
இப்பதம்‌ ஒருவிதமான செவாச்தியத்தை அல்‌ 
லது ராகத்தைக்‌ குறிக்கிறது. 

கந்தீம்‌. K!ttim, Cyprus. மத்யெதரைக்‌ 
கடலிலுள்ள £ப்புருதவு. எசே 276 அப்‌ 
118 134, இப்பதம்‌ அங்கேயுள்ள பூர்வ 
ஜனங்களைக்‌ குறிக்காது. ஆதி 10, இக்‌ 
சுப்‌ பதம்‌ சோமர்களை குறிக்கலாம்‌. தா 
1199, இக்கச்‌ திலிலே காடுகளும்‌ செம்பு 
லோசமும்‌ அதிசுமாய்‌ இருந்தன. இதில்‌ 
சீரியர்‌ வணக நின அஸ்தரோத்‌ என்னும்‌ 
செவதைக்குத்‌ துர்காமவிஷயமாய்ப்‌ பணி 
விடை செய்துவக்சார்கள்‌. பானபாவும்‌ மினா 
சோனும்‌ இத்தீவிற்‌ பிறந்தவர்கள்‌. அப்‌ 45 
2115, பானபாவும்‌ பவுலும்‌ இங்கே சுற்றித்‌ 
இரிந்து இயேசுகிறிஸ்துவைப்பற்றிப போ 


Gith-Hepher. காந்‌ 


இச்சார்கள்‌. இது ரோம ராஜ்யத்தில்‌ ஒரு 
நாடு, 
கீத்ரோன்‌. Kron. நியா 120, 


கிபலி, கீப்லி. கக. பெனிச்சேயா 
வில்‌ ஒரு ஊர்‌, யோசு 13 1 இரா 518 எசே 


27. கேபால்‌ காண்க. 
கிபார்‌. 0மகா. எஸ்றா 299, 
கிபியா. மக, [மலை]. கேபா என்‌ 


னும்‌ ஊருக்குச்‌ சமீபமாயுள்ள இரண்டு 


30 ( 238 ) 


- இபியோன்‌ 


இடங்களுக்கு இந்தப்‌ பெயர்‌ சொல்லப்பட்‌ 
டது. 

1. யூதாவின்‌ மலைநாட்டிலுள்ள பியா. 
“யோசு 1597, 

2. பென்யமினிலிருக்கும்‌ இபியா, நியா 
1912 2053 ] சாமு 114 ஏசா 1099, 

கீபியோன்‌. bon. (உயர்வான இடம]. 
எருசலேம்‌ பட்டணத்துக்கு வடக்கே பெரிய 
பூர்வீக பட்டணம்‌. பென்யமீன்‌ கோத்திரத்‌ 
தில்‌ லேவியரின்‌ ஊர்‌. இங்கே நீரூற்றுகள்‌ 
அநேகம்‌. 2சாமு 212 208 21 யோசு 98 10! 
18% 1 இரா 34 எரே 4109 நெகே 75, 

கீபேத்தோன்‌. 010௦௩. [மேடு], 
தாணில்‌ லேவியரின்‌ ஒரு ஊர்‌. யோசு 194 
1 இரா 1557 11, 

கீப்சாயீம்‌. டிடிவி. -- யோச்மேயாம்‌. 
யோசு 2122 1 நாளா 088, 

கிப்சோத்‌-ஆத்தாவா. Kibroth, Hat- 
ava. [காமத்தின்‌ பிசேதக்குழி]. எண்‌ 1124 
3216, 

கீப்லி, கிபலி காண்க. 

கீமேல்‌. 01௬௮1. எபிரெய பாவையின்‌ 
மூன்றாம்‌ அட்சரம்‌. சங்‌ 11977, 

கிம்காம்‌. Chan. இவன்‌ கட்டின 
சத்திரத்துக்குக்‌ இம்காம்‌ பேட்டை என்று 
பெயர்‌, 2சாமு:1937 எரே 4117. 

கீம்சோ. ௦1௬2௦. 2நாளா 25998, 

கீயூன்‌. பா. ஆமோ 5-ல்‌ சொல்‌ 
வியிருக்கும்‌ “தென்‌? என்னும்‌ “ஈ்ஷத்திர 
ராசி அரியர்‌ வணங்கிவந்த சனி தேவதை 
யைக்‌ குறிக்கிறது. இதுவும்‌ “ஜிக்குத்தும்‌? 
ஒன்றுகான்‌. சப்பரம்‌ காண்க. 

கிரகங்கள்‌. நட்சத்திரம்‌ 
காண்க, 

கிரயம்‌. 8௭௦௨. 1இரா 10 யோபு 2815 
ஏசா 551 மத்‌ 27₹ அப்‌ 52 1கொரி 65 75, 

கீராணம்‌. 8௦1108. யோவே 23! வெளி 
69, சூரியன்‌ காண்க, 

கீராசேசேத்‌. Kir Hareseth., மோவாப்‌ 
நாட்டிலுள்ள ஒரு பெரிய கோட்டை. ஏசா 
167 2 இரா 385, 

_ இராரேஸ்‌, எரே 4831, 

கீரியைகள்‌. Works. 

1. ஜிவனத்துக்கடுத்த வேலைகள்‌, 
20 8113 உபா 514. 

2. நன்மை திமைக்கேதுவான செய்கை 
கள்‌. பிர 1914 யோபு 3485 நீது 168 ஏசா 
2915 4129 யோனா 300 மத்‌ 516 யோவா 43 


2 தீமோ 1), 


210618. 


யாத்‌ 


வேத அகராதி 


்‌ இரீடம்‌, முடி 


8, சிருஷ்டிப்பு. ஆதி 2 யோபு 349, 

4, பராமரிப்பு. யோவா 517, 

5, அற்புதம்‌. யோவா 628 791 1029, 

6. ஆக்கினை, ஏசா 519 2981, 

- இரட்சிப்பின்‌ நரியை திரியேக தேவ 
னுடையதாயிருக்றெது. | பேது 12 யோவா 
(04 ரோ 30. 24. 28. 

8. மனதினாலும்‌ செய்கையினாலும்‌ தேவ 
னுக்கும்‌ மனிதருக்கும்‌ செலுச்சவேண்டூ 
மென்று வேதத்திற்‌ சொல்லியிருக்கிற கட்‌ 
மைகளைப்‌ பரிசுத்த இருதயச்தோடு தேவ 
னிடத்தில்‌ அன்புகூர்ந்து அவருடைய இத்‌ 
தீதீதிற்‌ குட்பட்டு அவருடைய மகிமையை 
கோக்கி விசுவாசச்சோடே செய்யப்படுவதே 
நற்திரியைகள்‌ என்னப்படும்‌. 1கொரி 103! 
எபே 910, 

ஒரு மனிதன்‌ இரியைகளினாலும்‌ (யாக்‌ 
2%), மனிதர்களுக்கு முன்பாகத்‌ தான்‌ விசு 
வாசமுள்ளவனென்று ரூபகரிக்சவேண்டும்‌. 
யாக்‌ ௦17, 

9. கிறிஸ்துவினுடைய நீதி அல்லது புண்‌ 
ணியம்‌ தீயோரை நீதிமான்களாக்குஇறதற்குச்‌ 


ஷி ௬ 


காரணம்‌. கலா 215, நற்திரியைகள்‌ அதின்‌ 
காரியமாயிருக்கிறது. எபி 1024 யோவா 
694 1 கொரி 315 14 ரோ 46 91 116 


எபே 29 2 தீமோ 15. 


இரீடம்‌, 


கிரீடம்‌, முடி. Crown. 

1. பழைய ஏற்பாட்டில்‌: ரெடம்‌, முடி 
இவைகள்‌ மூல பாஷையில்‌ மூன்று பதங்‌ 
களைக்‌ கொண்டிருக்கிறது. 

1. ஆசாரியர்கள்‌ ராஜாக்கள்‌ தாங்கள்‌ அபி 
ஷேசம்‌ பெற்றதைக்‌ குறிக்கும்படி முத 
வில்‌ தலையைச்சுற்றி நாடாச்‌ கட்டுவார்கள்‌. 


பிரதான ஆசாரியன்‌ சாடாவினால்‌ நெற்றி. 


( 234 ) 


இருபாசனம்‌ . 


யில்‌ பொற்றகடு கட்டுவான்‌. 2சாமூ 110 
2 இரா 1113 யாத்‌ 295 3990, 

9. அலங்காரத்துக்காகப்‌ பெர்சியா சா 
ஜாக்கள்‌ தலைப்பாகை தரிப்பார்கள்‌. எஸ்தர்‌ 
1 217 

3. யூத ராஜாக்களும்‌ அந்நிய ராஜாக 
களும்‌ விருந்தாளிகளும்‌ மாலை அல்லது 
முடி சூவொர்கள்‌. 2 சாமு 1220 1 காளா 
202 ஏசா 981, “இரீடம்‌? பல வசனங்களில்‌ 
உபமானமாய்ச்‌ சொல்லியிருக்கறது. நீதி 
124 ஏசா 269. 

1]. புதிய ஏற்பாட்டில:- கிரேக்க பாஷை 
யில்‌ வித்தியாசமான இரீடத்தைக்‌ குறிக்கும்‌ 
இரண்டு பதங்கள்‌ தமிழில்‌ பொதுவாய்க்‌ 
“இரீடம்‌? என மொழிபெயர்க்கப்பட்டிருக்‌ 
இன்றன. 

1. Stephanos. ஸ்தெபனொஸ்‌. இது 
பொன்னினால்‌ செய்ததுமல்ல, ராஜத்துவத்‌ 
துக்காகப்‌ போடப்படுநிறதுமல்ல. இது 
இசேச்சர்களும்‌ ரோமர்களும்‌ பந்தயங்களி 
லும்‌ யுத்தங்களிலும்‌ வெற்றியடைக்தவர்க 
ளுக்கு ஜெயசின்னமாய்ப்‌ போடும்‌ இலைகளி 
னால்‌ செய்த மாலை. 1கொரி 928 2தீமோ 
95 டூ, “ஜிவதிரீடம்‌. யாக்‌ 112 வெளி 910, 
“வாடாத ரீடம்‌.” 1 பேது 54, இப்பதம்‌ இயே 
சுவின்‌ தலைமேல்‌ போட்ட முள்முடி அல்‌ 
லது முட்ரெடத்தைக்‌ குறிக்கிறது. மத்‌2729. 
இது அடிக்கடி உபமானமாய்ச்‌ சொல்லி 


யிருக்கிறது. பிலி 4 1தெச 209 வெளி 
4497 1414, 
2. மிர்சா. டியாசேமா. ராஜத்‌ 


துவத்தைக்‌ குறிக்கும்‌ இக்கரீடம்‌ மூன்று 
இடங்களில்மாத்திரம்‌ சொல்லியிருக்கிறது. 
வெளி 12 131 1915, 
கீநபாசனம்‌. Mercy seat. 
கூடாரம்‌ காண்க. 
கீந்பாதாரபலி. ஒPropitlation. 

1. பழைய ஏற்பாட்டில்‌: — பாவநஙிவிர்த்‌ 
இச்சாக ஒருவன்‌ பாவியினிமித்தம்‌ யேகோ 
வாவினிடத்தில்‌ பரிந்து பேசவெண்டும்‌. 
நியாயப்பிரமாண ஆசாரத்தின்படி இவ்வித 
மாய்ப பரிந்து பேசுகிறவன்‌ ஆசாரியன்‌. 
இவன்‌ பாவிக்காகச்‌ செய்யும்‌ பலியினால்‌ 
கடவுள்‌ கோபம்‌ நீங்கி, பாவியின்மீது இருபை 
யைக்‌ காட்டுறெவராவார்‌. எபிரெயர்கள்‌ 
தீகனபலி, குற்ற நிவாரணபலி, பாவநிவார 
ணபலி ஆயெ இவைகளை இந்த நோக்கத்‌ 
அடன்‌ செலுத்தினார்கள்‌. லேவி 45 ழ 63 
யாத்‌ 8250 எண்‌ 2513. இதின்படி பாவநிவா 
சண நாளில்‌ பிரதான ஆசாரியன்‌ தேவால 
யதீதின்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்தில்‌ பிரவே 


ஆசனம்‌, 


ன வேத அகராதி க ன 


கயை 


சித்து அங்கே நிருபாசனத்தின்மேல்‌ பலி 
யாய்ச்‌ செலுத்தின காளையின்‌ இரத்தத்தைத்‌ 
தெளிப்பான்‌. லேவி 1014. 

1], புதிய ஏற்பாட்டில்‌: -- பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ சொல்லியவைகளினால்‌ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ சொல்லியிருக்கும்‌ “கருபாதார . 
பலி” என்பதின்‌ அர்த்தம்‌ தெளிவாகும்‌. 
ரோ 35 1 யோவா 22 410, பரி. பவுல்‌ 
சொல்லுகறெதின்படி. இறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
இருபாசாரபலி என்றும்‌; ௮தினால்மாத்திசம்‌ 
பாவம்‌ நிவாரணமாகும்‌ என்றும்‌; அதினாலே 
பூர்வீகத்தார்‌ செய்த பாவம்‌ மன்னிச்சப்படும்‌ 
என்றும்‌; விசுவாசத்தினாலே அதின்‌ பலனை 
அடைவோம்‌ என்றும்‌; ௮ப்பலனைப்‌ பெற்ற 
வர்கள்‌ தேவரீதியை யடைந்து, முழுவதும்‌ 
நீதிமான்களா யிருக்கிறார்கள்‌ என்றும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. 

கீநபை. Grace. 

1, பழைய ஏற்பாட்டில்‌ கிருபை என்‌ 
னும்‌ பதத்திற்கு மூலார்த்தம்‌ “தயவு.” ஆதி 68 
394 ஆனால்‌ சில வசனங்களில்‌ “ அலங்கா ரம்‌ 
“அழகு” “செளந்கரியம்‌' என்று அர்த்தமாம்‌. 
நீதி 322 49 3130 சங்‌ 452 யேகோவா பாவி 
கள்மேற்‌ 'கிருபையுள்ளவர்‌” அதாவது தயவு 
காட்டுதறவர்‌. யாத்‌ 319 346 யோவே 215, 

1]. புதிய ஏற்பாட்டில்‌ “கிருபை? என்‌ 
னும்‌ கிரேக்க பதத்திற்கு மூலார்த்தம்‌ “சந்தோ 
த்துக்கு ஏதுவானது” என்பதாம்‌. கிறிஸ்‌ 
தவமார்க்கம்‌ முதலிலிருந்து கிருபையைக்‌ 
குறித்து முக்கியமாய்ப்‌ போதித்தது. 

பரி. பவுல்‌ அதைப்பற்றி விபசமாய்ச்‌ 
சொல்வியிருக்கிறான்‌. சருபையானது 
மனுஷசை இரட்சிக்கும்பழி தேவனை ஏவு 
இற மூலகாரணம்‌. கிருபாதார மூர்த்தியாகிய 
இறிஸ்துவின்‌ மூலமாய்‌ இது உண்டானது. 
இதினால்‌ காம்‌ தேவனோடு ஒப்புரவாடி இயே 
சுவின்‌ மூலமாய்ப புது ஜென்மம்‌ அடைக்‌ 
தவர்களாய்‌ இருக்கிறோம்‌. யோவா [1/7 
அப்‌ 112 134 தித்‌ 200 ரோ 51 02 கொரி 
159 1தீமோ 114, இருபை பாவத்துக்கு நேர்‌ 
விரோதமானது. கடவுள்‌ பாவியினிடத்தி 
லுள்ள பாவத்தை வெறுத்தும்‌ அவன்‌ பாவ 
ததை நீக்குவதற்குக்‌ இருபையுள்ளவசாய்‌ 
இருக்கிறார்‌. ரோ 520 61 7754, 

ஒருவன்‌ இயேசுவின்மேல்‌ விசுவாசம்‌ 
உள்ளவனாய்‌ இருந்தால்‌ அவருடைய இரு 
பை அவனை இரட்சிக்றெதற்கு எதுவாயிருக்‌ 
திறது. எபே 2 தித்‌ 911. 

இருபையினாலுண்டாகும்‌ இரட்சிப்பு கட 

க அல்ல இலவசமாகக்‌ கொடுக்கப்பட 
ட ரோ 324, இயேசுகிறிஸ்து கடவு 


( 296) 


இசெஸ்கே 


ளின்‌ நுபையைப்‌ பூரணமாய்க்‌ காட்டி 
அதை மனுஷர்‌ யாவருக்கும்‌ பூரணமாய்க்‌ 
கொடுக்க விரும்புகிறார்‌. 2 கொரி 131 
9 தெச 11! யோவா 114, இருபை அடைந்தவர்‌ 
கள்‌ பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுச்‌ சந்தோ 
ஷம்‌ நிறைந்க நிலைமையில்‌ இருப்பார்கள்‌. 
ரோ 5 2 தீமோ 21, 

கீரெஸ்கே. Cரresceons. பவுல்‌ கடை 
சியாய்ச்‌ சிறைச்சாலையிலிருந்தபோது அவ 
னுக்கு உதவி செய்த தோழன்‌. 2 தீமோ 410, 

கிரேக்க சந்திய வேதம்‌. Septuagint. 
இிறிஸ்துவுக்குமுன்‌ தூரதேசங்களிலுள்ளவர்‌ 
கள்‌ யூதமார்க்கக்துக்கு வந்து தங்களுக்குத்‌ 
தெரிந்ததாயிருந்த இரேக்கபாஹையில்‌ எபி 
ரெய வேதாகமத்தை நாலைந்துமுறை மொழி 
பெயர்த்தார்கள்‌. மேலும்‌ அதோடே கிரேக்‌ 
சபாஷையில்‌ எழுதின அப்போகிரிப்பாவி 
லுள்ள புஸ்தகககளை அதிலே சேர்த்தார்கள்‌. 
அந்த மொழிபெயர்ப்புகளில்‌, இஃமு. 285- 
1௦0-ிச்துககுள்‌ அலெச்சர்திரியா பட்‌ 
டணத்தில்‌ எழுதின மொழிபெயர்ப்பு முக்‌ 
இயமானது. எழுபத்திரண்டு சாஸ்திரிகள்‌ 
ஒரு தீவிலே கூடிவந்து எழுபத்திரண்டு நாட்‌ 
களில்‌ அந்த மொழிபெயர்ப்பை முடித்தார்‌ 
கள்‌ என னு பாசம்‌ ரரியத்தைக்கொண்டு 
அதற்கு “எழுபது” என்று அர்த்தமுள்ள 
“செப்துவகிந்த்‌? (சற(யபர 1) என லத்தீன்‌ 


பெயர்‌ கொடுக்கப்பட்டது. 


கிரேக்க சபை. The Orthodox Greek 
Church, ரெக்க கேசம்‌ சோமருடைய 
ராஜாக்களுக்‌ குட்பட்டிருக்கையில்‌ கிறிஸ்து 
நாதர்‌ யூதேயா தேசத்தில்‌ பிறந்து உலகச்‌ 
தாருக்கு ரட்சிப்பு உண்பெண்ணினதும்‌ அல்‌ 
லாமல்‌, அவரால்‌ அனுப்பப்பட்ட அப்போஸ்‌ 
நிலர்கள்‌ இரேக்கசேசச்திலு.ம வந்து பிலிப்பி, 
தெசலோனிக்கே, அத்தேனே, கொரிந்து 
முதலான பட்டணங்களில்‌ இறிஸ்து சபை 
களை ஸ்தாபித்தார்கள்‌. அதுமுதல்‌ இறிஸ்து 
மார்க்கம்‌ மேன் மேலு. ம்‌ விஸ்சாரமாகி வரு 
கையில்‌ புறமசங்கள்‌ குறைந்துபேரகக்‌ அஃ 
தின. விசேஷமாகச்‌ இறிஸ்து பிறந்து 32. 
ேத்திலே கிறிஸ்‌ கவனான ன 
என்னும்‌ ராஜா ரோம நகரியை விட்டும்‌ 
கிரேக்க தேசதக்சைச்சார்க்த பிசந்தியம்‌ 
(Byzantiun) என்னும்‌ ஊருக்குப்போய்‌ 
அங்கே அரண்மனைகளைக்‌ கட்டி வாசம்‌ 
பண்ணி ஆளுகைசெய்து வந்தபோது அந்த 
ஊர்‌ கொனஸ்தர்தீன்புரி என்னப்பட்டு ரோம 
ராஜாங்க தீதிற்குத்‌ சலைககரியாயிற்று. அங்கே 
அவன்‌ கிறிஸ்தவ மார்க்கத்தில்‌ சேர்ந்து 
அதைத்தன்‌ ராஜ்யத்தின்‌ மார்க்கமாக ஏற்படுத்‌ 


வேத அகராதி 


இசேக்க சபை 


தினான்‌. கிபி. 324. அவனுக்குப்‌ பின்பு 
337-ஹாூத்திலே இரண்டாம்‌ கொன்ஸ்தர்‌ 
தீன்‌ என்பவன்‌ இரேக்க சேசச்தையுங்‌ இழக்‌ 
கிலேயிருக்கற மற்றத்‌ தேசங்களையும்‌ ஆண்டு 
பார்ஸியரோடே யுத்தம்பண்‌ அவர்களை 
ஜெயித்து 36 1-னாத்திலே இறந்துபோனான்‌. 
அப்போது அவனுடைய மகனாகிய யூலியா 
னஸ்‌ என்பவன்‌ சிம்மாசனமேறினான்‌. அது 
வரைக்கும்‌ அவன்‌ தன்னைக்‌ கிறிஸ்தவனெ 
ன்று சொல்லிச்‌ இறிஸ்சவமார்க்கத்தைப்‌ பற 
றிக்கொண்டு வந்தான்‌. ராஜாவானவுடனே 
அவன்‌ கிறிஸ்‌ சவமார்க்கச்தை வெறுத்துப்‌ 
பூர்வீக மார்க்கத்தை ஸ்தாபிக்கப்‌ பல யத்த 

னங்களைச்‌ செய்சான்‌. 303-ூத்திலே 
அவன்‌ பார்வியசோடே யுத்தஞ்செய்யப்‌ 
போகையில்‌ கொலை செய்யப்பட்டான்‌. 
அதற்குப்‌ பிறகு முதின மார்க்கங்களை ஒருவ 
ரும்‌ அனுசரிக்‌' ஈவில்லே. கிறிஸ்‌, கவ சபைக்கு 
பூலியான்‌ செய்க துன்பங்களைக்‌ சுவிர 0. காத்‌ 
கர்‌, உன்னர்‌ முதலான அர்நிய ஜனங்கள்‌ 
பல துன்பங்களைச்‌ செய்தார்கள்‌. அதுவுமல்‌ 
லாமல்‌ இறிஸ்சவமார்க்கக்சை அணேத்துக்‌ 
கொண்ட பல கல்விமான்களாலே சத்திய 
வசனம்‌ பலவிதமாய்ப்‌ புரட்ட ப்பட்டதினால்‌ 
சபைக்குள்ளே மிகுந்த கலகம்‌ உண்டான து. 
அவர்களில்‌ ஆரியானுஸ்‌ என்பவன்‌ கிறிஸ்து 
வானவருடைய சேவ சுச்துவச்தை மறுத 
லித்து அரேகரைச்‌ தன்‌ பக்மாய்ச்‌ சேர்த்‌ 
துக்கொண்டான்‌. அதினாலேயும்‌, பலவித 
மான மற்றப்‌ பாட்டில்களில்‌ லயும்‌, நிறி 
ஸ்தவ சபையிலே அநேகம்‌ பிரிவினைகளும்‌ 
துர்நடக்கைகளும்‌ உண்டாயின. அவை 
களை அமர்த்தும்படிக்கு ராஜாக்கள்‌ பிரகான 
மான போதகர்ளைக்‌ கூடிஉரச்செய்து, தர்க்‌ 
திக்கப்பட்ட உப சசங்களைக்குறித்து விசா 
ரணை செய்யப்பண்ணிப்‌ பின்பு த௩கள்‌ இஷ்‌ 
டத்தின்‌ பழ. தீர்ப்பு செய்து ந்தார்கள்‌. அப 
படி.ப்பட்ட சங்கத்தார்‌ நிசேயா ஊரி லயும்‌, 
கொன்ஸ்தர்தீன்புரியிலேயும்‌, எபேசு பட்‌ 
டணத்தி லயுஙவ கூடி௰ந்தார்கள்‌. இவைக 
ளினாலும்‌ அமைகலுண்டாகவில்லை. மேலும்‌ 
அக்காலக்திலே ரோயாபுரியிவிருந்க போத 
கன்‌ மற்றப்‌ போதகர்களிலும்‌ சன்னை மேன்‌ 
மைப்பசெசச்‌ சொடா கின தினாலே மேற்குத்‌ 
தேசங்களிலுள்ள ரோமாபுரியைச்‌ சேர்ந்த 
சபைகளுக்கும்‌, கிழக்குச்‌ தேசங்களிலுள்ள 
கொன்ஸ்தர்தீன்‌ புரியைச்‌ சேர்ந்த சபைகளுக் 
கும்‌ கசப்பான பகை உண்டானது. மேற்கி 
லுள்ள சபைகளுக்கு லத்தீன்‌ சபை (12147 
church) என்றும்‌, இழக்கலுள்ள சபைகளு 
ச்கு திரெக்க சபை (Greek church) என்‌ 
அம்‌ பெயர்கள்‌, 


( 296) 


இரேக்க தேசம்‌ 


திரேக்க சபை போதிக்கிறதா௮து:-ரோமா 
புரியிலுள்ள பாப்புவானவர்‌ திருச்சபைக்குத்‌ 
சலையல்ல என்னும்‌; இராப்போஜனத்தில்‌ 
பரிமாறும்‌ அப்பமும்‌ திராட்சப்பழரசமும்‌ 
திறிஸ்‌துவினுடைய சரீரமும்‌ இரத்தமுமாக 
மாறுஇறதில்லை என்றும்‌; எல்லாச்‌ சபை 
யாருக்கும்‌ பாதீதிரச்திலிருக்றெ திராட்சப்‌ 
பழ ரசச்சையும்‌ கொடுக்கவேண்டும்‌ என்‌ 
றும்‌; உத்தரிக்கிற ஸ்தலம்‌ இல்லை என்றும்‌; 
எல்லாரும்‌ வேத புஸ்சகத்கைச சுயயாஹஷை 
யி.2ல வாசிக்கவேண்மெ என்றும்‌; குருமார்‌ 

குருபட்டாபிஷே ஈம்பெறுவ தற்குமுன்‌ விலா 
கம்‌ செய்யலாம்‌, ஆனால்‌ அஃர்கள்‌ அபிஷே 
கம்பெற்றபின்‌ முசலாம்‌ மனைவி இறந்கால்‌ 
மறுபடியும்‌ விவாகம்‌ செய்யக்கூடாது என்‌ 
றும்‌; பால்‌ நிவாரணத்தைக்‌ இரயத்துக்கு விற்‌ 
பத! ஆகாது என்றும்‌; பர்சுத்த ஆவியான பர்‌ 
சுசனிடத்திலிருர்கு ௮ அல்ல பிதாவினிடக்தி 
லிருந்து புறப்படுகிறவரா யிருக்கிறார்‌ என்‌ 
றும்‌ அது போதிக்கிறது. 

கிரேக்க தேசம்‌. Greece. லரோப்பாக்‌ 
கண்டக்கைச்‌ சேர்ந்த பத்தியதரைக்‌ கடலில்‌ 
நகல்‌ ஒரு குடாநாடு, இது சன்ன 

ஆசியா இத்தாலியா நாடகளிலிருந்து மத்திய 
த கடலினால்‌ பிரிக்கப்பட்டிருக்கறது. 
இதின்‌ வடபாகத்தில்‌ மலைகள்‌ அதிகமாய்‌ 
இருக்கிறதினால்‌ அங்குள்ள ஜனங்கள்‌ மற்றத்‌ 
தெசத்தவர்களால்‌ அநேக காலம்‌ ஜெயிக்கப்‌ 
படலில்லை. இது பல நாடுகளுள்ளது. இவை 
கணில்‌ புதிய ஏற்பாட்டிற்‌ சொல்லியபை 
மந்கெடகோளிலா.. அகாயா. பவுலின்‌ காவத்‌ 
சில்‌ முக்கிய பட்டணங்கள்‌: சொரிந்து, அத்‌ 
சேனே. அப்‌ 209. 

இ-மு. 500-ிமுதல்‌ நூறு ஷங்க 
ஊக இரேக்சசேசம்‌ அதிகம்‌ சிறப்புற்றிருக 
தது. அக்காலத்தில்‌ இச்சிறு சேசத்தில்‌ 
நியாய சாஸ்திரிகளும்‌, தீ; ச்துவ சாஸ்திரிக 
ரூம, கவிஞரும்‌ இயற்றின புஸ்தக வகை இந 
நாள்மட்டும்‌ அதிக பிரியமாய்‌ வாசித்து வரு 
கிரோம்‌. அக்காலத்தில்‌ நுத்கேசம்‌ அடைக்‌ 
திருந்த நாகரீகம்‌ மற்றத்‌ சேசத்தார்களால்‌ அதி 
கம்‌ மெச்சப்பட்டிருக்கது. அதற்குப்‌ பிற்பாடு 
இ-மு. 336-323-ூர யுச்தக்திற்‌ சமாக்கனான 
பெரிய அலெச்சந்கர்‌ நிரேக்க தேசம்‌ 
துவங்கி வட இந்தியாமட்டும்‌ படையெடுத்து 
வந்து பலவிடங்களை ஜெயித்துப்‌ பாபிலோ 
னைக்‌ தன்‌ ராஜயச்திற்கு முக்கிய பட்டண 
மாக ஸ்தாபித்து, சல வருஷம்‌ எண்ணிறந்த 
சர்க்திபெற்று அரசாண்டான்‌. அவன்‌ இறந்த 
பிறகு அவன்‌ ஸ்தாபித்த இந்த மேலான 
ராஜயத்தை அவனுடைய சேனாபதிகள்‌ தங்‌ 
களுக்குள்‌ பிரித்துக்சொண்டார்கள்‌. இதற்‌ 


வேத அகராதி 


இரேச்சக பாஷை 


குப்‌ பிறகு இ-மு. 146- த்தில்‌ ரோமர்கள்‌ 
வநது இரேக்ச தேசத்தைப்‌ பிடித்து அதின்‌ 
காகெளைச்‌ கங்கள்‌ ராஜ்யச்சோ டிணைத்தார்‌ 
கள்‌. ரோமர்கள்‌ யுத்தத்தில்‌ கிரேக்சர்களை 
ஜெயிச்தும்‌, கிரேக்கர்கள்‌ நாகரீகத்திற்‌ றந்த 
வர்களானதினால்‌ இவர்களைத்‌ தங்களுக்கு 
முன்மாதிரியாக வைத்து இவர்களின்‌ கல்வி, 
பாஷையா தியவற்றை அதிக ஆவலோடு கற்‌ 
றார்கள்‌, இலைகளைக்‌ சற்றுக்கொள்ள விரும்‌ 
பினடிர்கள்‌ அச்சேனே கொரிந்து பட்ட 
ணங்களிலுள்ள சர்கலாசாலைகளிற்‌ படித்து 
வக்காரகள. 

இிரெக்கர்‌ பல மார்க்கங்களை அனுசரித்சார்‌ 
கள்‌. அவர்‌ களில்‌ தீச்துவ ஞானிகள்‌ என்று 
சொல்லப்பட்டடர்கள்‌ இலர்‌ சடவுள்‌ இல்லை 
யென்றும்‌, சிலர்‌ சர்வமும்‌ கடவுள்‌ என்றும்‌ 
கொள்சையுள்ளவர்களாயிருக்தார்கள்‌. சாகா 
ரண ஜனங்கள்‌ பல சேவர்‌ தேவிகளையல்‌ 
தேல்கைகளையும்‌ வணங்கினார்கள்‌. 
கொரிந்திலும்‌ இன்னும்‌ பல சேலாலயங்களி 
லும்‌ சிரியர்களைப்போல்‌ அவர்க அதிக துன்‌ 
மார்க்கமாய்ச்‌ சீரியர்‌ கொழுத அஸ்தரோத்‌ 
போன்ற காமதேலியை வண௩கின தினால்‌ 
பலருக்குச்‌ துன்மார்க்கத்துக்கும்‌ சனமார்க்கத்‌ 
துக்கும்‌ விக்தியாசம்‌ இன்னது என்று தெரி 
யாதிருக்கது. இதினாலே கொரிந்துபட்ட 
ணத்திலுள்ள சபையாருக்கு இடறல்‌ உண்‌ 
டானது எனறு பரி. பவுல்‌ ௮ச்சபைக்கு எழு 
தனை நிருபத்கினால்‌ அறிகிறோம்‌. அகாயா, 
அத்தேனே, அலேக்சந்தீரியா, இரகசியம்‌, 
எப்பிக்கூரர்‌, கோரிந்து, ஸ்நோயிக்கர்‌, 
கேச்லோளிக்கா, பிலிப்பி, ஓ. காண்க. 

கீரேக்க பாஷை. Creek Language. 
இக்காலத்தி ல்‌ இஃ்கிலிஷ்பாஷை பிரயாணி 
களும்‌ உத்தியோகஸ்சுரும்‌ பல காடுகளிலும்‌ 
க்தி எப்படி அது பாம்பிவரு 
இறசோ, அப்படியே இயேசுவின்‌ காலத்‌ 
தில்‌ பெர்சியா முதல்‌ இச்சாலியா மட்டும்‌ 
திரெக்க பாஷை பரவினது. இழினிமித்தம்‌ 
சுவிசேஷம்‌ சோம சாஜ்யமெங்கும்‌ லேசாய்த 
தெரியவசக்கத. அப 2157 யோலா 199, 

கீரேந்கர்கன்‌. 0௭௨௮. புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ “கிரேக்கர்‌” என்னும்‌ பதத்திற்கு மூன்று 
அர்ச்சமுண்டு. 

|. கிரேக்க தேசச்சார்‌. அப 101184 ரோ 
114, 


லாமல்‌ 


யூதர்கள்‌ ௮ல்லாதஉர்கள்‌, யோவா 1 290 
ரோ 916 [012 தவா 328, 

3; பூதமார்க்கத்தைச்‌ சோந்த கிரேக்க 
பாஷையைப்‌ பேசுகிறவர்களாகிய அர்நியர்‌. 


அப்‌ 6! 9%, 


( 287 ) 


செத்தா ன்‌ 


... கிசேத்தா. ரல. ஒருவேளை இது சப்‌ 
தோர்‌. அமோ 9. இது 
கடலில்‌ நிரேக்க தேசத்துக்கு, ௮றுபதுமைல்‌ 
தெற்கே 150 மைல்‌ நீளமாயுள்ள ஒரு பெரிய 
திவு. மெமு. 67-ாத்தில்‌ ரோமர்கள்‌ இதை 
ஜெயித்தார்கள்‌. இங்கே யூதமார்க்கத்தைச்‌ 
சேர்ர்தவர்கள்‌ அநேகர்‌ இருந்தார்கள்‌. அப்‌ 
911 277, இந்தத்‌ தேசத்தார்‌ நற்டர்த்தி பெற்‌ 
நிராததற்குக்‌ காரணம்‌ தெரியாது. தித்‌ 
19, இங்குள்ள சபைக்குத்‌ இத்து கண்‌ 
காணியாய்‌ இருந்தான்‌. 

கீரேத்தியநம்‌, பிலேத்தியநம்‌. 0ஈ௨௨- 
thites and Pelethites. சம்பளத்துக்குச்‌ 
சேவித்த தாலீது அரசனின்‌ மெய்க்காப்பா 
ளர்‌, 2 சாமு 818 1528, இவர்கள்‌ பெலிஸ்‌ 
தியரின்‌ கோத்திரத்தார்‌ என்றும்‌, ஒருவேளை 
இரேத்தா இவிலிருந்‌து வந்தார்கள்‌ என்றும்‌ 
தோன்றுகிறது. ஆமோ 97, 

கீர்காசியர்‌. ॥rஜgashites. கானான்‌ 
தேசத்தின்‌ பூர்லீக கொச்திரங்களில்‌ ஒன்று, 
யோசு 310 9411, 

கிலவுதா. கப, laa. சரியாய்ச்‌ 
சொல்லுகில்‌ இது *கவுதா' என்றிருக்கவேண்‌ 
டும்‌. மத்தியதரைக்கடலில்‌ பரி. பவுல்‌ இருக்க 
கப்பல்‌ புசல்‌ காற்றினால்‌ அடிச்சப்பட்டு, 
இந்தச்‌ சிறு தீவுக்குச்‌ சமீபமாய்‌ வந்தது, 
அப்‌ 2715. 

கிலவுதியாள்‌. 012018, சோமாபுரியி 
லுள்ள கிறிஸ்தவ சபையைச்‌ செர்ர்சவள்‌. 
இலர்‌ நினைக்றெபழ. இவள்‌ இங்கிலாண்ட்‌ 
தேசத்திலிருந்து வந்தவளும்‌ ரோமாபுரியி 
லுள்ள பூதேஞ்சுவின்‌ மனைவியுமாயிருந்தாள்‌. 
2 திமோ 471, 

கிலவுதியு. Claudius. இ-பி, 11-91 (ஹீ 
௮.சசாண்ட ரோமை ராயன்‌. அப்‌ 1128 185. 
ரோமை ராஜயம்‌ காண்க. 

கிலவுதியு லிசியா. Claudius Lysias. 
எருசலேமில்‌ அந்கோனியா என்னும்‌ கோட்‌ 
டையில்‌ ரோமருடைய சேனையில்‌ ஆயிரம்‌ 
பேருக்குத்‌ தலைவனான ஒரு இரேக்கன்‌. 
இவன்‌ ரோமைபுரி வாசி என்னும்‌ சுதந்த 
சத்தை அல்லது மானியத்தைப்‌ பெற்றவன்‌. 
அப்‌ 2488 239, 

கீலாலாயி. பெவவ. நெகே 1286, 


கீலியோன்‌. 01/௦௩. [இளைத்துப்போ 
இறவன்‌]. மோவாப்‌ கோத்திரத்தைச்‌ சேர்‌ 
ந்த ஓர்பாளின்‌ புருஷன்‌. ரூத்‌ 1. 

கீிலேயோப்பா. 01௦௦௨௨. கிலோபா 
காண்க, 


வேத அகராதி 


மத்தியதரைக்‌ 


'இலெமெந்து 


கிலேமெந்து. 012௩௨4. பவுலின்‌ உட 
னூழியரில்‌ ஒருவன்‌. மிலி 45. 

கீலேயாத்‌. 011௦80. கீலேயாத்‌ காண்க. 

கிலோ. 011௦. அகித்தோப்பேல்‌ பிறந்த 
தென்‌ யூதாவில்‌ ஒரு ஊர்‌, யோசு 1581 
2 சாமு 1515, 

கீிலோபா. Clopas. கனனிமரியாளின்‌ 
சகோதரி புருஷன்‌. இவன்‌ லேயோப்பா 
எனறும்‌ அல்பேயு என்றும்‌ நினைச்கவேண்‌ 
டும்‌. மத்‌ 105 லூச்‌ 248 யோவா 1955, 

கீிலகால்‌. ஜக. [வட்டமாய்‌ நாட்டி 
யிருக்கும்‌ கற்கள்‌]. கானான்‌ சேசத்தில்‌ பூர்‌ 
வீச ஜனங்கள்‌ தேவதைகளுக்குப்‌ பிரதிஷ்‌ 
டை செய்த இடச்சைச்‌ காட்டும்படி வட்ட 
வடிலமாய்க்‌ கற்களை காட்டினார்கள்‌. ஆத 
லால்‌ இப்பெயர்கொண்ட இடங்கள்‌ அத்தே 
சத்தில்‌ பல உண்டு. 

1. எரிகொவுக்குச்‌ சமீபமாயுள்ளது. 
யோசு 11 1சாமு 76 ஒரி 45 ஆமோ 44, 

2. யோசு 1253, 

3. 2இரா 474, 

4. உபா 115), 

5. யோசு 157, 

கில்போவா. 011௦௦௦. கவிலேயாநாட்‌ 
டில்‌ சவுலும்‌ அவன்‌ குமாரரும்‌ சங்காரம்‌ 
செய்யப்பட்ட மேடு, 1 சாமு 284 315, 

கில்மாத்‌. 011௯௧௦, எசே 2799, 

கிழக்கத்திப்‌ புத்திரர்‌. Children of the 
5௨5௫. சரியா வனாந்தரத்தில்‌ திரிந்த கோத்‌ 
திரத்தார்‌. இவர்களிற்‌ சிலர்‌ கல்வித்திறமை 


யுடையவர்கள்‌. நியா 08 ஏசா 11/4 1 இரா 


4 யோபு 15 எண்‌ 237, 
East 


கீழக்த வாசல்‌. 
லேம்‌ காண்க. 


081௦6. எநச௪ 


கிளி. Grasshopper, Locust. மூல 
பாஷையில்‌ “கிளி? என்னும்‌ இனத்திற்குத்‌ 
தமிழில்‌ “வெட்டக்கிளி' என மொழிபெயர்த்‌ 
திருக்கிறது. எரே 46 2 நாளா 113 ஆமோ, 


( 288 ) 


இளை 


“பச்சைப்புழு, “பச்சைக்கிளி, “முசுக்கட்‌ 
டைப்‌ பூச்சி (யோவே 14 25) இவைகள்‌ 
இந்தப்‌ பூச்சி வெட்டுக்களியாதிறதற்கு முன்‌ 
னிருக்றெ பருவத்தைக்‌ குறிக்கிறது. 

“அர்கோல்‌,) *சோலேயாம்‌,” “ஆகாபு' 
(லேவி 1155), “விட்டில்‌? (உபா 28) இவை 
கள்‌ லெமாதிரியான சிளியினத்தைக்‌ காட்டு 
இறது. 

இச்சிறு ஜெந்துச்கள்‌ பயிர்கள்‌, மரங்கள்‌, 
சணிகள்‌ யாவற்றையும்‌ அழித்து ஈஷ்டச்தை 
யுண்டாக்குகறதினாலே இவைகள்‌ ஈஷ்டச்‌ 
தை யுண்டாக்கும்‌ பகைவர்களுக்கு உபமான 
மாய்‌ வேதத்தில்‌ பல இடங்களிலும்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கன்றன. யாச்‌ 1014 ஏசா 336 
40 நாகூ. 317 எசே 4023 சங்‌ 10928, எபிரெயர்‌ 
கள்‌ வெட்டுக்களிகளைச்‌ இன்பார்கள்‌, லேவி 
112 மத்‌ 34, 

கிளை. Branch. பழைய ஏற்பாட்டிலும்‌ 
புதிய ஏற்பாட்டிலும்‌ பல இடங்களில்‌ இளை 
என்பது உபமானமாய்ச்‌ சொல்லியிருக்‌ 
இறது, 

புத்திரபாக்கியம்‌. யோபு 1592, ராஜ 
குமாரன்‌. தானி 117. பெரியவன்‌. ஏசா 914, 

ஒரு இளை எழும்பிச்‌ செழிக்கும்‌” (எசா 
1 11) என்பது யூதர்களை அசீரியர்களிவிருந்து 
இரட்சித்து நீதியின்‌ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்‌ 
போற மேசியாவைக்‌ காட்டுகிறது. 

மேசியா தாழ்ந்த நிலைமையிலே எருசலே 
மூக்குத்‌ திரும்பி வந்தவர்களிவிருந்து எழுந்‌ 
இருப்பார்‌ என்று காட்டும்படி சகரியா அவ 
ருக்குக்‌ “இளை? என்று சொல்லியிருக்கிறான்‌ . 
சக 38 612, சேநபாபேல்‌ காண்க, 

கீறிசொஸ்தம்‌. Chrysostom. யோ 
வான்‌ என்னும்‌ ஒரு மகா பிரச௩கிக்குத்‌ 
“தங்கவாய்‌' என்னும்‌ அர்த்தம்கொண்ட இப்‌ 
பெயர்‌, இவன்‌ பிரசங்கத்தில்‌ மகா வல்லபன்‌ 
என்பதைக்‌ குறித்தது. இவன்‌ பிறந்தது 
இஃபி. 347-ணாு. 381-ணாொத்தில்‌ அர்தியோதி 
யாவில்‌ உதவிக்‌ குருவாயும்‌ (108௦0070), 386- 


த்தில்‌ மூப்பனாயும்‌ இருந்தான. 398- 
த்தில்‌ கொன்ஸ்தந்தன்புரிக்குப்‌ பிர 
தான கண்காணியாய்‌ நியமனமபெற்று, 


அங்கே போனபோது இவனுக்கு விரோத 
மாய்ச்‌ சத்துராதிகள்‌ எழும்பி, இவன “ஒரு 
வன்‌ தனக்குத்தானே கெடுதி செய்யாவிட்‌ 
டால்‌ இவ்வுலகத்தில்‌ எவனும்‌ அவனுக்குக்‌ 
கெடுதி செய்துகொள்வது கூடாதகாரியம்‌" 
என்று தைரியத்தோடு சொல்லியும்‌, இவனு 
டைய உறுஇயினிமித்தம்‌ ௮வர்கள்‌ இவனை 
அங்கிருந்து தாரதேசத்திற்குப்‌ பிரயாண 
மாய்ப்‌ போகும்படி துரத்திவிட்டார்கள்‌. 


வேத அகராதி 


- அறிகிறோம்‌, 


இறிஸ்தவமார்க்கம்‌ 


இவன்‌ அதிக விருத்தாப்பியனாய்‌ இருந்த 
மையாலும்‌ கடும்‌ வெய்யிலில்‌ தலையிலொன்று 
மில்லாமல்‌ வெய்யிலின்‌ அகோரம்‌ பொறுக்க 
மாட்டாமையாலும்‌ வழியிலே 407-ாபத்தில்‌ 
இறந்துபோனான்‌. இவன்‌ பல பிரசங்கங்கள்‌ 
செய்ததுமல்லாமல்‌ ௮கேக வேசவியாக்கி 
யானங்களும்‌, வேதசாஸ்திரத்தைக்குறித்து 
அநேக புஸ்தகங்களும்‌ எழுதினான்‌. 

கீறிஸ்தவமாரிக்கம்‌. ஙா॥கிகnit), இதி 
ஸ்தவமார்க்கத்தைப்பற்றி வேதசாஸ்திரிகள்‌ 
பலர்‌ அரேக புஸ்தகங்கள்‌ எழுதியிருப்பதி 
னால்‌ இவ்விடத்தில்‌ அதைப்பற்றி விபரித்‌ 
அச்‌ சொல்லாமல்‌ சுருக்கமாய்ச்‌ சொல்வது 
போதும்‌. இறிஸ்‌ தவின்‌ சீஷர்கள்‌ சங்களுக்‌ 
குக்‌ “கிறிஸ்தவர்கள்‌” என்னும்‌ பெயர்‌ சொல்‌ 
லும்போசே கஇறிஸ்சவமார்க்கச்தைப்பற்றிப்‌ 
பேசத்‌ தொடங்கினார்கள்‌. இயேசுவும்‌ பவு 
லும்‌ சொன்ன போதனையை முதலில்‌ இறிஸ்‌ 
தவர்களும்‌ பூரணமாய்‌ அறியா ததினால்‌ இிறி 
ஸ்சவமார்க்கத்தின்‌ மேன்மையை அவர்கள்‌ 
உணரவில்லை. ஆனால்‌ வரவர இந்த மார்க்‌ 
கம்‌ உலகமெங்கும்‌ பரம்பி, கல்வி நாகரீகம்‌ 
முதலியவை விருத்தியடைல தற்குக்‌ காரண 
மாயிருக்றறது என்பதை எல்லாரும்‌ ஒப்புக்‌ 
கொள்வார்கள்‌. 

திறிஸ்சவமார்க்கத்தின்‌ பிரசான இரண்டு 
லட்சணங்களாவன? 

1. புறத்தில்‌ தோன்றுகிறவை. 

(1) கிறிஸ்சவமார்க்கம்‌ யூத மார்க்கத்தோடு 
பலமாய்‌ இணைக்கபபட்டிருந்சது. 

(11) மேலும்‌ திறிஸ்கலமார்க்கம்‌ திருத்தம்‌ 
பெற்ற யூத மார்க்கம்‌ அல்ல, இது எல்லாருக்‌ 
கும்‌ உதவும்‌ ஜவ மார்க்கம்‌. இது சடவுளையும்‌ 
அவருடைய சத்தத்தையும்‌ ஈமமெல்லாருக்‌ 
கும்‌ தெளிவாய்க்‌ காட்டுகிறது. இது புது 
ஜென்மம்‌, மீட்பு, கடவுளுக்கும்‌ மனுஷனுக்கு 
முள்ள ஒப்புரவு, ஈன்னடக்கைக்கு எவும்‌ 
சக்தி, நீதி நியாயத்துக்கும்‌ கடவுளுக்குச்‌ 
செய்யும்‌ பணிவிடைக்குமுள்ள ஒற்றுமை 
முதலியவற்றைச்‌ காட்டுகிறது. இது அடி 
மைத்தனம்‌, துன்மார்க்கம்‌, அஞ்ஞானம்‌ 
ஆயெ இவைகளைக்‌ கண்டிக்கிறது. ஆதி 
கிறிஸ்தவர்கள்‌ விரும்பின நீதி நியாயத்தை 
ஸ்தாபிக்கும்‌ புதிய எருசலேமைப்போலக்‌ 
கிறிஸ்தவமார்க்கத்தின்‌ வல்லமையினாலே 
ஒவ்வொரு ஊரும்‌ தேசமும்‌ இருக்க 
வேண்டும்‌. 

2. அகத்தில்‌ தோன்றுகிறவை.--மெய்ப்‌ 
பக்தராகிய இறிஸ்‌தவமார்க்கத்தாரிவிருந்து 
இறிஸ்தவமார்க்கத்தின்‌ முக்கிய தன்மையை 

அவையாவன: 


( 289 ) 


இறிஸ்தவன்‌ 


(1) இறிஸ்‌ துவை ஈம்புற ஈம்பிக்கை. 
இயேசுவின்‌ சீஷர்கள்‌ இறிஸ்‌சவர்கள்‌ என்று 
சொல்லப்படுவதற்கு முந்தியே அவர்பேரில்‌ 
அவர்கள்‌ வைத்த ஈம்பிச்கையினிமித்தம்‌ “விசு 
வாசிகள்‌” என்னப்பட்டார்கள்‌. 

(11) நம்பிக்கையோடு கூடிய £ழ்ப்படி.த 
வின்‌ வாஞ்சை. நிறிஸ்தவர்கள்‌ சோம்பே 
நிகளாயிராமல்‌ இயேசுவுக்காக உற்சாகத்து 
டனே பணிவிடை செய்து இவ்வுலகத்தில்‌ 
அவருடைய ராஜயத்தை ஸ்தாபிக்கும்படி 
விரும்பி அவருக்கு உசவிக்காரராய்‌ விளங்கு 
இருர்கள்‌. 

(111) கிறிஸ்தவமார்க்கம்‌ சுய ஈயத்தை நா 
டாமல்‌ பிறர்‌ சுகத்தை நாடுநிறவர்களுக்குரிய 
மார்க்கம்‌. இறிஸ்சவ ராஜ்யத்திலுள்ளவர்கள்‌ 
எல்லாரையும்‌ தங்கள்‌ ராஜாவின்ெ இருக்‌ 
இற பிரஜைகள்‌ என்று எண்ணி, ஒல்வொரு 
வனையும்‌ சகோதானாகக்கொண்டு, ராஜா 
வின்மேல்‌ அன்புகூரு௨துபோல்‌ ஒருக்தாக்‌ 
கொருத்தர்‌ அன்புகூரவேண்டி ய மார்க்கம்‌. 
இந்த அன்பைக்கொண்டு அவர்கள்‌ பறிறவர்‌ 
களைக்‌ இறிஸ்‌ தவண்டை சேர்க்கும்படி விடா 
முயற்சியோடு இருப்பார்கள்‌. 

“கறிஸ்நவன்‌.” : Christian.’ 

1. இப்பதத்தின்‌ உற்பந்தி:_புதிய எற்‌ 
பாட்டில்‌ இது மூன்றுதரம்மாச்திரம்‌ சொல்‌ 
லியிருக்றெது. அப்‌ 1126 262 | பேது 46, 

இறிஸ்சவர்கள்‌ முதலில்‌ இப்பெயரைச்‌ தங! 
களுக்கு இட்டுக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்கு இட்டுக்சொண்ட பெயர்கள்‌: 
“திஷர்கள்‌.” அப்‌ 1126. “சகோகரர்‌.” அப்‌ 990, 
தேவன்‌ தெரிந்தகொண்டவர்கள்‌.” ரோ 599, 
“பரிசுத்தவான்கள்‌. ரோ 1215, “விசுவாசி 
கள்‌.” | தீமோ 412. “மார்க்கம்‌. அப்‌ 199. 

யூதர்கள்‌ இயேசுவைக்‌ கிறிஸ்து என்று 
ஒப்புக்கொள்ளாகதிலை அவர்கள்‌ அலஃரு 
டைய ஷேர்களைம்‌ “இறிஸ்சவர்கள்‌? என்று 
சொல்லாமல்‌ :மதபேதம்‌” (அப்‌ 2822), அல்‌ 
லது “நசரேயர்‌ (அப்‌ 24) என்று அழைக்‌ 
தார்கள்‌. அகையால்‌ அக்காலத்தில்‌ கிறிஸ்‌ 
தவமார்க்கத்தின்‌ உற்பத்தியைத்‌ திட்டமாய்‌ 
அறிந்த பரி. லூக்கா எழுதினதின்படி அந்தி 
யோகியாவின்‌ ஜனங்கள்‌ முதலில்‌ இயேசு 
வின்‌ 2ஷருக்கு இப்பெயர்‌ கொடுத்தார்கள்‌ 
என்று நாம்‌ நம்பவேண்டும்‌. எப்படியென்‌ 
ரூல்‌ ஏறக்குறைய இ-பி, 40-ணாத்தில்‌ பான 
பாவும்‌ பவுலும்‌ அந்தியோகியாவின சந்தைக்‌ 
தெருக்களில்‌ செய்த பிரசங்கங்களில்‌ *இறி 
ஸ்து” என்னும்‌ சொல்லை அவ்வூரார்‌ அடிக்‌ 
கடி கேட்டு, அதின்‌ அர்த்தம்‌ தெளிவாய்த்‌ 
தெரியாவிட்டாலும்‌ அவர்கள்‌ இந்த நவீன 


வேத அகராதி 


இறிஸ்தவன்‌ 


மார்க்கக்‌ கொள்கைக்காரருக்கு இப்பெயர்‌ 
தகுந்தது என்று நினைத்து அவர்களுக்கு இப 
பெயர்‌ இட்டுக்கொண்டார்கள்‌. 

11. இப்பேயரீ பிரபல்யமான து:-அர்தி 
யோூயர்‌ இப்பெயரை பரிகாசத்திற்காக 
இட்டிருந்தாலும்‌ இறிஸ்துலைப்‌ பின்பற்று 
இறவனுக்கு “கிறிஸ்தவன்‌? என்று சொல்‌ 
லது சகுமானதினால்‌ சீக்கிரத்தில்‌ சில வரு 
ஹங்களுக்குள்ளாக இது எங்கும்‌ தெரியவர்‌ 
தது. இ-பி, 57-ாத்தில அரிப்பா ராஜா 
வும்‌ ரோமை உச்நியோகஸ்தர்களும்‌ இப்பெ 
யரை அறிந்திருந்கார்கள்‌. அப்‌ 262, அதற்‌ 
குச்‌ சல வருஷங்களுக்குபபின்‌ சின்ன 
அசியாவிலே இப்பெயர்‌ எல்லாருக்கும்‌ 
தெரிந்தது. ]பேது 416, இ-பி. 64-ணாித்தில்‌ 
ரோமை ராயனாகிய நேரோவின்‌ காலச்தில்‌ 
இப்பெயர்‌ ரோமைராஜ்யம்‌ எங்கும்‌ பரம்‌ 
பினத. அப்போது ஒருவன்‌ இறிஸ்கவனா 
வது பலலிட்க்களிலும்‌ ரண தண்டனைக்‌ 
குரிய குற்றமாயிருக்கது. கிபி. 150-ணாிக 
தில்‌ பொலிக்கார்ப்‌ (ஒ௦lyழலாற) தைரிய 
மாயும்‌ சந்கொஷமாயும்‌ சான்‌ திறிஸ்கவன்‌ 
என்று சொன்னான்‌. அதற்குப்பின்‌ வரவர 
பல தேசங்களிலும்‌ இப்பெயர்‌ நற்ர்த்தி 
யடைக்கது, 

111. கிறிஸ்தவன்‌ என்பதின்‌ அர்த்தம்‌. 

1. முதலில்‌ ஜனங்கள்‌ ஏரோதின்‌ பக்கத்‌ 
சாருக்கு எரோதியர்‌ என்று எப்படிச்‌ சொன்‌ 
னார்களோ, அப்படியே கிறிஸ்துவைச்‌ சார்ந்‌ 
தலர்களுக்கு “கிறிஸ்கலர்கள்‌? என்று சொன்‌ 
னார்கள்‌. முதலில்‌ பரிகாசமாய்ச்‌ சொல்லப்‌ 
பட்ட “கிறிஸ்சுவர்கள்‌? சில வருஷத்திற்குப்‌ 
பிற்பாடு பல இடங்களிலும்‌ கொலைபாதகருக்‌ 
குச்‌ சமானமாய்‌ இருக்கிறார்கள்‌ என அதி 
பதிகள்‌ தாமானிச்தார்கள்‌. ஆனால்‌ கிறிஸ்த 
வர்கள்‌ அருளாபிலே£கம்‌ செய்யப்பட்ட இதி 
ஸ்துலைபபோல்‌ தாங்கள்‌ சேவ அருளினால்‌ 
ராஜாக்களாகவும்‌ ஆசாரியர்களாஃவும்‌ அபி 
ஷேம்‌ பெற்றவர்கள்‌ என நம்பினார்கள்‌. 

3. மேலும்‌ புறமதஸ்தர்கள்‌ சில சமயங்க 
ளில்‌ இறிஸ்து என்னும்‌ சொல்லைச்‌ சரியாய்‌ 
உச்சரிக்கத்‌ தெரியாமல்‌ “இரஸ்து? என்று 
சொன்னார்கள்‌. “கயை உள்ளவர்‌? என்பது 
இதின்‌ அர்த்தம்‌. அப்படியே ஆதிபிதாக்‌ 
கள்‌ கிறிஸ்துவுக்கு அந்தப்‌ பெயரிட்டு அவ 
ரைப்போல்‌ இறிஸ்தவர்கள்‌ எல்லாரும்‌ தயை 
உள்ளவர்களாய்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
சொன்னார்கள்‌. 

3. முதலில்‌ கிறிஸ்‌ தலமார்க்கம்‌ யூதமார்க 
கத்தில்‌ ஒர்‌ கொள்கையைப்போலத்‌ தோன்‌ 
நினது. இறிஸ்சவன்‌ என்னும்‌ பெயர்‌ பல 


( 240) 


கிறிஸ்து 


விடங்களிலும்‌ பரம்பினதினாலே அது யூச 
மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கம்‌ பிரிக்‌ 
கப்பட்டது என்பதற்கு அத்தாட்சியே. 

4. கிறிஸ்தவர்கள்‌ தங்களுக்கு இப்பெயர்‌ 
சொல்லும்போது அவர்கள்‌ பு ஜாதியாருக்கு 
யூதமார்க்கமல்லாத ஒரு புதிய மார்க்கத்தைக்‌ 
ப என்பசைச்‌ குறிச்கது. 

. கிறிஸ்சவர்கள்‌ இப்பெயலை ரத கங்க 
ர்க்‌ சொல்‌ தினால்‌ இறிஸ்சவ்‌ மார்க்கக்‌ 
துக்கு ஒரு புஸ்ககம்‌ அல்லத! தத்வஞானம்‌ 
அல்லது தர்‌ காட்சி ஆதிய இவைகள்‌ அல்ல, 
இறிஸ்துவே காரணம்‌ எனக்‌ குறிக்கார்கள்‌. 

கிறிஸ்து, மேசியா. Christ, Messiah. 
எபிரெயர்களில்‌ ஒருவனைச்‌ தீர்க்கதரிசி அல்‌ 
லது ஆசாரியன்‌ அல்ல, அ ராஜாவாக்க வேண 
மொனால்‌ அவர்கள்‌ அவனை அபிஷெஃம்‌ 
செய்வார்கள்‌. 1 இரா 19 1936 யாக்‌ 297, 

அபிஷேகம்‌ செய்யப்பட்டவன்‌ என்ப 
தற்கு எபிரெயர்கள்‌ பாலையில்‌ 
மேசியா என்று சொல்லுவார்கள்‌. சர்க்க 
தரிசிசள்‌ கடவுளின்‌ அருளினால்‌ அபிலெ$கம்‌ 
செய்யப்பட்டே சிறையிலிருப்பஃர்களை மிட்‌ 
கும்படி. வரும்‌ ஒருவனை எதிர்மோக்கி யிருக்க 
இனால்‌ பிற்காலத்தில்‌ யூதர்கள்‌ விசே மாயப்‌ 
பரிசேயர்கள்‌ அர்ச மிட்பனுக்கு மேசியா” 
என்று பெயர்‌ சொல்லிவந்தார்கள்‌. இயேசு 
லின்காலக்தில்‌ யூதர்களில்‌ அகேகரும்‌ புறம 
சு௩்களிவி ருந்து யூகமகதவிக்கு வ க்கடர்க ளு ம்‌ 
சாதாரணமாய்க்‌ நிரேக்க பாலை பேசினதி 
னால்‌ அவர்கள்‌ : அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட 
வன்‌” என்று அர்த்த்கொண்ட *மே௫யா? 
என்னும்‌ பதத்தைச்‌ தயள்‌ பாையில்‌ 
மொழிபெயர்த, து! அந்த மீட்பனுக்கு “திறி 
வெது! என்று இரேக்க பெயர்‌ இட்டார்கள்‌. 
இயேசு இப்பெயர்‌ தமக்குச்‌ சொன்னார்‌. 
யோவா 204, அவருடைய சீஷர்கள்‌ அடிக்‌ 
கடி இப்பெயரை அவருக்குச்‌ சொன்னார்‌ 
கள்‌. யோவா 12 மத்‌ 1015 லூக்‌ 411, யூசர்‌ 
கள்‌ அவர்‌ இறிஸ்து௨ோ இல்லையோ என்று 
சந்தேக பட்டார்கள்‌. லூக்‌ 319. பிற்காலங 
களில்‌ வேசசாஸ்திரிகள்‌ இயேசுவின்‌ தெய்‌ 
வீக தன்மையைப்பற்றிப்‌ பேசும்போது கிறி 
ஸ்து என்ற பெயரை வழங்கிவந்தார்கள்‌. 
(கிறிஸ்துவின்‌ ஜீவியம்‌, உயிர்த்தெழுதல்‌, 
போதனை இவைகளைப்பற்றி “இயேசுகீறி 
ஸ்து” காண்க.) 

கீறிஸ்பு. Crispus. கொரிந்து ரட்ட 
ணத்து யூத ஜெபஆலயச்‌ தலைவன்‌. அப்‌ 15 
1 கொரி 115, 

கீனிது. பபச. சின்ன ஆசியாவின்‌ 
தென்மேத்குக்‌ கரையிலிருக்கும்‌ ஒரு ஊர்‌. 
அப 2177, 


பம்‌ 021/8 


வேத அகராதி 


இனேகோன்‌ 


கீனேதோன்‌. ௦ Ginnethon. நெகே 108 
194. 
கினோஸ்திகிகர்‌. Gnostics. Sறிஸ்தவ 


மார்க்கம்‌ ப.ரம்பினபோது பல தீத்வஞானி 
கள்‌ என்று சொல்லப்பட்டவர்கள்‌ ரோமர்‌, 
திரெக்கர்‌, ௭.௫. இ ர்‌, இறிஸ்சமர்கள்‌ யெ 
இவர்‌, உள்‌ சைக்மிமாண்ட கொள்சைகளி 
விருது உக்கம்‌ சித்தாந்த ஞானம்‌ ஒன்றை 
உண்டாக்கும்‌ டப்‌ பலலிகமாய்ப்‌ பிரயாசப்‌ 
பட்டார்கள்‌. ஈற்குண। முடைய சிருஷ்டி. கார்த்‌ 
காவி விரும்‌, ர உல்‌ கசிதல்‌ திய DD ப வக 
கீது என்றும்‌, மனுைனுடைய ஜீவாத்மா 
சிறைச்சாலையைப்போல்‌ பிரு சலியில்‌ கட்‌ 
டப்பட்டது எப்படி, என்றும்‌ கேள்வீம யுடைய 
வாசளாய்‌, இல்வுலகம்‌ பரம கடவுளினால்‌ 
அல்ல, ம பூசண தெய்வத்துவமற்ற உபகட 
வளினா லயே உண்டாக்ம்ப்பட்டி அங்கே 
ற்‌ விளையும்படி. இடமுண்டான து வன்‌ 
அம்‌; எல்லா மணுஷரும்‌ சிபோசன சாய்‌ 
கடக்கபேோ ண்டும்‌ அல்லு அவர்கள்‌ நன்மை 
இமை எல்லாம்‌ ஒன்றுதான்‌ என நினைத்துக்‌ 
தங்கள்‌ இஞ்டக்பின்படி நடந்துகொள்ள 
லாம: என்றும்‌ சொன்னார்கள்‌. 

இவர்கள்‌ கிரேக்க பாஷையில்‌ *இனோ 


இஸ்‌” என்னும்‌ ஞானம்‌ பேலான று என 
னும்‌ நிர்ணயம்‌ உடையவர்களானதினால்‌ 


“கினோஸ்திகிகர்‌”? என்று கொல்லப்பட்டார்‌ 
கள்‌. பாவத்திலிரு* 3) சாதாரணமானவர்கள்‌ 
அல்ல, இக்கப்‌ பரம ஞானத்கை யடைகக 
வர்களேமாகத்தாம்‌ மீட்பு அடைவார்கள்‌ 
என்று உறுதியாய்‌ நம்பினார்கள்‌. முதலில்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ இஜோள்‌இிகிகரைப்பற்றி 
யொன்றும்‌ கெளரிவாய்க்‌ தெரியவில்லை, 
ஆணால்‌ கொலோசெ யருக்கு எழுதின நிரு 
பத்தில்‌ பரி, பவுல்‌ சொல்லும்‌ 2 
இனோஸ்கஇிககருடைய எண்ணங்கள்தான்‌ 
என்று அநேகர்‌ நினைக்கிறார்கள்‌. கொலோ 
115-20 99-15 14-93. 

கீன்னாம்‌. பகாழ, கீதவாத்தியம்‌ காண்க. 

கீன்னேத்‌ கடல்‌. Sea of Chinnereth. 
கலிலேயாக்கடல்‌ காண்க. 


த. 

கீகோன்‌, கீயோன்‌. 01௩௦௩. [8ீர்‌ கொப்‌ 
பளித்துப்‌ பாய்கிறது], 

|, எருசலேமின்‌ தென்திழக்‌ கெல்லையி 
லிருந்து கூப்பிடுதூரச்தில்‌ கதரோன்‌ பள்‌ 
ளத்தாக்கிலுள்ள நேர்த்தியான நீரூற்று. சிலர்‌ 
லேத்சாஸ்திரிகள்‌ நினைக்கறபடி இந்த 
ஊற்று எருசலேமுக்கு மேற்கே யிருந்தது 
என்பதற்குப்‌ பொதுவான அத்தாட்சியில்லை. 


31 ( 241 ) 


சசோனியன்‌ 
1 இரா 18 2 நாளா 395, சீலோவாம்‌ 
காண்க. 

2. ஏதேன்‌ தோட்டத்திலுள்ள நதி. ஒரு 
வேளை எடப்திலுள்ள திறந்த கைல்‌ நதியைக்‌ 
குறிக்கலாம்‌. ஆதி 915, 
கீசோனியன்‌. Glzonite. 


1 நாளா 1134, 


கைத்தாளம்‌, ௪தங்சை, 


கீசோன்‌. Kh. சலிலேயாவின்‌ 
தென்பாகத்தில்‌ யெஸ்ரேல்‌ என்னும்‌ சம 
பூமியில்‌ பாய்கிற ஆறு, மழைகாலத்தில்‌ 
இதின்‌ கரைகள்‌ செங்குத்தாயும்‌, இதில்‌ 
சேறு நீர்‌ அதிகமாயும்‌ இருப்பதினால்‌ இ இதைக்‌ 
கடந்துபோகிறது கஷ்டம்‌. நியா 47 52 
சங்‌ 899, 

கீஸ. 1818௩. 

1. சவுலின்‌ சகப்பன்‌. 1 சாரு 9! அப்‌ 132), 
. 1 காளா 890, 
. காளா 239, 


ப ஜு 


எஸ்தர்‌ 25. 

சதம்‌, கீர்த்தனை, சங்கீதம்‌, பாட்டு, 
ரா. எபிசெயர்கள்‌ ஆராதனை நடத்தும்‌ 
போது தெங்கள்‌ வழக்கமாய்ப்‌ பாடுவார்கள்‌. 
சங்கத புஸ்தகம்‌ சேவாலயத்திலும்‌ வீகெளி 
லும்‌ பாடுகிற பாட்கெள்‌ நிறைந்த புஸ்தகம்‌. 
இிறிஸ்தவ சபையாரும்‌ அப்படியே ஆராதனை 
யில்‌ பாட்டுகள்‌ பாடுவது வழக்கம்‌. மத்‌ 2630 
எபே 50 கொலோ 316, 

புதிய ஏற்பாட்டிலும்‌ சில தேங்கள்‌ இருக்‌ 
இன்றன. அவையாவன: Magnificat, Be- 
medictus, Gloria in Excelsis என்னும்‌ 
பாட்டுகள்‌. லூக்‌ 14658. 68-79 999-39, 

மேலும்‌ சிலர்‌ நினைக்கிறபடி. ஆதி கிறிஸ்த 
வர்கள்‌ பாடின பாட்டுகளிற்‌ லெ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ காணப்படுகின்றன. 1 கொரி 131-13 
எபே 514] தீமோ 17 316 616 தீமோ 414, 


வேத அகராதி 


தீதரோன்‌ 


கீதரோன்‌, கேதரோன்‌. 118௦௩, [சிற்‌ 
ராறு பாயும்‌ பள்ளத்தாக்கு]. எருசலேமின்‌ 
கிழக்குப்‌ பக்கத்திலிருக்கும்‌ ஆழமான பள்‌ 
எத்தாச்கு. மழைகாலமொழிய இதிற்‌ 
தண்ணீர்‌ இடையாது. இதின்‌ மறுபெயர்‌. 
“யோசபாத்தின்‌ பள்ளத்தாக்கு.? 2 சாமு 1553 
யோவே 33 யோவா 181, இங்கே யூசரு 
டைய பிரேதக்குழிகள்‌ இருந்தன. 2இசா 
234 எரே 202 310. ஒருவேளை இது 
வறண்ட எலும்புகளின்‌ காட்சி காணப்பட்ட 
பள்ளத்தாக்காயிருக்கலாம்‌. எசே 37 அதி. 

கீதவாத்தியம்‌. Musical Instrument. 
தமிழில்‌ வேதாகமத்தை மொழிபெயர்த்த 
வர்கள்‌ “நஇின்னரம்‌, “சுரமண்டலம்‌,” “கம்‌ 
புரு” என்னும்‌ டம்‌ பொதுவாய்‌ மாறி 
மாறிச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. ஆதலால்‌ 
மூலபாஷையில்‌ சொல்லிய இத வாத்தியங்‌ 
களை மூலபாஷையைக்கொண்டே நிதான 
மாய்‌ அறியவேண்டும்‌. 

எபிரெயர்கள்‌ வா௫ித்துவர்ச கீத வாத்தி 
யங்கள்‌: தந்தி வாத்தியங்கள்‌, ஊது வாத்தியங்‌ 
கள்‌, முழக்கு வாத்தியங்கள்‌ என மூன்று 
வகையாயிரு£தன. 


ஊது வாத்‌ இயல்கள்‌, 


1. கந்தி வாத்தியங்கள்‌. 

(க) “கின்னோர்‌' (8001). இதற்குச்‌ 
“சுரமண்டலம்‌' என்றும்‌(ஏசா 52 ] சாமு 1616 
2 சாமு 6* யோபு 211 சங 1504), “கின்னரம்‌? 
என்றும்‌ சொல்லியிருக்கெறது, ஆதி 42. சர 
மண்டலம்‌ கைவிரவினால்‌ அல்லது கம்பியி 
னால்‌ தட்டி வாசிப்பார்கள்‌. 

(0) “ரெபெல்‌? (176661). இதற்குத்‌ “தம்‌ 
புரு! என்றும்‌ (ஏசா 502 1 சாமு 6 சங்‌ 1505), 
6 யென்றும்‌ (ஆமோ 595) சொல்லி 


(242) 


செலத்தியம்‌ 


யிருக்கெது. இத இன்னோரைவிடப்‌ 
பெரிய சு.ரமண்டலம்‌. 

(௦) வேறேவிதமான சுரமண்டலத்தைக்‌ 
காட்டும்‌ லெ பதங்கள்‌ உண்டு, ஆனால்‌ 
இவைகளின்‌ மாதிரி இன்னதென்று திட்ட 
மாய்த்‌ தெரியாது. 


தோப்‌ முதலிய தே வாத்தியங்கள்‌, 


2. ஊது வாத்தியங்கள்‌. 

(க) “காலீல்‌? (0௧/4) “ஈாகசுரம்‌. 
1 சாமு 105 ஏசா 512 3099 தானி 35. விருந்‌ 
துகளிலும்‌ ஊர்கோலத்திலும்‌ ஊதப்படும்‌ 
இது பல மாதிரியாயிருந்தது. பிள்ளைகள்‌ 
ஊதும்‌ குழல்‌. மத்‌ 117, “புல்லாங்குழல்‌.” 
டகொரி 147, * 

(8) “ஊகாப்‌” ( ரகம்‌) இரண்டு மூன்று 
குழல்கள்‌ சேர்ந்து பலவிதமான சத்தம்‌ 
கொடுக்கும்‌ வாத்தியம்‌. இதற்கு “நாகசுரம்‌ 
(ஆதி 421) என்றும்‌, *இன்னரம்‌' (யோபு 
2115) என்றும்‌ சொல்லியிருக்கிறது. 

(௦) “நாகசுரம்‌.” தானி 34, 

(4) “தம்புரு.” தானி 34, 


அரிரியர்‌ வாசித்த வீணை, 


(6) “எக்காளம்‌? (Trumpet). எபிரெ 
யர்‌ வாசித்த எக்காளம்‌ மாட்டுக்சொம்பு ஆட்‌ 
டுக்கொம்புகளினாற்‌ செய்யப்பட்டது. தானி 
84 நியா 817 சங்‌ 1503, வேறுவிதமான எச்‌ 
காளங்கள்‌ வெள்ளியினாலும்‌ வெண்கலத்தி 
னாலும்‌ கேராய்‌ செய்யப்பட்ட பூரிகைகள்‌. 
எண்‌ 10!, 


வேத அகராதி 


ட ீதியோன்‌ 


எகிட்தியச்‌ வாசித்த சாண்டல்‌. 


3. ழழக்த வாத்தியங்கள்‌. 

(4) “கோப்‌? (1௦றh). இதற்கு மேளம்‌ 
என்றும்‌ (ஏசா 512 1 சாமு 6 156), சம்புரு 
எனறும்‌ (யாத்‌ 1 520 சங 6825 1504 யோபு 217) 
சொல்லியிருச்சறது. இவைகள்‌ தமக்கு, 
சதங்கை, மேளம்‌ முதலியவற்றைக்‌ குறிக்‌ 
இன்றன. 

(8) “கைத்தாளம்‌.” இதுவும்‌ பல மாதிரியுள்‌ 
ளதாயிருந்தது. 1 நாளா 16 2 சாமு 68, 

(௦) கம்பிகளுள்ள ஒருவித முக்கோண 
வாத்தியம்‌, 1 சாமு 18, 

(4) “வீணை. இது வெண்கலக்‌ கம்பிக 


ளினாற்‌ செய்யப்பட்டிருப்பதால்‌ அடிக்கும்‌ 
போது நல்லோசை கொடுக்கும்‌. 2 சாமு 05. 


கிதியோன்‌. 019601. எண்‌ 229, 

கீதோம்‌. Gl. கியா 208. 

கீத்தோன்‌. Chin. தர்‌ களம்‌. 1 நாளா 
139, 

அ நாகோன்‌. 2 சாமு 66, ம்‌ தெரி 
யாது. 

கீபேயா. 0௨௩. 

1. காலேபின போன்‌. ] நாளா 299, 


2. கிபியா காண்க, 
சீயா. க, 2 சாமு 224, 


( 248 ) 


பு தீவு 


கீயு தீவு. 0௫/௦௦, சின்ன ஆசியாவின்‌ 
மேற்குக்‌ கரையிலிருந்து கொஞ்சம்‌ தூரத்தி 
லிருக்கும்‌ ஒரு தீவு. இங்கே யுள்ளவர்கள்‌ 
திரேக்கர்களில்‌ £ர்த்திபெற்றவர்கள்‌. அப்‌ 2015, 


கீயோன்‌. hon. = க்கோன. 


கீராரேஸ்‌. Kராஃ-ஙகாesh. கீராரேசேத்‌ 
காண்க. 

சரியாத்‌. Kஜாiகஙh. யோசு 1528, ௩ தரி 
யாத்யாரீம்‌. 


கீரியாத்‌ அர்பா. Krlath-arba. எபி 
சோனின்‌ மறுபெயர்‌. ஆதி 232 யோசு 141, 

கீரியாத ஊசோத்‌. Kiriath-Huzoth. 
எண்‌ 2299, 

சீரியாத்தாயிம்‌. K॥ஈiகthain. 

1, யோதான நதிக்குக்‌ 
ஒரு ஊர்‌, யோசு 1309, 

2. ஈப்தலியிலுள்ள ஒரு ஐளா, 


கிழச்கேயுள்ள 


டி 77% ௮ > 
] காளா 0” போக 20”. 


சரியாத்‌ சன்‌ ன. Kiriath-Sannah. 
யோசு 1549, - தெபீர்‌, 

க்ரியாக-கசே பீர்‌. Kirlath-Sepher. யோசு 
155 -தெபீர்‌, 

கீரியாத்‌ பாகால்‌. 
யாத்‌ யாரீம்‌. 

கீரியாத்‌-யாரிம்‌, கீரியாத்‌ யெயாரிம்‌. 
Kiriath-Arim, Kiriath-Jearim. [காட்டி 
லுள்ள ஊனா], எருஈவெழுக்கு ஒன்பது 
மைல்‌ தெற்கு முசா பென்யமின்‌ எல்லையி 
லுள்ள ஒரு உளர்‌. போசு 1590, இக்க ஊருக்‌ 
குத்‌ சாலீது உடன்படிக்ரைப்பெட்டி மொ 
ண்பொனான. 1 சாமு 7” எஸ்றா 25, 
இதின்‌ பறுபெயர்கள்‌:-- ரியாத்‌ பாகால்‌. 
யோசு 104, பாலா. யோசு 1358. பாலை 
யூசா. 2 சாமு 0” எரே 267, 

கீரியாந்‌ - யேயாரீம்‌. 
_டீரியாச்‌ யாரீம்‌. 

கீரியோத்‌. 18௦1. மோவாபிலுள்ள 
முக்கியமான ஒரு ஊர்‌. எரே 45% ஆமோ 
25. ஒருவேளை இதுவும்‌ இராரேசும்‌ ஒன்று 
சான. ஏசா 1471, 


கீரியோத்‌-எஸ்ரோன்‌. Kerloth-Hezron. 
யோசு 1525, 


கீர்‌. Kir, 

1. அசீரியா ராஜயத்திலுள்ள ஒரு ஊர்‌, 
இடம்‌ தெரியாது. ஆமோ 15 9 2 இரா 
169 ஏசா 226, 

.2. மோவாபின்‌ மலைநாட்டிலுள்ள ஒரு 
அரண்‌. எசா 15 2 இரா 3%, 


அ கர்தான்‌. 


Kirlath-Baal.—&M 


Kiriath-Jearim. 


வேத அகராதி 


நிர்த்தனை 


கீர்த்தனை. ஈரா. கீதம்‌ காண்க, 

கலேயாத்‌. 116௨0. [சாட்சிக்கு அடை 
யாளமாகப்‌ போட்ட கற்குவியல்‌]. 

1. எதிலேயாத்‌. எண்‌ 202, 

2. 1 நாளா 54, 

3. ஒருமலை. நியா 75, 

4. கலிலேயாக்‌ கடல்‌, யோர்தான்‌ நதி, 
சாக்கடல்‌ இவைகளுக்குக்‌ இழச்கேயுள்ள 
சரியா வனாந்தரம்வரையும்‌ பரந்திருக்கும்‌ 
செழிப்பான ஒரு மலைநாடு, ஆதி 375 
உன்‌. பா 4. இதின்‌ வடபாகம்‌ மனாசே 
கோச்திரத்துக்கும்‌, சென்பாகம்‌ ரூபன்‌ சோத்‌ 
தரத்துக்கும்‌ சேர்க்கசாயிருந்தது. நியா 5 
20! 1 சாமு 137 2 சாமு 29 177 19 1 இரா 
97 1D 529 946 8 1௮11 

கீலேயாப்‌. 0011௮. தாவீதின்‌ மகன்‌, 
2 சாமு 35. தானியேல்‌. | நாளா 34, 

கீலோனியன்‌. 011146. 
கீலோ காண்க, 

சீல்‌. Bitumen, Pitch. சல இடங்க 
ரில்‌ கல்‌ நிலக்தின்‌ மீழ்‌ பெணிஃஸில்‌ வடி. 
யும்‌. சாக்சகடலின்‌ பள்ளத்தாக்கில்‌ இது 
உண்டு, அதி 04 111 பாச்‌ 23 ஏசா 30, 

கீறுதல்‌. Cutting of the flesh. இறகது 
போனவர்களுர்காகக்‌ தங்கள்‌ துக்கத்தைக்‌ 
காட மிமபடி கமும்‌, விசேலமாய்‌ அவர்களின்‌ 
அவி உயிரோடு இருக்கிறவர்களுக்குச்‌ சொக்‌ 
தரவு கொடாகபடிக்கும்‌, சேமியர்ஈள்‌ முகத்தி 
லும்‌ கையிலும்‌ திரெகச்திலும்‌ இரத்தம்‌ நெ 
சக்‌ றிக்கொள் ப து வழக்கம்‌. மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணக்தின்படி இப்படிச்‌ செய்‌ 
யப்படாது. லேவி 192 உபா 14 எரே 
415 ATP ANT 


2 சாமு 1512. 


சீனு. Kரறக. யோசு 1522, 
கீனுத. பொல்‌. 1 இரா 167, 
தகை, கேபி. Cave. பலே ஸ்‌ தீனா 


தேசத்தின்‌ மலைகாடூாளில்‌ இய ற்கையாயுள்ள 
குகைகளைவிடப பூர்வ ஜாதியாரான ஓரி 
யர்‌ முதலானவர்கள்‌ வெட்டின குகைகள்‌ 
அநேகம்‌ இருக்கன. இவைகளில்‌ ஜனாகள்‌ 
வசிக்கராகள்‌. இலைகளில்‌ அவர்கள்‌ தங்களை 
ஒளித்துக்கொண்டார்கள்‌.  எந்சக்காலச்இ 
லும்‌ இக்குகைகளிற்‌ பிரேதங்களை அடக்கம்‌ 
பண்ணினார்கள்‌. ஆதி 1920 2317 யோசு 108 
நியா? 1 சாமு 22) 2 சாமு 1719 1 இரா 184 
எரே 482 யோவா 1138, 


( 244 ) 


குங்குமம்‌ 


தங்குமம்‌. 8ரர£௦ஈ. எபிரெயர்‌ கறிவ 
கைகளுக்கும்‌ வர்ணங்களுக்கும்‌ உபயோகித்த 
மஞ்சள்‌ மூன்றுவிதமாய்‌ இருக்சது. அலை 
களில்‌ இது ஒன்று. உன்‌. பா 414, 

தங்தலியம்‌. றக. தூபவர்க்கங்க 
ளில்‌ ஒன்று. ஒருவிதமான கடல்‌ நத்சையி 
விருந்து இது செய்யப்படும்‌. யாத்‌ 3074, 

தச்சு. Nall, சுவரில்‌ அறையப்பட்ட 
குச்சு உறுதியாயிருக்கிறதுபோல இஸ்ரவே 
லர்‌ தேவஸ்தலக்இல்‌ உறுதியான அடைக்‌ 
கலம்‌ பெற்றுக்கொள்ளுவார்கள்‌ என்பசைக்‌ 
குறிக்றெது. எஸ்றா 94, 

துஷாயா. Kushaiah. 
கீஷீ காண்க. 

டி 6 2 2 , ன்‌ 

தஷடம்‌. டஉறா௦வு. வேசாகஈமத்தில்‌ குஷ்‌. 
டம்‌ நமக்குத்‌ தெரிந்த பெருலியாதியை 
மாத்திரமல்ல, யானைக்காலையும்‌ குறிக்கிறது. 
குஷ்ட.ரொகிகள்‌ ஊஸணாலிட்டு அப்புறக்கில்‌ 
வசிக்கவேண்மிம. தலைச்சவரம்‌ செய்து மேல்‌ 
உசுட்டினமேல்‌ மூடிக்கட்டி ராஜபாதையில்‌ 
போகாமல்‌ தாங்கள்‌ போகும்‌ மழிஃளில்‌ தங்‌ 


1 காளா 1517 


களுக்கு எதிரே யாரும்‌ வந்தால்‌ “அசுக்கம்‌, 
அசுத்தம்‌ என்று உரத்சு சத்தமாய்க கூவிக்‌ 
கொண்டு போகவேண்டும்‌. எபிரெயர்‌ இது 
கடவுளால்‌ யரும்‌ கண்டனை என்று நினைத்‌ 


தார்கள்‌. உ-ம்‌. அசரியா ராஜாவுக்கு வரச 
குஷ்டம்‌. 2 இரா 15”, எண்‌ 5? 1214 உபா 


248 2 சாமு? 2 இரா 55774 155 முக்க 265 
லூக்‌ 427 1711, 

பட்டும்‌ குஷ்டம்‌. லேலி 1444 வஸதிரக்‌ 
குஷ்டம்‌, லேவி 1455, இவைகள்‌ ஒரு 
மாதிரியான பூசணம்‌ படர்்குதாய்‌ இருக்க 
லாம. 

தடம்‌. 

1. ath. ஓரளவு. | இரா 751, அலவு 
காண்க. 


2. அ arr. கண்ணீர்‌ எடுக்கவும்‌, 


தானியம்‌ போடவும்‌ உபயொதிக்கப்பம்‌ 
மட்பாண்டம்‌. 1 இரா 1599, 


3. = Pitcher. ஆதி 214 மாற்‌ 14 
எரே 358, 

நடல. 9௦௩௦15. கோபம்‌, பயம்‌ முத 
லியவற்றிற்கு இருப்பிடம்‌ குடல்‌ என்பது 
எபிரெயரின்‌ அபிப்பிராயம்‌. “உள்ளம்‌” (சங்‌ 
40), “வயிறு? 'ஏசா 0415), (குடல்‌? (சங்‌ 71) 
குடலைக்‌ குறிக்கின்றன. யோபு 307, 

துடிக்கிறது. றர. 

1. வழக்கமாய்த்‌ தண்ணீர்‌ சாப்பிடுகிற 
சைச்‌ குறிக்கிறது. நதஇி515 யோவா 414, 


வேத அகராதி 


குடிசை 


2. எதையும்‌ அனுபவிக்கிறதைக்‌ குறிக்க 


றது. யோவா 414, 

3. மதுபானம்‌ சாப்பிகிறது. 1 இரா 
206. மதுபானம்‌ காண்க, 

தடிசை. 8௦௦. கோட்டங்களிலும்‌ 


வயல்களிலும்‌ பயிர்க்காலலுக்காகவும்‌ குளிர்‌ 
8 » 6 \ ட்‌ ப 
நிழலுக்காகவும்‌ மரக்களைசளினா மீ குடிசை 
கட்டப்படும்‌, யோபு 271* யோனா 1 ஏசா 18, 
அ கொட்டாரம்‌. ஆதி 3317, 
-ு கூடாரம்‌. லெலி 2349 2 சாமு 1119, 


தடிமதிப்பு. 

1. மோசே சீனாய்‌ ப்லேயில்‌ இஸ்ரவேல்‌ 
ரின்‌ குடிமதிப்பு எழுதினான்‌. பாத்‌ 3998, 

2. பிரயாணக்கில்‌ இரண்டாம்‌ வருஷம்‌ 
மறுபடியும்‌ குழ.மதிப்பு எழுதினான்‌. எண்‌ 17. 

3. கானான்‌ சேசச்தில்‌ இஸ்ரவேலர்‌ பிர 
வேச த்கபொது குடிமதிப்பு எழுசப்பட்டது. 
எண்‌ 26 அ, 

4. தாலிது குடிமதிப்பு எழுதும்படி பிர 
யாசைப்பட்டான. சோழு 24) காளா 
LE ம 

5. ரோமர்கள்‌ தங்கள்‌ ராஜ்யத்தில்‌ குடி 
மதிப்பு எழுதுவது வழஃஃகம்‌, எகிப்து சேசச்‌ 
தில்‌ அவர்கள்‌ பதினாலு வருஷத்துக்கு ஒரு 
முறை குடிமதிப்பு எழுதினது இசுற்குத 
திருஷ்டாக்சும்‌. சிரியாவில்‌ சிரேணியு அதி 
பதியாய்‌ இருந்சபோது இரண்‌ கெடவைகுடி 
மபெபு எழுதப்பட்டது. முசகல்கடவை யோ 
சே (பும்‌ பறியாளூம்‌ பெக்வ கேழுக்குப்‌ போ 
ஞாகள்‌. லுக்‌ 21 திஃபி, 0-வம்‌ வரி யேற்‌ 
பிக்தும்படி WA ம்‌ குடிமப்பு எழு 
சப்பட்டது. சி ஈனியு காண்க, 

தடியிநப்பு. Habitation. வழக்கமாய்ச்‌ 
குடியிருப்பு 'வாசஸ்சலம்‌ என்பதைக்‌ 
குறிக்கிறது. எண்‌ 354 இப்‌ 1774, 

தடும்பம்‌. ஈவamlly. 

|. தடூம்பத்தில்‌ உள்ளவர்கள்‌. பூர்வீ 
கத்தில்‌ எபிரெயருக்குள்‌ பாரித்த குடும்பத்‌ 
இலுள்ளவர்கள்‌? வீட்டுக்சலைவன்‌, ௮ வன்‌ 
மனைவிகள்‌, அவர்கள்‌ பிள்ளைகள்‌, அவன்‌ 
மறுமனையாட்டிகள்‌, அவர்கள்‌ பிள்ளைகள்‌, 
பகையர்ச்குப்‌ பயந்து அவனிடம்‌ வந்து 
அடைக்கலம்‌ புகுந்தவர்கள்‌, யுத்தகாலத்தில்‌ 
சிறையாய்ப்‌ பிடிக்கப்பட்ட அடிமைகள்‌ 
(நீதி 560), அவர்கள்‌ பிள்ளைகள்‌, பரஸ்திரீக 
சின பிள்ளைகள்‌ (நியா 11), மருமக்கள்‌, 
அவர்கள்‌ பிள்ளைகள்‌, அந்நியர்கள்‌. 

பூர்வீகத்தில்‌ எபிரெயர்கள்‌ மறுமனையா 
ட்டி வைத்திருப்பது குற்றம்‌ அல்ல என்று 
நினைத்தார்கள்‌. மேலும்‌ குடும்பத்‌ தலைவ 


Census. 


( 245 ) 


குடும்பம்‌ 


னுக்கு இஷ்டமானால்‌ அடிமைப்‌ பெண்‌ 
களை மறுமனையாட்டிகளாக வைத்துக்கொள்‌ 
ளலாம்‌. ஆனால்‌ தன்‌ மனைவிக்குச்‌ சேர்ந்த 
அடிமைப்‌ பெண்களை அவளுடைய உத்தர 
வின்றி மறுமனையாட்டிகளாக வைத்திருக்கக்‌ 
கூடாது. ஆதி 102, இந்த அடிமைப்‌ பெண்‌ 
கள்‌ யுத்தத்தில்‌ பிடிபட்டவர்களும்‌ (கியா 590), 
சிலவேளை ஏழைகளால்‌ தனவான்களுக்கு 
விற்கப்பட்டவர்களுமா யிருந்தார்கள்‌. யாச்‌ 
217, நியாயப்பிரமாணம்‌ உரைக்கப்பட்ட 
போது பலதார விவாகத்தையும்‌ மறுமனை 
யாட்டி வைத்திருப்பதையும்‌ அது முழுதும்‌ 
தடுக்காவிட்டாலும்‌, அவ்வழக்கம்‌ முழுதும்‌ 
அற்றுப்போகும்படியான சட்டங்கள்‌ உண்‌ 
டாயிருந்தன. உபா 1717, தீர்க்கதரிசிகள்‌ 
கடவுளுக்கும்‌ அவருடைய ஜனங்களுக்கு 
முள்ள ஐக்கியத்தைக்‌ காட்மெபடி ஒரே புரு 
னுக்கும்‌ ஒரே பெண்ணுக்குமுள்ள விவா 
கத்தை உவமானமாய்ச்‌ சொல்லி அந்த 
விவாகமே மேலானது என்று அசைச்‌ றப்‌ 
பித்திருக்கிறார்கள்‌. 

2. மனைவி. புருஷனின்‌ சொத்துக்களில்‌ 
மனைவி ஒன்றுதான்‌ என்பது பத்தாங்‌ கட்‌ 
டளையினால்‌ தெளிவாகிறது. பலதார விவா 
கம்‌ இருந்தபோது மனைவியின்‌ நிலைமை மகி 
மையுள்ளதாய்‌ இருக்கவில்லை. விவாக மனை 
வியின்‌ பிள்ளைகள்‌ ஆஸ்தியின்‌ பெரும்‌ பாகத்‌ 
திற்குச்‌ சுதந்தரவாளிகளாய்‌ இருந்தார்கள்‌. 

புருஷனுக்கு மனைவியின்மேல்‌ சர்வ அதி 
சாரமும்‌ இருந்தது. அவன தன்‌ மனைவிக்‌ 
குச்‌ தள்ளுதற்‌€ட்டுக்‌ கொடுக்கலாம்‌. உபா 
2213 ஏசா 501 எரே 38 மல்‌ 214, ஆயினும்‌ 
மனைவி தன்‌ புருஷனுக்குத்‌ கள்ளுதற்£ட்டுக்‌ 
கொடுக்கப்படா அ. 

ஒருவன்‌ தான வாங்கின அடிமைப்‌ பெண்‌ 
களை விவாகம்‌ செய்தால்‌ அவர்களை அவன்‌ 
மறுபடியும்‌ விற்கப்படாது. யாத்‌ 217 உபா 
21%, 

மனைவியானவள்‌ எப்பொழுதும்‌ கற்புள்ள 
வளாய்‌ இருக்கவேண்டும்‌ என்பதும்‌, புரு 
ஷனே ப.ரஸ்திரீயிடம்‌ போனால்‌ ௮து அவ்வ 
ளவு குற்றமல்ல என்பதும்‌ பூர்லீகத்திலுள்ள 
எபிரெயர்களின்‌ அபிப்பிராயம்‌. ஆதி 381, 
ஆனால்‌ யேகோவாவின்‌ வணக்கத்தில்‌ அபி 
விர்த்தி அடைக்க பக்திமான்கள்‌ இதைக்கு 
நித்து மல்லெண்ணங்கொண்டார்கள்‌. நீதி 58, 
இறிஸ்தவ மார்க்கம்‌ பரம்பினபோது மனைவி 
கற்புடையவளாய்‌ இருப்பதுபோல்‌ புருஷ 
னும்‌ சன்மார்க்கனாய்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
போதித்தது. 

3. பிள்ளைகள்‌. பல மனைவிகளும்‌ மறு 
வப்‌ டவ்‌ குடும்பத்திற்‌ பிறக்‌ 


வேத அகராதி 


| குட்கோதா 


கும்‌ பிள்ளைகளுக்‌ இடையில்‌ வெறுப்பும்‌ 
பகையும்‌ உண்டாவது இயல்பே. ஆதி 25%, 
பிள்ளைகள்மேல்‌ தாய்மாருக்கு அதிகாரம்‌ 
இருந்தாலும்‌ மேலான அதிகாரம்‌ தகப்ப 
னுக்கே யிருந்தது. தகப்பன்‌ விவாக ஏற்பா 
டுகளைச்‌ செய்வான்‌. ஆதி 244 292 நியா 142, 
பிள்ளைகளை விற்பதற்கும்‌ (யாத்‌ 217), மற்‌ 
றச்‌ சேமியர்களைப்போல சில சமயங்களில்‌ 
பொருத்தனைக்காகப்‌ பிள்ளைகளைப்‌ பலி யி 
வதற்கும்‌ தகப்பனுக்கு அதிகாரம்‌ இருந்தது. 
ஆதி 22 நியா 119 2 இரா 327. பிள்ளைகள்‌ 
எந்தவிஷயச்திலும்‌ பெற்றாருக்குக்‌ £ழ்ப்ப 
டிந்தவர்களாய்‌ இருந்தார்கள்‌. தஷ்டத்தன 
மான பிள்ளைகளைக்‌ கல்லெறிந்து கொல்லுவ 
தீற்கு மூப்பர்களுக்கு அதிகாரம்‌ இருந்தது. 
உபா 2118, 

4. சுதந்தரம்‌. தகப்பன்‌ மரித்தபிறகு 
அவனுடைய ஜேஷ்ட புத்திரன்‌ குடும்பத்‌ 
அக்குத்‌ தலைவன்‌. மறுமனையாட்டிகளின்‌ 
பிள்ளைகளுக்கு இந்தச்‌ சலொக்கியம்‌ லெ சம 
யங்களில்‌ இருந்தது. ஆதி 2100 உபா 2007 
1 காளா 51, தகப்பன்‌ ஜேஷ்ட புத்திர சிலாக்‌ 
இயத்தை ஒரு பிள்ளையிலிருக்து இன்னொரு 
பிள்ளைக்கு மாற்றலாம்‌. ஆதி 2110 2787, 
நியாயப்பிரமாணத்தில்‌ இந்த அதிகாரம்‌ தடுக்‌ 
கப்பட்டது. உபா 21%, 

முதலில்‌ பெண்களுக்கு முதற்பேறான 
சுதந்தர சிலாக்கியம்‌ இருக்கவில்லை. ஆனால்‌ 
பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கோத்திரத்‌ 
தில்‌ விவாகம்‌ செய்துகொள்ளவும்‌ தகப்பன்‌ 
ஆஸ்தியில்‌ பாகம்‌ பெற்றுக்கொள்ளவும்‌ பிர 
மாணம்‌ இருந்தது. எண்‌ 271 301 யோபு 
425, 

தகப்பனின்‌ சொத்துக்குப்‌ பாத்தியக்கா 
ரர்கள்‌. எண்‌ 27£ காண்க, 

5. விதவை. விதவைக்குப்‌ புருஷனு 
டையஆஸ்தியில்‌ பங்குபாகம்‌ இல்லை. ஆனால்‌ 
சுதந்தரவாளி அவளைப்‌ பராமரிக்கவேண்டும்‌, 
புருஷன்‌ பிள்ளையில்லாமல்‌ இறந்துபோனால்‌ 
அவளை அவன்‌ சகோதரனுக்கு விவாகம்‌ 
செய்துகொடுக்கலாம்‌. ஆயினும்‌ இந்த வழக்‌ 
கம்‌ வரவர அற்றுபபோயிற்று. உபா 256 
மத்‌ 2254, கலியாணம்‌, தமாரன்‌, சகோ 
தான்‌, விதவை ழி. காண்க. 

தட்கோதா. பேஜ௦கங. உபா 107. அ 
இத்காச்‌ மலை. எண்‌ 3335, 


தட்டி. ஈ௦௨. ஆதி 827 491! எசே 814 
சக 9 மத்‌ 214, 
துணசாலி. 414005, ரூதீ 911 நீதி 
124 3110. 9 


( 246 ) 


குணப்பதேல்‌ 


தணப்படூதல்‌, மனந்தீநம்புதல்‌. ௦௭- 
ஏசா. வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள்‌ 
இரண்டு கிரேக்க பதங்களைக்‌ “குணப்படுதல்‌,' 
“மனந்திரும்புதல்‌ என மாறி மாறிச்‌ சொல்‌ 
லியிருக்கிறாகள்‌. அந்த இரண்டு இரேக்க 
பதங்களாவன: 

(1) Metanoeo. இப்பதம்‌ ஒருவன்‌ தான்‌ 
செய்யவேண்டியவைகளைப்பற்றியும்‌, தன்‌ 
நிலைமையைப்பற்றியும்‌, கடவுளுடைய ௮௬ 
ளைப்பற்றியும்‌, தன்‌ பாவ சுபாவத்தைப்பற்‌ 
றியும்‌ முன்னிருந்த துரெண்ணச்சை மாற்றி 
மெய்ஞ்ஞானம்‌ அடைவதைக்‌ குறிக்கிறது. 

(11) Epistrepho. இப்பசும்‌ ஒருவன்‌ 
நிமையிலிருந்து சத்தியச்திற்குச்‌ சன்னைச்‌ 
திருப்புதலைக்‌ குறிக்கிறது. இதற்கு “மனந்‌ 
திரும்புதல்‌” என்று தமிழில்‌ சொல்லியிருப்‌ 
பது சரியான அர்த்தம்கொண்டதாய்‌ இருக்‌ 
இறது. மூலபாஷையிலுள்ள இரண்டு பதங 
களின்‌ அர்த்தத்தையும்‌ நாம்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ச்‌ 
துப்‌ பார்த்தால்‌ குணப்பகெல்‌ ஆவது இன்ன 
தென்று பூரணமாய்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 
அதாவது நாம்‌ முன்னிருந்த பழைய நோக்‌ 
கத்தையெல்லாம்‌ மாற்றி நம்மை முழுதும்‌ 
மெய்ஞ்ஞானமாகிய சத்தியத்திற்கு முழுச்‌ 
சத்தத்தோடு திருப்பவேண்டும்‌ என்பதே 
குணப்பதெல்‌. 

மனந்திரும்புதல்‌. 
சங்‌ 5113, 


மத்‌ 1315 188 அப்‌ 15 


குணப்படுதல்‌. மாற்‌ 412 லூச்‌ 2292 அப்‌ 320 
287, 

திரும்புதல்‌. 
035 122 

குணப்படுதலுக்குத்‌ திருஷடாந்கம்‌: லூக்‌ 
74 1577 108 அப்‌ 941 65 05, 

குணப்படுதலும்‌ மனந்திரும்புகலும்‌ ஒரே 
விஷயத்தில்‌ இரண்டு பாகங்களைக்‌ குறிக்கின்‌ 
றன. இது நீதிமான்களாவதற்கு முதற்படி. 
குணப்படுதலுக்கும்‌ புது ஜென்மத்துக்கும்‌ 
வித்தியாசம்‌ உண்டு. குணப்படுதல்‌ முதவில்‌ 
நம்மால்‌ ௮கவேண்டியது. புது ஜென்மம்‌ 
பரிசுத்தஆவியினால்‌ ஆகவேண்டியது. 

குணம்‌. Virtue, பெality. இந்து தத்‌ 
அவ சாஸ்திரத்தில்‌ “குணம்‌ என்பது சாத்‌ 
வீசம்‌, இராசதம்‌, தாமதம்‌ என்னும்‌ ஆதிவஸ்‌ 
அவின்‌ மூன்று லட்சணங்களைக்‌ குறிக்கிறது, 
ஆனால்‌ வேதாகமத்தில்‌ இப்பதம்‌ அவைக 
ளைக்‌ குறிக்காமல்‌ பொதுவாய்‌ நற்குணங்‌ 
களைக்‌ குறிக்கிறது, 

கணம்‌ ஆக்ததல்‌. Helin. எண்‌ 125 
2 இரா 20: சங்‌ 62 30? 414 103 பிர 39 


உபா 3000 ஏசா 557 அப்‌ 


வேத அகராதி . 


குதிரை 
ஏசா 1999 5118 எசே 174 ஒர 61 144 மாற்‌ 
65 லூக்‌ 96 ]கொரி 12%... 

ததிரை. கக, எகிப்து தேசத்தில்‌ 
குதிரைகள்‌ அதிகம்‌. அதி 471, பலெஸ்‌ 
தீனா சேசம்‌ பெரும்பாலும்‌ மலைகாடானதி 
னால்‌ எபிரெயர்‌ சிறையிருப்புக்‌ காலம்வரை 
யும்‌ குதிரைகளை அல்ல கழுதைகளையும்‌ 
கோவேறு கழுசைகளையும்‌ உபயோடு தபம்‌ 
சார்கள்‌. அவர்கள்‌ இவ்விசமாய்க்‌ குதிசை 
கள்‌ டிச்சத்திற்குத்‌ சகுந்ச வாகனம்‌ என்று 
எண்ணினார்கள்‌. நியாயப்பிரமாணகத்கின்பட 
குதிரைகளை அதிகமாய்‌ வைத்திருக்கப்ப 
டாது. உபா 1706, 

சாவிதுக்குக்‌ குதிரை ரசங்கள்‌ சில இருந்‌ 
தன. 2சாமு 84, இஸ்ரவேலர்‌ எடப்திலி 
ருந்துகுதிரைகளைச்‌ கருவிக்கார்கள்‌. ஏசா 311 
எசே | 71, சாலொமோன்‌ இல்லிகமாய்‌ அரேக 
குதிரை ரதங்களை வைத்திருந்சான்‌. 1இரா 
10282 காளா 115. அர்நிய தேவர்களைத்‌ சேடின 
ராஜாக்கள்‌ சூரிய தெவனுக்குப்‌ பிரதிஷ்டை 
செய்க குதிரைகளைத்‌ சேவாலயச்தில்‌ வைச்‌ 
தார்கள்‌. 2இரா 231! சங்‌ 207 3௨ 3377 ஏசா 
528 3016 யோபு 39) எசே 473 சக 149, 

ததிரைவாசல்‌. 
லேம்‌ காண்க. 


Horse gate. எந்ச 


ருத்துவிஎச்ரு, 


தத்துவிளக்த, விளக்கு. 0௨௩௦1௪ 84101. 


- ஆதியில்‌ ஜனங்கள்‌ வெளிச்சத்திற்காகப்‌ பிசி 


னுள்ள மரக்கிளைகளை ஒன்றாகச்‌ சூழ்கட்டி. 
எரிப்பார்கள்‌. கதியோனின சேனைகளிடமி 
ருந்த “தீவட்டிகள்‌? இவைகளாய்‌ இருக்கலாம்‌. 
நியா 716, பிறகு நாம்‌ மாடத்தில்‌ வைக்கும்‌ 
சிறு விளக்குகளைப்போன்ற விளக்குகள்‌ மண்‌ 
ணினால்‌ செய்தார்கள்‌. பிறகு மூடியுள்ள 


( 247) 


குப்பி 


விளக்குகளை உபயோகித்தார்கள்‌. இவைக 
ளில்‌ திரிபோடுவதற்காக மூக்குகள்‌ ஒன்று, 
மூன்று, நாலு அல்லது ஏழு இருந்தன. 
வெண்கலச்தினாலும்‌ வெள்ளியினாலும்‌ 
செய்த விளக்குகள்‌ சில இடங்களில்‌ இருந்‌ 
தன. அசரிப்புக்‌ கூடாரத்திலும்‌ தேவாலயத்‌ 
திலும்‌ பொன்னினால்‌ செய்த விளக்குகள்‌ 
இருந்தன. யாத்‌ 3997 1 இரா 77, திரி 
வழக்கமாய்ச்‌ சணல்‌ நூலினால்‌ செய்வார்‌ 
கள்‌. ஏசா 429. ஏழைகள்‌ எப்பொழுதும்‌ 
மண்‌ விளக்குகளை உபயோகித்தார்கள்‌. தன 
வான்கள்‌ குத்துவிளக்குகள்‌ எரித்தார்கள்‌. 
குத்துவிளக்குகள்‌ சில சல்லில்‌ வெட்டுவார்‌ 
கள்‌. பிற்காலங்களில்‌ சசாரணமான குத்து 
விளக்குகள்‌ உயரமான சண்டின்மேலு.ம்‌ 
அதிக நேர்த்யொன குத்துவிளக்குகள்‌ சிறு 
பீடத்தின்மேலும்‌ வைப்பார்கள்‌. ஆசரிபபுச்‌ 
கூடாரத்திலிருந்க குத்துவிளக்கு அதிக 
விநோதமான வேலை.புள்ளது. விபரம்‌. யாத்‌ 
9531 1 நாளா 2815 காண்க. 

ரோமர்கள்‌ பெரிய எரோது கட்டின 
தேவாலயத்தை அழித்து அங்குள்ள குத்து 
விளக்கை எடுத்துக்மிமாண்டுபோய்‌ ரோமா 
புரியில்‌ அதைச்‌ சுமந்து ஊர்கோலம்‌ செய்த 
படம்‌ அங்குள்ள சுவர்‌ ஒன்றில்‌ வரைக்‌ 
இருப்பதை இப்போதும்‌ பார்க்கலாம்‌. 

எபிரெயர்களுடைய வீகெளில்‌ விளக்கு 
ஒன்று எப்பொழுதும்‌ எரிர்துகொண்டேயி 
ருக்கும்‌. 1 இரா 1152 இரா 819. அசலால்‌ 
விளக்கு ௮விந்துபோவது குடும்பத்தின்‌ அழி 
வைக்‌ குறிக்கிறது, யோபு 15° ரீதி 139, 


விளக்கு பல வசனங்களில்‌ உபமானமாய்ச்‌ 


சொல்லியிருக்றெது. சங்‌ 13211 வெளி 225 
மத்‌ 515 யோவா 55 2 சாமு 2117, 


தப்பி. 8௦%. ஒருவேளை தைலச்கொம்‌ 
பும்‌ இதுவும்‌ ஒன்றுதான்‌. ] சாமு 10'. 
தப்பை வாசல்‌. 
லேம்‌ காண்க. 
தமாரத்தி. Daughter, இப்பதம்‌ வழக்க 
மாய்‌ மகளையும்‌, ரில சமயங்களில்‌ இனத்தாளை 
யும்‌ குறிக்கிறது. ஆதி 255. ஒரு ஊரில்‌ வசிக்‌ 
கும்‌ ஸ்திரீகள்‌ எல்லாரும்‌ அதின்‌ “குமா 
ரத்திகள்‌' என்று சொல்லியிருக்கிறது. ஏசா 
315. தோனியர்‌ தீரு பட்டணத்தை ஸ்தா 
பித்ததினால்‌ அதற்குச்‌ “சீதோன்‌ குமாரத்தி 
என்று சொல்லியிருக்கெறது. ஏசா 2319, எல்‌ 
லா ஜனத்திற்கும்‌ பொதுவாய்ச்‌ சொல்லி 
யிருக்கிறது. ஏசா 16, தடூும்பம்‌ காண்க. 
தமாசன்‌, புத்தன்‌, மகன்‌. 5௭. இப்‌ 
பதம்‌ வழக்கமாய்‌ மகனையும்‌, சில வேளைகளில்‌ 


Dung gate. எரச 


வேத அகராதி 


குமிழ்‌ 


பேரப்பிள்ளையையும்‌, குமெபத்திற்‌ சேர்ந்தவ 
னையும்‌ குறிக்கிறது. ஆதி 295 485 ரூத்‌ 419 
மத்‌ 120, பெரியவன்‌ சிறியவனை “மகன்‌?” என்று 
சொல்வதுண்டு, 1 சாமு 36. ஒருவனுடைய 
குணத்தைக்‌ காட்மெபடி எபிசெயர்கள்‌ இவன்‌ 
அக்குணத்தின்‌ மகன்‌ என்று சொல்லுவார்‌ 
கள்‌. இன்னதேசத்து மனிதர்‌ எனபதற்கு 
அவர்கள்‌ அச்சேசத்துப்‌ புச்திரர்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. உ-ம்‌. 'இழக்கத்டுப்‌ புத்தி 
ரர்‌.” நியா 03, நரகத்தின்‌ மகன்‌. மத்‌ 2395, 
“பேலியாளின்‌ மகன்‌. நியா 1922, '£ீழ்ப்படி 
யாமையின்‌ புத்திரர்‌." எபே 95, 
மகன்‌.” யோவா 1715, 


“கேட்டின்‌ 


தமீழ்‌. ௦91. காளா 417, 
தழறல்‌. Thunder. படுடி ஒழ்‌ க்கம்‌ 
காணம்‌. 


தம்பம்‌. Pomme]. 2 நாளா 412 


தயவனுடைய நீலம்‌. Potter's Field. 
மத்‌ 27, அக்கேல்கமா காண்க, 


தயவன்‌. 


Potter. 
2016 1195 எரே 142 சதநி 1092 ரோ 021, 


2 சாமு 17 ஏசா 


தூங்கு. &௦௦. பலெஸ்சீனா சேசத்தில்‌ 
குரங்குகள்‌ இல்லை. வியாபாரிகள்‌ சாலொ 
மோனுக்காக இலைகளைக்‌ கொண்டுவந்தார்‌ 
கள்‌. 1 இரா 10“. 2 நாளா 921, 

தந. Teacher. லூச்‌ 64, 

தநத. Cier eagle, Vulture. பலெஸ்‌ 
தனாவிலுள்ள பட்சிகளில்‌ பெரியது இது 
தான்‌. அங்கே இவை அதிகம்‌. லேவி 
1118 உபா 1417, 

தநடரி, தநடு. Blind men, Blindness. 
பலெஸ்தீனா தேசத்தில்‌ குருடர்‌ அதிகம்‌. 
வெய்யில்‌, தூசி, அழுக்கு, விருத்தாப்பியம்‌ 


( 248 ) 


குருத்தோலை 


ர்‌ ப 


குருகு. 

இசுற்குக்‌ காரணம்‌. ஆதி 2917 லேவி 3014 
| சாமு.32 1 இரா 144, எபிரெயர்கள்‌ குருடு 
கடவுள்‌ தொடுக்கும்‌ சிட்சை என்று நினைத்‌ 
தார்கள்‌. யாத்‌ 4! அப்‌ 1311, குருடன்‌ ஆசாரி 
யனாய்‌ இருக்கப்படாது. லேவி 211, குரு 
டருக்கு இரக்கம்‌ காட்டுவது அவசியம்‌. 
லேவி 1914 உபா 278, இயேசு பலசடவை 
குருடருக்குப்‌ பார்வை அளித்தார்‌. மாற்‌ 
655 1049 யோவா 91. பவுல்‌ குருடானது. 
அப்‌ 98. குருடு அடிக்கடி அறிவீன சதுக்கும்‌ 
முக்கியமாய்ச்‌ சேவனுடைய அருளை அசட்‌ 
டை செய்வதற்கும்‌ உபமானமாய்ச்‌ சொல்லி 
யிருக்கிறது. ஏசா 4218 மக்‌ 1514 யோவா 
1240 ரோ 219 2கொரி 44 1 யோவா 2!! 
வெளி 37, 

தநத்தோலை. Palm Branch. யூதர்கள்‌ 
சந்தோஷத்தைக்‌ காண்பிக்கும்படி ஊர்கோ 
லம்‌ செய்யும்போது மாக்கொம்புகளைப்‌ பிடிப்‌ 
பார்கள்‌. 1 மக்கபெயர்‌ 1351 யோவா 1213 


வெளி 7, 


அடைசக்கலான்‌ குருவி, 


தநவி, பட்சி, பறவை. ரா. 

1. பழைய ஏற்பாட்டில்‌: குருவி. லேவி 
145 சங்‌ 843 1247, 

பட்சி. ஆதி 12 லேவி 1713 யோபு 967 
ஏசா 188 எசே 39 நீதி 117, 


வேத அகராதி 


குலாரி வண்டில்‌ 


பறவை. ஆதி 15 1511 2 சாமு 2111 எரே 
115 எசே 316, 

2. புதிய ஏற்பாட்டில்‌: பறவை. மத்‌ 
134 லூச்‌ 1319, அனால்‌ வெளி 189 1927.91, 
இவைகளிற்‌ சொல்லிய “பறவைகள்‌ மாம்ச 
பட்சணிகளைக்‌ குறிக்கின்றன. 

3. பலெஸ்தீனா சேசத்தில்‌ பறவைகள்‌ 
அதிகம்‌. எபிரெயர்கள்‌ அவைகளைக்‌ சவன 
மாய்ப பார்த்துவர்தார்கள்‌. உபா 3911 மத்‌ 
237 நி 275. 


சைசு ி ஏங்க ல ப்‌ ன்‌ னான லம்‌ 


குவாரி வண்டில்‌, 


தலாரி வண்டில்‌. ஏசா 6690, 
வண்டி. காண்க. 

தலோவேயாள்‌. 011௦6. இவள்‌ கிறிஸ்‌ 
தவளோ இல்லையோ என்பது தெரியாது, 
இவள்‌ கொரிந்து அல்லது எபேசுபட்டணத்‌ 
தில்‌ வரிந்தவள்‌. இவளுடைய வீட்டாரில்‌ 
சிலர்‌ கொரிந்து சபையிலுள்ள பிரிவினை, 
வாக்குவாதங்களைப்பற்றிப்‌ பவுலுக்கு அறி 
வித்தார்கள்‌. 1 கொரி 101, 

தவரத்து. Quartus. ரோமாபுரியில்‌ கிறி 
ஸ்சுவன்‌ ஒருவன்‌, ரோ 16%, 

தழந்தை. [ஙfீகt. இபபதசம அதிகமாய்‌ 
உப மானமாகச்‌ சொல்லியிருக்றெது. 1] கொரி 
1311 தலா 41 ] கொரி 1120, 

தழல்‌. Flute. 

தழாய்‌. Pipe. 

தழி. ஐ, Hole. மலைநாடாதிய பலெஸ்‌ 
தீனா தேசத்தில்‌ மழை அதிகம்‌ பெய்யாததி 
னால்‌ தண்ணீர்‌ பிடிப்பதற்காசக்‌ கட்டியிருக்‌ 
கும்‌ தொட்டிகளைத்தவிர குழிகள்‌ அரே 
கம்‌ வெட்டுவார்கள்‌. அந்தக்‌ குழிகளைச்‌ சில 
சமயங்களிற்‌ காவற்‌ இடங்குகளாக உபயோ 
இப்பார்கள்‌. ஆதி 37 | சாமு 136 யாத்‌ 
2153 சங்‌ 281, இல இடங்களில்‌ மூலபாஷை 
யின்படி “குழி? என்பது கிணறு (லேவி 
1125), தரவு (லூக்‌ 145) என்று சொல்லி 
யிருக்கிறது. 

தமீழசல்‌. Coney. சாக்கடலின்‌ ஒரத்தி 
லுள்ள மலைநாகெளில்‌ குழிமுசல்கள்‌ அதி 
கம்‌. ஒருவன்‌ இட்டவந்தால்‌ அவைகள்‌ அதி 
வேகமாயோடி. ஒளித்துக்கொள்ளும்‌. லேவி 
118 சங்‌ 10418 நீதி 30%, 


Litter, 


கீதவாத்தியம்‌ காண்க. 
சக 4°, 


32 ( 249 ) 


குளம்‌ வேத அகராதி 


தளம்‌. 1௨௩1. கீணறு காண்க, 

தளவி. Hornet. குளவிகள்‌ பலெஸ்தீனா 
தேசத்தில்‌ அதிகம்‌. யாத்‌ 23% உபா 79 
யோசு 2419, 


தளிசம்‌. கப]. 
தளிர்‌. 0௦10. 


சூனியம்‌ காண்க. 
நீதி 2515.2 யோபு 24 


37? சங்‌ 1477 யோவா 1818 அப்‌ 28 
2 கொரி 117 வெளி 355, 
தளிர்காலம்‌. 19/௩௮. பலெஸ்தீனா 


சேசத்தில்‌ கார்த்திகைமுதல்‌ மாசிவரையும்‌ 
மழையும்‌ கல்மழையும்‌ பெய்யும்‌. மலைநாட்‌ 
டில்‌ சில சமயங்களில்‌ உறைமழை பெய்யும்‌. 
மழைகாலம்‌, மாரிகாலம்‌ காண்க. 

தறடூ. 10௭5. ஏசா 66 4415, 

 தறிகாரர்‌. 

காண்க, 

தறிசோலலல்‌. 7௦ tell omens. எண்‌ 
2323 உபா 1800, சூனியம்‌ காண்க. 

தறிப்படையாளம்‌. ஷு-ருகாட, வழி 
காட்டும்‌ கற்றூண்‌ அல்லது கற்பலகை. எசே 
319, 

தறைபாடூ, பெலாஉி, கொலோ 313, 

தறைவு. 14௨௩. யோபு 30 உபா 2848 
2 கொரி 814 பிலி 25 411, 


தற்றநீவாரணம்‌. Atonement. 
நிவாரணம்‌ காண்க, 


தற்றநீவா ரண காணிக்கை. Trespass 
offering. பிலி காண்க. 


தற்றநீவாரண பலி. Trespass offering. 
பலி காண்க, 


தற்றமில்லாமை. Innocency. 
62 யோபு 928 சங்‌ 266 7313 மத்‌ 974, 


தற்றம்‌. 17ஐப1, ஏயர்‌. 
காண்க, 


Soothsayers: 


சூனியம்‌ 


பாவ 


தானி 


தீமை, பாவம்‌ 


கூ. 


கூகை. Niஜh்‌ hawk. இது மூல பதத 
இன்படி. ஒரு மாதிரியான ஆந்தை. லேவி 
1118 உபா 14%, 

கூசா. 0ஈப2௨, எரோது ௮5இபபா என்‌ 
பவனுடைய காரியக்காரன்‌. இவனுடைய 
மனைவியின்‌ பெயர்‌ யோவன்னாள்‌. லூக்‌ 88, 

கூசான்‌ ரீஷதாயீம்‌. Cushan-Risha- 
thalm. இஸ்ரவேலர்‌ தங்களைக்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ ஸ்தாபித்தபிறகு அவர்களைத்‌ தொர்‌ 
தாவு செய்த மெசொப்பொச்தாமியாவின்‌ 
ராஜா. நியா 38, 

கூஷான்‌. Cushan. ஆபகூ 37. 

கூஷ்‌. 0ப5ஈ. 

1. காமின்‌ மகன்‌. அதி 108, 

2. எகிப்து தேசம்‌. எசே 2910 2 இரா 
199. எகிப்து காண்க. 

3. சங 7 தலைப்பு. 

4. ஏலாம்‌ சேசத்திலுள்ள ஒரு கோத்தி 
ரம்‌. ஆதி 104. 

கூடாரப்பண்டிகை. Feast of Taber- 
nacle. பண்டிகை காண்க. 

கூடாரம்‌. 1. Pavillon. இது ராஜ கூடா 
ரம்‌ ஆதிய பெரிய கூடாரம்‌. இவை லிரித்‌ 
இர வேலையுள்ள துணிகளினால்‌ தூண்களுக்‌ 
இடையில்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌. 2 சாமு 
2979 1 இரா 202 எசே 4310. கூடாரத்துணி 
நெசவு செய்வது ஒரு தொழிலாய்‌ இருந்தது. 
அப்‌ 18. 

கூடாரம்‌. 2, ரஹ்‌. அரபியர்‌ கம்பங்க 
ளிலும்‌ கயிறுகளிலும்‌ ஆட்மெயிர்த்‌ துணியை 
இணைத்துச்‌ கூடாரங்கள்‌ செய்வார்கள்‌. ஆதி 
2527 உன்‌. பா 15 எரே 40 யோபு 305 
நியா 421, இந்தக்‌ கூடாரங்களின பின்பாகம்‌ 
பெண்கள்‌ வரிப்பதற்காகத்‌ இசையினால்‌ 
மறைக்கப்பட்டிருக்கும்‌. நியா 151 உன்‌. பா 
34, விவாகம்‌ செய்த மணவாளன்‌ மணவாட்‌ 
டக்கென்று மணவறையாகச்‌ கூடாரம்‌ புது 
சாய்ச்‌ கட்வொர்கள்‌. சங்‌ 195 யோவே 214, 

போர்ச்சேவகர்‌ யுத்தத்திற்குப்‌ போகும்‌ 
போது கூடாரங்களைக்‌ கொண்டுபோவார்‌ 
கள்‌. 2 இரா 7? எரே 370, 

கூடாரம்‌. 38. Tabernacle. 

1. பேயர்கள்‌. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌. யாத்‌ 
2949, 

கூடாரம்‌. யாத்‌ 269, 

யேகோவாவினுடைய (கர்த்தருடைய) 
கூடாரம்‌. 1 இரா 288, 


( 250) 


கூடாரம்‌ 


வேத அகராதி 


கூடாரம்‌. 


கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலம்‌. 
1 நாளா 928, 

கர்த்தருடைய ஆலயம்‌. யாத்‌ 2319, 

ஆசரிப்புக்‌ கூடார வாசஸ்தலம்‌, 1 நாளா 
62, 

கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. லேவி 
175. 


ஆசரிப்புக்‌ கூடாரமாகிய வாசஸ்தலம்‌, 
யாத்‌ 39%, 

சேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலம்‌, 
1 நாளா 648, 

சாக்ஷியின்‌ கூடாரம்‌. எண்‌ 91“, 

சாக்ஷியின்‌ வாசஸ்தலம்‌. யாத்‌ 3591, 

பரிசுத்த ஸ்தலம்‌. யாத்‌ 258, 


ஆசரிப்புச்‌ கூடாரம்‌, 


2. தற்‌ கூடாரம்‌. முதலில்‌ சொல்லி 
யிருக்கும்‌ கூடாரம்‌ லேவி கோத்திரத்தானல்‌ 
லாத யோசுவா பணிவிடை செய்த பாளை 
யத்துச்குப்‌ புறம்பே தூரமாய்‌ வைத்திருந்த 
கூடாரம்‌. யாத்‌ 337 எண்‌ 116 124 1400, 
இது அவ்வளவு அலங்கார முள்ளதல்ல. 


இதைவிட லேவியர்கள்‌ பணிவிடை செய்த 
பாளையத்தின்‌ மத்தியிலுள்ள மகா விநோத 
ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ மேலானது. 

8. இசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ விபரம்‌. 
மோசே முதலில்‌ யேகோவாவை ஆசரிப்‌ 
பதற்காகச்‌ செய்த கூடாரத்தைப்பற்றி விப 


( 251 ) 


கூடாரம்‌ 


ரம்‌ ஒன்றும்‌ சொல்லியிராவிட்டாலும்‌ பெ 
ரிய ஆசரிப்புக்‌ கூடாரத்தைப்பற்றி நியா 
யப்பிரமாணப்‌ புஸ்தகங்களில்‌ பூரணமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறது, இதைக்‌ காட்டும்‌ வச 
னங்கள்‌: யாத்‌ 251-2721 301-3 128 351.4098, 

(ம) ஆசரிப்புக்‌ கூடாரத்சைச்‌ சுற்றி வாச 
ஸ்தலத்தின்‌ பிராகாரம்‌? இருந்தது. இது 
இழக்கிலிருந்து மேற்குவரையும்‌ 100 முழம்‌, 
வடக்கிலிருந்து தெற்குவரையும்‌ 50 முழம்‌. 
இழச்குப்பக்கத்தில்‌ இதற்குத்‌ தொங்கு திரை 
கள்‌ இருந்தன. மற்ற மூன்று பக்கங்களும்‌ 
வெண்கலப்‌ பாதங்களில்‌ நாட்டியிருக்கும்‌ 
தூண்களில்‌ சணல்நூல்‌ இரைச்சீலையினால்‌ 
மறைக்கப்பட்டிருக்கும்‌. யாத்‌ 27:16, 

(8) இந்தப்‌ பிராகாரத்தில்‌ “தகன பலிமீ 
டம்‌” அல்லது (வெண்கலப்‌ பலிபீடம்‌” இருக்‌ 
தது. யாத்‌ 271 3590, இதற்கு நாலு கொம்‌ 
புகள்‌ இருக்கன. இதின்‌ கழ்பாகத்தை மூடும்‌ 
படி சுற்றிவரச்‌ சல்லடையொன்று கட்டப்‌ 
பட்டிருந்தது. 

(0: அதே பிராகாரத்தில்‌ அசாரியர்கள்‌ 
தங்களைச்‌ சுச்இிகரிக்கும்படி வெண்கலக்‌ கண்‌ 
ணீர்ச்தொட்டி யிருந்தது. யாத்‌ 3017 $58, 

4. வாசஸ்தலம்‌. எபிரெயர்கள்‌ ஆசரிப்‌ 
புக்‌ கூடாரம்‌ விசேஷமாய்‌ யேகோவாவுக 
கான இருப்பிடம்‌ என்று நினைத்து அசை 
மறைவிடமாகக்‌ கட்டியிருக்கார்கள்‌. யாத்‌ 261. 

(ய) அந்த இடம்‌ கொகச்கிகளுக்‌ இடையில்‌ 
இணைக்கப்பட்ட விசித்திர தையல்‌ வேலை 
யுள்ள சணல்‌ காலினால்‌ நெய்த பத்து 
மூடு திசைகளினால்‌ மறைக்கப்பட்டிருக்கது. 
இவைகளெல்லாம்‌ ஒன்றாகச்‌ சேர்க்க இடம்‌ 
யேகோயாவின்‌ வாசஸ்தலம்‌ என்று சொல்‌ 
லியிருக்கிறது. யாத்‌ 20, 

(0) இந்க அழகான சணல்ழால்‌ கெட்டுப்‌ 
போகாதபடி காப்பாற்றுவதற்கு மூன்று மூடி 
கள்‌ இருந்தன. அவைகளாவன: 

1, ஆட்மெயிரினால்‌ செய்த பதினொரு 
மூடு திரைகள்‌. யாத்‌ 207, 

11. ஆட்டுக்கடாக்‌ தோலினால்‌ செய்த 
மூடி. யாத்‌ 2614, 

111. தகசுத்தோவினால்‌ செய்த மூடி, 
யாத்‌ 2014, 

கூடாரம்‌ இவை யெல்லாவற்றினாலும்‌ 
பாரம்‌ தாஙகாதாசையால்‌ அதற்காக நாற்பத்‌ 
தெட்டு சார மரங்கள்‌ குப்‌ ச இந்த 
மரங்களுக்குத்‌ தமிழ்‌ வேதாகமத்தில்‌ “ பலகை 
கள்‌” என்று சொல்லியிருப்பது தப்பு. “பல 
கை! என்பதற்குப்‌ பதிலாக இராதி, சாரமரம்‌, 
ஏதண்டமரம்‌ என்று சொல்வது சரி, யாத்‌ 


வேத அகராதி 


கூடாரம்‌ 


2615, இந்தச்‌ சாமரங்கள்‌ பொன்தகட்டினால்‌ 
மூடப்பட்டதாய்‌ வெள்ளிப்‌ பாதங்களில்‌ 
நிறுத்தியிருக்கும்‌. சாரமரங்களை நிறுத்தின 
பிற்பாடு அவைகள்‌ அசையாதபடி மூன்று 
வரிசையில்‌ தாழ்ப்பாள்‌ கம்பிகள்‌ மாட்டிப்‌ 
பலப்படுத்தியிருக்கும்‌. யாத்‌ 202, அசரிப்‌ 
புக்‌ கூடாரத்தை நிறுத்தும்போது முதலா 
வது இந்தப்‌ பாதங்களில்‌ சாரமரங்களை நாட்டி 
அவைகளின்மேல்‌ சணல்தநாூல்‌ மூடு திரை 
களைத்‌ தொங்க விவொர்கள்‌. பின்பக்கமும்‌, 
மற்றிருபக்கமும்‌ மூடப்பட்டிருக்கும்‌. முன்‌ 
பச்கம்மாத்திரம்‌ திறந்திருக்கும்‌. இதை 
மூடும்படி ந்து தூண்களில்‌ தொங்கு திரை 
கட்டியிருக்கும்‌. 

5. பரிசுத்த ஸ்தலம்‌. இல்விசமான கூடா 
சத்தின்‌ ரீளம்‌ 30 மூழம்‌. இதில்‌ யேகோ 
வாவுக்கென்றுமாத்திரம்‌ மகா பரிசுத்த ஸ்த 
லச்தை மத்றப்பாகத்திலிருந்து பிரிக்கும்படி,, 
கூடாரத்துக்குள்ளே பி ன்‌பக்கத்திலிருந்து 1 0 
முழம்‌ மேற்கே மாலு தூண்களில்‌ விசித்திர 
வேலைகள்‌ செய்க இரைச்சலை சொங்கும்‌. 
கூடாரத்தில்‌ அத்திரைச்€லைக்கு முன்பாகம்‌ 
“பரிசுத்த ஸ்சலம்‌' என்றும்‌, பின்பாகம்‌ “மகா 
பரிசுத்த ஸ்சலம்‌' என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 

ப. பரிசுத்த ஸ்தலந்திலுள்ள பணிழட்‌ 
டூகள்‌. 

(8) தேவசமுகத்தப்பம்‌ வைக்கும்‌ மேசை. 
யாத்‌ 2529 எண்‌ 41. இது பொன்‌ ககட்டி 
னால்‌ மூடியி ருக்கும்‌ ஒரு சிறு மேசை. இதில்‌ 
சீட்டுகளும்‌ தூபக்கரண்டிகளும்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. யாத்‌ 2529 லேவி 24. 

(6) குத்துவிளக்கு. யாத்‌ 2591. இந்த 
விளக்குக்சண்டில்‌ ஒரு விளக்கும்‌, அதின்‌ 
பக்கங்களில்‌ ஆறு இளை விள. க்ருகளுமுண்‌டு, 
அதற்காகக்‌ கத்சரிகளும்‌ சாம்பல்‌ பாத்திரங்‌ 
களும்‌ வைக்கபபட்டிருக்கும்‌. யாத்‌ 2598, 


(6) தூபபீடம்‌. யாத்‌ 301. இது ஒரு 
முழச்‌ ச.துரம உள்ளது. தேவசமுகத்தப்பம்‌ 
வைக்கும்‌ மேசை தென்பக்கதக்திலும, குத்து 
விளக்கு வடபக்கத்திலும்‌, தாபமீடம்‌ மகா 
பரிசுத்த ஸ்தலச்கை மறைக்கும்‌ திரைச்‌ 
சீலைக்குமுன்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 

7. மகா பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள பணி 
ழட்டுகள்‌. மகா பரிசுத்த ஸ்தலத்தில்‌ வைக்‌ 
கப்பட்டிருந்தவை: (ஐ) உடன்படிக்கைப்‌ 
பெட்டி; (0) அதினமேல்‌ கிருபாசனம்‌; 
(0) அதின்மேல்‌ கேருபின்கள்‌. உடன்படிக்‌ 
ந்‌ பெட்டியில்‌ பத்துச்‌ கற்பனைகள்‌ எழு 
இன இரண்டு கற்பலகைகள்‌ வைக்கப்பட்‌ 

டிருக்சன. அசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ மரம்‌ 


முதலியவை பொன்‌ தகட்டினால்‌ மூடியி 


( 252 ) 


கூடாரம்‌ 


ருந்தன. கருபாசனமோ உடன்படிக்கைப்‌ 
பெட்டியின்மேல்‌ வைத்திருந்த பசும்பொன்‌ 
பலகையா யிருந்தது. எபிரெயரின்‌ அபிப்‌ 
பிசாயத்தின்படி உடன்படிக்கைப்‌ பெட்டி, 
இருபாசனம்‌, கேருபீன்கள்‌ ஆசய இவை 
கள்‌ சேர்க்க இடம்‌ உலகத்தில்‌ மற்றெல்லா 
விடங்களையும்விட மகா பரிசத்தமுள்ளது. 
யாத்‌ 2510-22, அதில்‌ யேகோவா மோசே 
யைச்‌ சந்தித்து அவனுக்குக்‌ கற்பிக்க வேண்‌ 
டியவைகளைச்‌ சொன்னார்‌. மோசே வணக்‌ 
கச்தோடு அதற்குள்‌ போகலாம்‌. யாத்‌ 25, 
அவனைத்தவிர பிரதான ௮சாரியன்மாச்தி 
ரம்‌ பால நிவாரண நாளிலே மகா பரிசுத்த 
ஸ்‌ சலச்துக்குள்‌ பிரவேசிக்கலாம்‌. லேவி 
1611, ஆசாரியர்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ 
பிரவேரிக்கலாம்‌. ஜனங்கள்‌ சுற்றியிருக்‌ 
கும்‌ லாசஸ்சலக்தின்‌ பிராகாரத்தில்‌ நிற்க 
கேண்டி. 

8. ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ அர்த்தம்‌. 
முதலில்‌ மோசே பாளையத்துக்குப்‌ புறம்பே 
கட்டின கூடாரத்தில்‌ யேகொவாவை ஏகாந்த 
மாய்‌ வணநகினான்‌. யாத்‌ 337. அந்சக்‌ கூடா 
ரம்‌ அடையாளமாக விசேஷமாம்‌ ஒன்றையும்‌ 
குறிக்றெதில்லை. யாச்திராகமத்தில்‌ விபர 
மாய்ச்‌ சொல்லியிருக்கும்‌ அசரிப்புக்‌ கூடா 
ரத்தின்‌ ஒவ்லொரு பாகத்திற்கும்‌ அர்த்தம்‌ 
உண்டு, வேதசாஸ்திரிகளில்‌ அநேகர்‌ இவை 
ஒவ்வொன்றிற்குமுள்ள அர்த்தத்தை விளக்‌ 
இக்‌ காட்டியிருக்கிறார்கள்‌. சுருக்கமாய்ச்‌ 
சொன்னால்‌ பாளையத்தின்‌ நடுவில்‌ இருக்க 
த] ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ ஸ்‌சாபிக்க இடச்‌ 
இனாலும்‌, கட்டின மாதிரியினாலு!!, இதின்‌ 
பாகங்களினாலும்‌, இ திலுள்ள ! 16 முட்டுச்‌ 
சாமான்களினாலும்‌, யேகோவா ஒருவர்‌, 
அவா்‌ இஸ்ரவேலின்‌ தேவன்‌, அவர்‌ அவர்க 
ளோடிருக்கிறா (1. அவர்‌ மகிமை நீதியுள்ள 
வா, அவர்‌ ரூபி. பாய்‌ இருக்கிறார்‌. என்‌ 
பதை அறிகிறோம்‌. யாத்‌ 266, இதில்‌ யார்‌ 
பிரவெசிக்கவேண்டியது என்பதைப்பற்றிய 
கட்டளையான து யேகோவாவின்‌ பரிசுக்‌ 
தத்தை முக்கியமாய்க்‌ காட்டுதிறது. 

9. சரித்திரம்‌. ஆசரிப்புக்‌ கூடாரக்கைப்‌ 
பற்றிய சரித்திரம்‌ விபரமாய்ச்‌ சொல்லமுடி. 
யாது. எபிரெயர்கள்‌ கானான்‌ தேசத்திற்கு 
விரோசமாய்ப்‌ படையெடுத்து வந்தபோது 
அவர்கள்‌ இல்காலிலே பாளையம்‌ இறங்கினார்‌ 
கள்‌. அதில்‌ சல வருஷம்‌ ஆசரிப்புக்கூடா 
சம்‌ இருந்தது என்று தோன்றுகிறது, அவர்‌ 
கள்‌ தேசத்தை ஜெயித்தபிறகு இது சீலோ 
வாவிலே இருந்தது என்று சொல்லியிருக்‌ 
கிறது, யோசு 419 181 1 சாமு 1. பெலிஸ்‌ 
தியர்‌ உடன்படிச்கைப்‌ பெட்டியைப்‌ பிடிக்கு 


“வேத அகராதி 


கூடு 


முன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ சாலொமோனின்‌ 
காலம்வரையும்‌ இபியோனிலிருர்தது என்று 
கோன்றுகிறது. 1 காளா 16 2 நாளா 199, 
சாவீது உடன்படிக்கைப்‌ பெட்டிக்காகத்‌ 
தான்‌ பிடித்த எருசலேமின்‌ கொட்டையில்‌ 
ஒரு கூடாரம்‌ கட்டினான்‌. 2 சாமு 01 
1 நாளா 151 2 நாளா 14, அந்தக்‌ கூடாரம்‌ 
சாலொமோன்‌ மோரியா பலையில்‌ கட்டின 
தேவாலயத்தில்‌ வைச்திருந்கது. 1 இரா ந* 
2 காளா 11. உடன்படிக்கைப்‌ பேட்டி, கேர 
பீன்கள்‌, தூபபீடம்‌, தகனபலிபீடம்‌, 
விளக்தத்தண்டூ காண்ட. 

கூடூ. Nest. உபா 226 3.1 யோபு 4927 
சங ஈட 1007 நீதி 278 ஏசா [0 மத்‌ 920, 
உபமானமாய்‌ மலைபேலுள்ள கொட்டை, 
எண்‌ 241 எசே 4006, வீடி, யோபு 2014, 

கூடும்‌. Possible. மசி 19° 
லூக்‌ 1657 ரோ 1217, 

கூடை. Basket. எபிசெயர்கள்‌ பலவித 
மான கூடைகளை உபபயோகிக்கார்கள்‌. அலரி 
மிலாறுகளினாலும்‌, நாணல்‌: சளினாலுப்‌, துலை 
களினாலும்‌ அவைகளைப்‌ பின்னினார்கள்‌. 
ஆதி 4016 யாத்‌ 29* உபா 4 நியா 019 
எரே 21 ஆமோ 61, 

புதிய ஏற்பாட்டில்‌ இரண்டு 
கூடை சொல்லியி ருக்கிறது. அரில்‌ ஒன்று 
கயிறு உள்ளது. அதைப்‌ பவமாய்க கட்டி 
முதுகில்‌ போட்டுப்போவார்கள்‌. பாக்‌ 140, 
மற்று. பெரிசாயும்‌ அகலமாயும்‌ இருக்கது. 
மத்‌ 15” மாற ஈர அப்‌ 95, 


மாற 092 


(. ரதிரியான 


கூட்டம்‌, Assembly. 
014 பூல 175 ஏசா 
ரங்கம்‌ சாண்க. 


ஆஃ! |) சற 217 
1” எரே 414. சபை, 


கூட்டாளி. Synzygus. சிலர்‌ “கூட்‌ 
டாளி என்று அர்த்தம்‌ கொண்ட கிரேக்க 
பதமாகியடு[। 210. ஆனின்‌ பெயர்‌ என்றும்‌, 
சிலர்‌ பொதுபபெயராய்‌ “உடன்‌ ஊழியன்‌? 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. பிலி 44, 

கூண்டு வண்டில்‌. Litter. 
எண்‌ £7”, வண்டி காண்க. 

கூத்தா. Cth, Cuthah. அசீரியா ரா 
ஜாவாகிய சாகோன்‌ சமாரியாவிலிருந்த! 
இஸ்‌ரவேலசைத்‌ துரத்தின போது அவர்க 

ளுக்குப பதிலாக கூத்தா என்னும்‌ ஊரிலி 
ருந்து அரேகரைக்‌ கூட்டிக்கொண்டு வர்‌ 
தான்‌. கூத்தா பாபிலோனுக்குச்‌ சமீபமா 
யிருந்தது. 2 இரா 174, 

கூத்து, நடனம்‌. 0௨௩௦௨. எபிசெயர்கள்‌ 
நடனம்‌ விளையாட்டுக்காக அல்ல, கடவுளுக்‌ 
குத்‌ தங்கள்‌ களிப்பைக்‌ காட்மெபடி செய்‌ 


Waggon, 


( 259) 


கூந்தல்‌ 


வார்கள்‌. சல்‌ 150 யாத்‌ 3219 1 சாமு 185 
சாமு 6% பிர 34, | 


. புதிய ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌ தனவான்‌ 
களைப்‌ பிரியப்படுத்துமபடி அவர்களுக்குமுன்‌ 
ஈடனம்‌ செய்யும்‌ பெண்கள்‌ வேசிகளானஇ 
னால்‌ ஏசோதியாளின்‌ மகளாயெ சலோமே 
ஈடனம்‌ செய்தது மகா இகழ்ச்சியான காரி 
மத்‌ 145, 


யம்‌. 


எடிப்தியர்கள்‌, ணும்‌ பெண்ணும்‌, 
கூந்தல்‌, தலைமயிர்‌, தாடிமயிர்‌. புவ, 
௦௨0. பெண்களுக்குக்‌ கருங்கூந்தல்‌ அழகு. 
உன்‌.பா 4151175 வெளி 98, மொட்டை 


அல்லதுகுட்டைமயிர்‌ கனவீனம்‌. எசே 167 
1] கொரி 117“, 


அரக்கர்கள்‌, ஆணும்‌ பெண்ணும்‌, 
முற்காலத்தில்‌ புருஷர்கள்‌ தலைமயிர்‌ நீள 


மாய்‌ வளர்ப்பார்கள்‌. 2 சாமு 1456 உன. 
பா 52, அசாரியர்கள்‌ தலைமயிர்‌ நீளமாய்‌ 
வளர்க்கப்படாது என்ற பிரமாணம்‌ இருந்‌ 
தது. எசே 4450, புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்‌ 
தில்‌ புருஷர்கள்‌ நீண்டமயிர்‌ வைக்கமாட்‌ 
டார்கள்‌. 1 கொரி 115. நசரேயர்‌ ஒருபோ 
தும்‌ தலைமயிர்‌ வெட்டவில்லை. எண்‌ 6 நியா 
135 1613 1 சாமு 111, 

கானானியர்‌ முன்னந்தலையின்‌ மயிர்‌ வெட்‌ 
டித்‌ தேவசைக்குப்‌ பிரதிஷ்டை செய்தி 
னால்‌ எபிரெயர்கள்‌ அப்படிச்‌ செய்யப்படாது 
என்ற பிரமாணம்‌ இருந்தது. லேவி 1997 218. 

யேசபேல்‌ மயிரைப்‌ பின்னித்‌ தலையைச்‌ 
சிங்காரித்தாள்‌. 2 இரா 9%, யூதஸ்திரீகள்‌ 
பொய்‌ மயிர்‌ பின்னிக்‌ கட்டுவார்கள்‌. ஏசா 
3% எரே 7”, எடப்தியர்களில்‌ சிலர்‌ பொய்த்‌ 
தாடி கட்வொர்கள்‌. ஆனால்‌ அவர்களில்‌ 
அநேகர்‌ தலை தாடி எல்லாம்‌ சவரஞ்செய்‌ 
வார்கள்‌. ஆதி 4114, எடப்தியர்‌ €ப்புகள்‌ 
உபயோகிப்பார்கள்‌. 


வேத அகராதி 


கூபி 


பவுலும்‌ பேதுருவும்‌ ஸ்திரீகள்‌ தலைமயிரை 
அதிக அலங்காரமாய்‌ வைத்திருச்சப்படாது 
என்று எச்சரித்தார்கள்‌. ] தீமோ 23 1பேது 
35. தலைமொட்டை யடிப்பதும்‌ தாடைமயி 
ரைப்‌ பிடுக்குவதும்‌ அவமானம்‌. 2 சாமு 101 
ஏசா 720 506 எசே 4827, 

தலைமயிரை அவிழ்த்துவிவெதும்‌ (லூக்‌ 
75), தலையை மொட்டை யடிப்பதும்‌ (ஏசா 
15” எரே 16 ஆமோ 810), தாடி மயிரைச்‌ 
சவரஞ்செய்யாமல்‌ நெடுநாள்‌ அலங்கோல 
மாய்‌ விடுவதும்‌ (2 சாமு 1924), தலைமயிர்‌ 
பிடுங்குவதும்‌ (எஸ்ரா 9?) அக்கத்துக்கு அடை 
யாளங்கள்‌, ப 

குஷ்டம்‌ அறியும்படி. மயிரின்‌ கிறத்தைப்‌ 
பார்ப்பார்கள்‌. லேவி 1351, குஷ்டத்திவி 
ருது சுகமடைந்தவர்கள்‌ தங்கள்‌ மயிர்‌ ரைப்‌ 
பார்கள்‌. லேவி 143, 

எபிரெயன்‌ ஒருவன்‌ அடிமைப்‌ பெண்ணை 
விவாகம்‌ செய்யும்போது அவள்‌ தன்‌ தலை 
மயிர்‌ எல்லாம்‌ சிரைத்துவிவொள்‌. உபா 
2115, எபிரெயர்கள்‌ தலைமயிரைச்கொண்டு 
அல்லது தாடியைக்கொண்டு ஆணையிவொர்‌ 
கள்‌. மத்‌ 555, நரைமயிருக்கும்‌ (நீதி 161), 
வெள்ளைமயிருக்கும்‌ (கானி 7? வெளி 174) 
கனம்‌ உண்டு, 

சவரகனும கத்தியும்‌. எண்‌ 65 135 உபா 
215 ஏசா 75 எசே 51, 

கூபி. பம்‌. கூபி என்பதும்‌ பூதி என்ப 
அம்‌ ஒன்றுதான்‌ என்று தோன்றுறெது. 
எசே 380 நாகூ 3 2 நாளா 125. 

கூப்பிடூகறது. 0௨11. நீதி 124 சங்‌ 3117 
5015 1458 ஏசா 556, 

கூர்‌. 84௩௪. 1 கொரி 155 வெளி 010. 

கூர்பாகால. [பாகாலின்‌ 
வீடு]. 2 நாளா 267, 


கூர்மலை. பொ, ' 2இரா 997, 

கூலி. 14௨8௦5. மீகா 311 மத்‌ 208 லூக்‌ 
10. அ சம்பளம்‌. ஆதி 318, 

கூலிக்காரன்‌, கூலியாள்‌. பாவ. 
லேவி 1913 ஏசா 164 மல்‌ 35 யோவா 1018 
மத்‌ 201, | 


Cur-Baal. 


( 254) 


கூலிப்படை 


£கூவிக்காரன்‌ நாட்கள. யோபு 11 148, 
“கூலிக்காரன்‌ வருஷம்‌." எசா 161, “கூவிப்‌ 
படை. எரே 4051, 


கூலிப்படை. MKercenarles. சனை 
காண்க. 

கூல்‌. ரய]. ஈமக்குத்‌ தெரியாத ஒரு 
கோத்திரம்‌. ஆதி 1029, 


கூவேல்‌. கய”. [கடவுளின்‌ மகிமை]. 
எண்‌ 1815. 


்‌ RS 
ப ஜப்தி க tA ட்‌ 
AM pi ப 


கூழக்கடஈ, 


கூழக்கடா. 8௨1௦௨௩. லேவி 1118 உபா 
1477, இல இடங்களில்‌ இதற்கு காரை 
என்று சொல்லியிருக்கிறது. செப்‌ 214 ஏசா 
34)! சங்‌ 1025, 

பலெஸ்தனா தேசத்தில்‌ இந்த மாதிரியான 
கூழக்கடாக்கள்‌ மூக்கிலிருந்து வால்வரையும்‌ 
ஏறக்குறைய ஆறு அடி நீளம்‌ உள்ளவை. 
இவைகளுக்கு மூக்கின்‌€ழ்‌ ஒரு பை உண்டு, 
அதில்‌ அவைகள்‌ ஏரியில்‌ பிடிக்கும்‌ மீன்க 
ளைத்‌ தங்களுக்கும்‌ குஞ்சுகளுக்கும்‌ வைத்‌ 
திருக்கும்‌. 

கூழ்‌. Pottage. ஆதி 2529 2 இரா 498, 


கூளி. 1௩௨. பெருங்கழுகு. ஏசா 3415, 

கூனன்‌. 07௦௦1௨௦1௦௦. லேவி 2120, 

கூனி. ப! 

1. ஆதி 464, 

2. 1காளா 55, | 

கூன்‌, Cun, Chun. 1 நாளா 1818, 
பேரொத்தாய்‌. 2 சாமு 88, 

கெ. 

கேகேன்னு. ௦௭௭௯௩௨ இன்னோம்‌ 

பளளத்தாக்குக்கு மறுபெயர்‌. 2 காளா 288 


எசே 81, இதில்‌ பொய்த்‌ தேவதைகளை 
வணங்னெதினாலும்‌ செத்த மிருகங்களையும்‌ 
குற்றவாளிகளின்‌ பிரேதங்களையும்‌ இதில்‌ 
போடுறெதினாலும்‌ இது அருவருப்பான இட 


வேத அகராதி 


- கெக்ரேயா 


மாகையால்‌ நரகத்துக்கு இப்பதம்‌ சொல்லி 
யிருக்கிறது. 
ரபிமாரிற்‌ இலர்‌ விபசாரக்காரசையும்‌ 
கோள்‌ சொல்லுகிறவர்களையும்‌ கெகென்னா 
வில்‌ எரியும்‌ அக்கினி சுத்திகரிக்கும்‌ என்றும்‌, 
அது கடைசியில்‌ அவிக்துபோகும்‌ என்றும்‌ 
நினைத்தார்கள்‌ எனச்‌ தோன்றுதிறது, 

புதிய ஏற்பாட்டில்‌ இது பாவிகளுக்குக்‌ 
இடைக்கும்‌ நித்திய தண்டனையின்‌ இடச்‌ 
தைக்‌ குறிக்கிறது. மத்‌ 5” 1075, இதேஸ்‌, 
ஷேவோல்‌ காண்க. 

கேங்கரேயா. Cenchreae. கொரிக்து 
பட்டணத்தின்‌ தென்கிழக்கிலுள்ள துறை 
முகம. அதிலிருந்து சீரியாவுக்குக்‌ கப்பல்‌ 
கள்‌ போகும்‌. அப்‌ 1808 ரோ 161, 

கேசலோன்‌. Chesalon. யோசு 1510, 

கேசீப்‌. 0௩௦21, = அக்சீப்‌, ஆதி 38 . 
யோசு 1544, 

கேசீல்‌. 0௬௨௨. யோசு 159, 

கேசுல்லோத்‌. Chesulloth. 
லோத்தாபோர்‌. யோசு 1919: 18, 

கேசூரியர்‌. கேயா[tos. கேசர்‌ காண்க, 
கேஸ்ரியர்‌. 12198, Cezrites. 1 சாமு 
277. கேசேர்‌ காண்க. 

கேஞ்சுதல்‌. ஈரச்‌. சங்‌ 1107, 

கேடூகிறது. ௨௨181. மத்‌ 529 1874 யோவா 
315 102 கொரி 118 பேது 39, 

கேதரோத்‌. 0௦0௦௦௩, யோசு 1541, 

கேதரோன்‌ . Kர௦॥. கீத்ரோன்‌ காண்க, 

கேதாலாகோமேர்‌.  Chedor-laomer, 
பூர்வகாலத்தில்‌ ஏலாம்‌ சேசச்கை அரசாண்ட 
ராஜா, இவன்‌ பல நாகெளுக்கு அரசனாய்‌ 
இருந்தான்‌. ஆதி 10, 

கேதலியா. 0௨0812. 

1. எரேமியாவைப்‌ பாதுகாத்தவன்‌. எசே 
2654, பநேபுகாத்கேச்சார்‌ இவனை யூசேயா 
விலே அதிபதியாக நியமித்தான்‌. இரண்டு 
மாதத்திற்குப்‌ பிறகு இவனுடைய விரோதி 
கள்‌ இவனைச்‌ கொன்றார்கள்‌. 2 இரா 25% 
எரே 40 அதி. யூதர்கள்‌ அதுமுதல்‌ ஒவ்வொ 
ருவருஷத்திலும்‌ அந்த நாளிலே உபவாசம்‌ 
பண்ணுவார்கள்‌. 

2. 1 நாளா 259, 

3. ஒரு ஆசாரியன்‌. எஸ்றா 1015, 

4. ஒரு பிரபு. எரே 388, 

5. செப்பணியாவின்‌ பாட்டன்‌. செப்‌ 1). 

கேதேமோத்‌. Kedeonoth. ரூபன்‌ கோத்‌ 
திரத்தில்‌ லேவியருக்கு நியமித்த ஒரு ஊர்‌. 
யோசு 1318 2997 உபா 255, 


- இஸ்‌ 


( 955) 


கெதேரோ 


கேதேரா. பசக. யோசு 1594 
1 நாளா 124, 

கேநேர்‌. ல, யோசு 1273 1 நாளா 
2 


கேதோர்‌. Gedor. 
1. ஓர்‌ ஊர்‌. யோசு 158, 
2. ஒரு நாடு, 1 நாளா 499, 


3. பென்யமீன்‌ கோத்திரத்தான்‌. ] நாளா 
931, 

4. ஒரு குடும்பம்‌. 1 நாளா 44 

5. இன்னொரு குடும்பம்‌. 1 நாளா 415, 

கேத்சீயாள்‌. 822/௩. [இலவங்கம்‌]. 
யோபின்‌ மகள்‌. யோப 4214, 

கேக்சேமனே. Gethsemane. த 
சோன்‌ ஆற்றுக்குமேல்‌ ஒலிவமலையின்‌ மேற்‌ 
சார்பிலிருந்ததோட்டம்‌. மத்‌ 26 மாற்‌ 1475. 


வேத அகராதி 


்‌ கெபி 


கேபி. Cae, Pit. ஆதி 1990 2 சாமு 


175. தகை காண்க. 
கேபிரா. Chசழh[ரக. யோசு9!? எஸ்றா 
பி 
கேமரியா. Gemarlah. 
1. இல்யொவின்‌ மகன்‌. எரே 295. 
உ. சாப்பானின்‌ மகன்‌. எரே 9010, 
கேமல்லி. செக. எண்‌ 1322, 


கேம்பு. 8லா௦105. இரத்தினம்‌ காண்க. 

கேம்மரீம்‌. ௦வாஈ. கனறுக்குட்டி 
விக்கிரகங்களை வண௩ூன பூசாரிகள்‌. 2 இசா 
235 ஓதி 10” செப்‌ 14, 

கோசேனர்‌. 02788௨௭௦௦5. கதா காண்க. 

கேராசா. கதர காண்க. 


கேன்‌. Cheren. ஆதி 3626, 


Cerasa. 


5 
1 


ன்‌ 
dnd 


கெரிடிம்‌, 


கேரிசீம்‌. சொத. கேம்‌ ஊருக்குச்‌ 
இட்ட உள்ள ஒரு மலை. இதில்‌ யோசுவா 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு முன்பாக பிரமா 
ணத்தைக்‌ கைக்கொண்டவர்களுக்கு ஆசீர்‌ 
வாதம்‌ கூறினான்‌. பிற்காலங்களில்‌ சமாரியர்‌ 
கள்‌ எருசலேமுக்குப்‌ போகாமல்‌ கெரிசீமை 
மேன்மைப்படுத்தி அங்கே தங்களுக்காகத்‌ 
தேவாலயம்‌ கட்டினார்கள்‌. யோசு 89 நியா 97, 
ஏபால காண்க. 


கேர்கேசேனர்‌. 0௨72௦860௦5. கதா 
காண்க. 
கேர்சோம்‌. பெrshon. [“அர்நியன்‌” 


அல்லது “அலைந்து திரிகறவன்‌ ]. 


1, மோசேயின்‌ மூத்த குமாரன்‌, யாத்‌ 
99 495 182, 

2. 1 காளா 616, 

3. எஸ்றா 82. 

கேர்சோன்‌. கொற, லேவியின்‌ 
மூத்த மகன்‌. ஆதி 4611, லேவி கோத்தி 


ரத்தில்‌ இந்த வமிசத்துக்குக்‌ கொசோனியர்‌ 
என்று பெயர்‌. எண்‌ 331 2 நாளா 2912, 
கெர்சோனில்‌ இரண்டு குடும்பங்கள்‌. எண்‌ 
931 1 நாளா 237, 

கேர்ச்சிப்பு. ௦. ஏசா 314 சங்‌ 
1042! யோவே 316 ஆமோ 34 1 பேது 58, 


கேலாயா. Kelaiah, கேலிதா காண்க. 


( 2௦6 ) 


கெலால்‌ 
கேலால்‌. 0௬௨1௧1. எஸ்றா 105, 
கேலிதா. Ke॥௨. அகெலாயா, எஸ்றா 


10% நெகே 87, 


கேலிலோத்‌. 0௨111௦. [வட்டமாய்க்‌ 
கற்கள்‌ பதித்த இடம்‌]. யூதா பென்யமீன்‌ 
எல்லையிலுள்ள ஒரு ஊர்‌. யோசு 151, 
இதின்‌ மறுபெயர்கள்‌: கில்கால்‌, யோசு 151, 
பெத்கில்கால்‌, நெகே 1299, 

கேல்போன்‌. 1௮1௦௦௩. தமஸ்குவுக்குச்‌ 


சமீபமான ஒரு ஊர்‌. எசே 274, 
கேல்லூ. Chசeluhli. எஸ்றா 10%, 
கேனுனி. Chenan!. நெகே 94, 


கேனுனியா. Chசகnlah, 1 நாளா 1592 
2629, 


கேனிசியர்‌. 
காண்க. 

கேனேச(ரத்‌. ennesaret. 

1. கலிலேயாக்கடல்‌ 


2. கலிலேயாக்கடலின்‌ மேற்கொரத்தி 
லுள்ள ஒரு தேசம்‌. மக்‌ 1454 மாற்‌ 0”, 


கே. 


கேகிலா. 16௨1௧7. தென்‌ பூசாவிலுள்ள 
ஒரு ஊர்‌. யோசு 1௦44 | சாமு 23) நெகே37, 


கேனிசியர்‌ 


Kenizzite. 


காண்க. 


கேசாம்‌. வு. 1ராளா 247, 
கேதீஸ்‌ 8௨% 166212. யோசு 184, 
கேதர்‌, கேசூரியர்‌. ஸபா. கலிலே 


யாக்கடலுக்கு வடஇிழம்‌ கோரத்திலுள்ள 
கெேசதச்தில்‌ வரித்த சீரியர்‌ கோத்திரத்தார்‌. 
இவர்கள்‌ தாவீதின்‌ காலம்‌ வரையும்‌ தங்கள்‌ 
சொந்த ஆளுகைக்குள்‌ இருக்தார்கள்‌. தாவீது 
அந்தத்‌ தேசத்து ராஜாவின்‌ மகளை விவாகம்‌ 
செய்சான்‌. உபா 314 யோசு 1ஃ 183 
1 சாமு 278 _சாமு 33 1௦ 158 | நாளா 259 


கேசேத்‌ Chesed. ஆதி 2222, 
கேசர்‌. 0௦2௦9. பெலிஸ்‌இயரின்‌ 
நாட்டில்‌ பூர்வ பட்டணம்‌. கிறிஸ்துவுக்கு 


3000 வருஷங்களுக்கு முன்‌ பூர்வீக ஜன௩! 
கள்‌ அங்கே இருந்தார்கள்‌. பிறகு கானானியர்‌ 
வந்து அங்கே குடியேறினார்கள்‌. எகிபதிய 
ராஜா இதைப பிடித்துச்‌ சாலொமோனின்‌ 
மனைவிக்கு இதைச்‌ சீதனமாகக்‌ கொடித்‌ 
தான்‌. சீமோன்‌ மக்கபேயு இதை ஜெயித்த 
பிறகு ௮௨ன்‌ இங்கே வசித்த வீடு தற்காலத்‌ 
தில்‌ இங்கே பாழ்நிலமாக இருக்கும்‌ இடத்‌ 
தில்‌ சண்டுபிடிச்சப்பட்டிருக்கிறது. நியா 
15? 1இரா 918 | நாளா 204 ] மக்கபேயர்‌ 
134, 


வேத அகராதி 


கேதேதம்‌ 


கேஷேம்‌. Geshem. கெசேமியாவுக்கு 
விரோதமாய்‌ இருந்த ஒரு அரபியன்‌. 
நெகே 209 61, - சஷ்மூ. கெகே 61, 

கேடகம்‌. 8௩௦19, இயுதம்‌ காண்க. 


கேட, அழிவு. Destruction, Perdition. 

1. அழிவு. லேவி 268 எண்‌ 169 17 
உபா 80 2சாமு 127 யோபு 80 சங்‌ 41 
எரே 179820, து 37. 

2. கேடு, 1திமோ 6 பிலி 143 எபி 105 
யோவா 1? 1செச 29, 


3. சேதம்‌. அப்‌ 27-2 யோவா 014, 
4. காசம்‌. வெளி 17-11, 
5, கஷ்டம்‌. பிலி 37-8 கொரி 315, 


கேட்கிறது. Hearing, 
1. செவியால்‌ கேட்பது. உபா 5% 2 சாமு 
150 மத்‌ 114 அப்‌ 137 வெளி 1, 
2. அருள்புரிந்து கேட்பது, 
சங்‌ 315 1101 யோபு 331. 

3. மனம்‌ ஒத்துக்‌ கேட்பது. மத்‌ 175 மாற்‌ 
418 ஹூக்‌ 109 யோவா $7 1097 2 தமோ 407 

1. சிலர்‌ கேட்டும்‌ உணராதிருப்பது. உபா 
143 ஏசா 09 மத்‌ 1313 யோவா 1240-47, 

5. கற்றறிவது. உபா 01 மச்‌ 1377 யோ 
வா 626 40 3 திமோ 22, 

0. சவனமாய்க்‌ கேட்பது 
3313 மிதா 1? 69, 

கர்த்தா சேட்டா? என்பது பரிதாபம்‌ 
நிறைந்த அவருடைய பூரண அறிவைக்‌ 
குறிக்கிறது. ஆதி 175 யாத்‌ 221 சங 7821, 

கேதார்‌. K௪பிகா, கிழக்குப்‌ பலெஸ்தீனா 
வில்‌ கூடாரவாசிகளா யிருந்சவர்கள்‌. இவர்‌ 
கள்‌ வில்வித்தையில்‌ சமர்த்தர்கள்‌. ஆதி 251 
எரே 4928 ஏசா 2114 புட! 07 எசே 273 
சங்‌ 120 உன்‌. பா 1). 

கேதுந மரம்‌. 0௦0௨. மற்ற இடங்களை 
விட லீபனேன்‌ மலையில்‌ இம்மரங்கள்‌ அதிகம்‌ 
கோத்தியானவை சய 299 ஏசா 352 2இரா 
19:53 இதுல்‌ தைலம்‌ போன்ற பிசின்‌ இருப்‌ 
பதால்‌ வீட்டு வேலைக்கும்‌ (சங்‌ 10416), விஜித்‌ 
இர வேலைக்கும்‌ (ஏசா 4.14) அதிக பிரயோ 
ஜனமுள்ளது இது நாறு அடி உயரத்திற்கு 
வளர்ந்து ௩ல்‌ நிழலைக்‌ கொடுக்கும்‌. எசே 
315. கேதுரு மரம்‌ அரேக காலத்துக்குக்‌ 
கெட்டுப்போகாமல்‌ இருக்கும்‌. *கேதுருச்‌ 
கட்டை? லேவி 144 எண்‌ 106, கேதுரு 
மரம்‌ மலைச்சார்பில்‌ ௨ளருகறதினால்‌ எண்‌ 
2415-ல்‌ சொல்லியிருக்கும்‌ “தண்ணீர்‌ அருகே 
கேதுரு” வேறு மரத்தைக்‌ குறிக்றெது என 
நினைக்கவேண்டும்‌. 


1 இரா 6* 


நீதி 18 ஏசா 


33 ( 257 ) 


கேதெரோத்தாயிம்‌ 


வேத அகராதி 


கேப்பார்‌ அம்மொனாய்‌ 


ட்ட மரம்‌, 


கேகதேரோத்தாயிம்‌. Geerothaim. 
யோசு 1596, 
கேதேஸ்‌. Kedesh. 


1. யோசு 1529, 

2, 1 நாளா 072, 

3. நப்தலியிலுள்ள அடைக்கலப்பட்டண 
மாகிய கேதேஸ்‌, ஆதி 4' யோசு 207, திக்‌ 


லாத்பிலேசர்‌ இதைப்‌ பிடித்தான்‌. 2 இரா 
1529, 


கேதோர்‌. 060௦. கேதோர்‌ காண்ச. 
கேத்‌. Heth. ஏத்து காண்க, 
கேத்தாராள்‌. Keturah. [தாபம்‌]. சா 


ராள்‌ மரித்தபிறகு ஆபிரகாமுக்கிருக்க மனைவி 
அல்லன மறுமனையாட்டி. ஆதி 25! 1 நாளா 
198, 

கேத்தேர்‌. Gether. 

கேத்மா. Kedemah. 
மகன்‌. ஆதி 255, 

கேபா. 0௦2௩௨5. பேதுந காண்ச. 

கேபா. க. [மலை]. பென்யமீன்‌ 
கோத்திர நாட்டிலுள்ள ஒரு கோட்டை. 
யோசு 18% 217 சாமு 139 1 இரா 155 
3 இரா 238 நெகே 115! ஏசா 1029, 

கேபார்‌. 0ஈஸ்கா. பாபிலோனியாவில்‌ 
ஒரு பெரிய கால்வாய்‌ அல்லது வாய்க்கால்‌. 
எசே 11 975, 

கேபால்‌. 0ஸ்ல, சங்‌ 835, 

கேபிம்‌. பற. ஏசா 103, 

கேபேர்‌. பலா. சாலொமோனின்‌ ஊழி 
யக்காரன்‌. 1இரா 4, 


ஆகி 10%, 
இஸ்மவேலின்‌ 


கேப்பார்‌ அம்மோனுய்‌. Chephar Am- 


moni. போக 1634. 


கேழவேல்‌. Kemuel. 

1. நரகூரின மகன்‌. அதி 2221 

2. ஒரு பிரபு. எண்‌ 3424, 

3. ஒரு லேவியன்‌. 1 காளா 2111, 
கேயாசி. ௦7௧௪21. எலிசாவின்‌ ஊழி 


யக்காரன்‌. 2 இரா 412 520 64, 

கேரா. சோக. ஆதி 462 நியா 35 
2 சாமு 105. 

கோர. GCeranh. சேக்கவில்‌ இருபதில்‌ 


ஒருபாகம்‌. யாத்‌ 30. அளவு, பணம்காண்க. 


கோர்‌. லா. பெலிஸ்தியருடைய 
ஊர்களில்‌ ஒன்று, ஆதி 10 201 31 
2 நாளா 1114, 

கேரீத்‌. Cherlth, 


யோர்தான்‌ நதிக்குக்‌ 


கிழக்கே எலியா சந்தித்த ஓர்‌ சிற்றாறு, 
1 இரா 175. 
கேநபீன்கள்‌. Chm. ஆசரிப்புக்‌ 


கூடாரத்தில்‌ கிருபாசனத்தின்மேல்‌ கேரு 
பீன்களும்‌, இரைச்சலையில்‌ விசித்திரவேலை 
யான கேருபீன்களும்‌, சாலொமோன்‌ கட்‌ 
டன சேவாலயத்தில்‌ கேருபீன்களும்‌ இருக்‌ 
தமையால்‌, இவை பரிசுத்த ஸ்கலங்களைக்‌ 
காப்பாற்றுகிறவைகள்‌ என்றும்‌, யேகோவா 
வின்‌ வாகனங்கள்‌ என்றும்‌ சொல்லக்கூடும்‌. 
யாத்‌ 2519 1] இரா 053 சங்‌ 1810 80! எசே 109, 
இவை பரதிசில்‌ ஜீவ விருக்ஷத்தைக்‌ காப்‌ 
பாற்றின. ஆதி 32 எசே 2814, இவைகளின்‌ 
ரூபம்‌ இன்னமாதிரியானது எனச்‌ சொல்ல 


முடியாது. யூதவேதசாஸ்திரிகள்‌ கேருபீன்‌ 


( 258 ) 


கேருப்‌ 


கள்‌ பிரதான தேவதூதர்களில்‌ ஒருவகை 
யென்று நினைத்தார்கள்‌. கிறிஸ்தவ வேத 
சாஸ்திரிகளும்‌ இதே அபிப்பிராயமுடைய 
வர்கள்‌. பரி, யோவான்‌ சொன்ன நாலு 
ஜீவன்கள்‌ எசேக்கியேல்‌ சொன்ன கேரு 
பீன்கள்‌ போன்றவை. எசே 4118 வெளி 46, 


கேநப்‌. Cherub. செருபாபேலோடு 
சிறையிருப்பிலிருந்து வந்த யூதன்‌. எஸ்றா 
959 நெகே 11, 

கேரேனுபுக்‌. Kerenhappuch. [கண்‌ 


ணுக்கிடும்‌ மைநிறைந்த கொம்பாகிய பரணி]. 
யோபு சுகமடைர்ச்பிறகு பிறந்தமகள்‌. யோபு 
4244, 


கேரோஸ்‌. 1887௦5. எஸ்றா 24, 
கேலத்தா. ்வஷ்ர்கர்‌. எண்‌ 3377, 
கேலிதா. 8௨118. கேலிதா காண்க. 
கேனுஸ்‌. Kenaz. 

1. ஆதி 301, 

2. அதி 364, 


3. யோசு 1517. 

4. நாளா 40, 

கேனுத்‌. Kஸகீh. யோர்தான்‌ நதிக்குக்‌ 
கிழக்கில்‌ ஒரு ஊர்‌. எண்‌ 3289 1 காளா 299, 


கேனான்‌. ஆதி 59, 

கேனியர்‌. Kஊltes. [ஒருவேளை “கொல்‌ 
லன்‌]: அமெலேக்கியரைப்பொல்‌ கூடாரவா 
சிகள்‌. இவர்கள்‌ சீனாய்மலை நாடி முதல்‌ 
கானான்‌ தேசம்‌ வரையும்‌ அலைர்து திரிக்க 


Kenan. 


ஜனம்‌. ரேக்காப்‌ சந்ததியார்‌ சேனானியர்‌ 
கள்தான்‌. எண்‌ 10” நியா ॥!* ப! சாமு 
156 9710 | நாளா 255, 

கேனீசியர்‌. Kenizzlte. சேனாஸ்‌ சந்‌ 
தீதியான்‌ . ஆதி 1519 யோசு 1.14 1 காளா 49, 

கேனுபாகத்‌. Genubath, ஆசாத்தின்‌ 
மகன, 1இரா 115, 

கை. 

கை. Hand. கையை விரித்து அல்லது 
ஏறெடுத்து ஜெபம்பண்ணுவது. யாத 11! 
1 இரா 82, 


கையை உயர்த்துகிறது பிரதிக்கினையைக்‌ 
குறிக்கிறது. ஆதி 147. 

“தொடையின்க€ழ்‌ கையை வைக்கிறது” 
என்பது ஆணையிடுவசைச்‌ குறிக்கிறது. ஆதி 
245 475, 

உச்சந்தலைமேல்‌ கைகளை வைப்பது ஆசீர்‌ 
வாதத்தைக்‌ காட்டுெது. ஆதி 4814, 

ஒருவன்‌ தான்‌ பலியாகச்‌ செலுத்தும்‌ ஆட்‌ 
டின்‌ தலையின்மேல்‌ தன்‌ கைகளை வைப்பதி 


வேத அகராதி 


கைகளை வைப்பது 


னால்‌ தன்‌ பாவ தோஷம்‌ அந்த ஆட்டில்‌ 
சுமத்துகறான்‌. யாத்‌ 291 லேவி 14 43 
1621, 

கையைக்‌ கழுவுவது குற்றம்‌ இல்லாமை 
யைச்‌ காட்டுகிறது. உபா 21 சங்‌ 207 மத்‌ 
9724, 

கைகளின்‌ சுத்தம்‌ நீதிக்கு அடையாளம்‌. 
யோபு 2220 சங 1820, 

கையோடே கைதட்டுவது கோபத்துக்கு 
அடையாளம்‌. எண்‌ 2410, 

ஒருவனுடைய சைகளுக்குக்‌ தண்ணீர்‌ 
வா£க்திறவன்‌ தான்‌ அவனுக்கு வேலைக்கா 
ரன்‌ என்பதைக்‌ காட்டுகிறான்‌. 2 இரா 311, 

கையடித்துக்‌ கொடுப்பது ஏற்பாடு பண்‌ 
ணுறெதைக்‌ குறிக்கிறது. நீதி 6! 1191, 

கை முடக்கிக்கொள்வது சோமபலைக்‌ காட்‌ 
டுநிறது. நீதி 2.499, 

இடதுகையால்‌ கவண்கல்‌ எறிஇிறவர்கள்‌. 
நியா 2015, 

இடதுகைப்‌ பழக்கம்‌. நியா 315-0, 

“கர்த்தரின்‌ கை என்பது அவருடைய 
சாவவல்லமையைக்‌ குறிக்கிறது. உபா 21“, 

“கர்த்தருடைய நரம்‌ என்மேல்‌ இருக்கது" 
என்பதினால்‌ தீர்க்கதரிசி பரிசுத்தஜவி தன்னை 
ஏவுகிறது எனக்‌ காட்டுதிமுன்‌. எசே 81, 

'கர்ச்தருடைய கரம்‌, “என்‌ கை,” “என 
பிதாவின்‌ கை? என்பவைகள்‌ ே தீவனுடைய 
பசாமரிப்பைக்‌ குறிச்சிறது. எஸ்றா 75 
போவா 1028. 2, 

நியாயஸ்சலச்சிலே சத்துராதி வலதுபக்‌ 


ஈச்தில்‌ நிற்பான்‌. சங்‌ 1095 சக 31, காக்கிற 
வர்‌ வலதுபககத்தில்‌ நிற்பார்‌. சங்‌ 10991, 


மது] இரட்சகர்‌ பம பிதாவின்‌ வலது 


பாரிசக்திலே உட்காரந்திருப்பார்‌. சங்‌ 110! 
ரோ 644, 

கைகளை வைப்பது. Laying on of 
Hands. 


1. கைகளை வைப்பது என்பது ஒருவனு 
டைய தலைமேல்‌ தன்‌ கையை வைக்கிறவன்‌ 
தானும்‌ அவனும்‌ கடவுளுக்கு முன்பாக ஐஇ 
யப்பட்டவர்கள்‌ என்பதையும்‌ தான்‌ ௮வ 
னுக்குக்‌ கடவுளின்‌ இருபையைக்‌ கொடுக்க 
ரான்‌ என்பதையும்‌ குறிக்கிறது, ஆதி 4814 
உபா 349, 

2. ஒருவன்‌ பலிசெலுத்தும்படி. கொண்டு 
வருகிற ஆட்டின்‌ தலைமேல்‌ தன்‌ கைகளை 
வைக்கிறதினால்‌, தன்‌ பாவதோஷத்தை அர்த 
ஆட்டின்மேல்‌ சுமத்துகிறான்‌, யாத்‌ 2919 
லேவி 14 43 1621, 

3. புதிய ஏற்பாட்டில்‌ கைகளை வைப்பது 
எப்பொழுதும்‌ ஆசீர்வதிக்கறதைக்‌ குறிக்க 
றது. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்போதும்‌ 


( 959) 


கைத்தாய்‌, தாதி 


(மத்‌ 1913), சொஸ்தம்‌ அக்கும்போதும்‌ (மாற்‌ 
141 65 லூச்‌ 440 அப்‌ 919) கைகளை வைப்பார்‌ 
சள. 

4. ஆதி சபையில்‌ ஞானஸ்நானம்‌ கொடுக்‌ 
கும்போது கைகளை வைப்பது வழக்கம்‌. 
அப 917 195, இல சமயங்களில்‌ விசுவாசி 
கள்‌ தேவ கிருபையை அடையும்படி ஜெபம்‌ 
பண்ணும்போது கைகளை வைப்பார்கள்‌, 
அப்‌ 817 917 106. 

5. கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒருவனை 
நியமிக்கும்போது பெரியோர்கள்‌ தங்கள்‌ 
கைகளை அவன தலைமேல்‌ வைப்பார்கள்‌. 
அப்‌ 6 133 1 தீமோ 414 9 தீமோ 1, 

6. மனஸ்தாபப்பட்ட குற்றவாளியை மறு 
படியும்‌ சடையிற்‌ சேர்க்கும்போது கைகளை 
வைத்து ஆசீர்வதிப்பது வழக்கம்‌ என்று 
வேதசாஸ்திரிகள்‌ சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. 
1 திமோ 52, 

கைத்தாய்‌, தாதி. Nபா5௨. எபிசெயர்கள்‌ 
தீங்கள்‌ கைத்தாய்களை கனம்‌ பண்ணுவார்‌ 
கள்‌. “தாதி. ஆது 2.0358 2 சாமு 442 இரா 
112. “கைத்தாய்‌.? ஏசா 4929, “தாய்‌.” ரூத்‌ 416 
1 தெச 27, 


கைத்தாளம்‌. 03௨1. கீதவாத்தியம்‌ 
காண்க, 

கைபிடிசுவர்‌. Battlement. உபா 927, 
வீடு காண்க, 


கைம்பேண்‌, விதவை. Wi. யாத்‌ 
222 லேவி 2114 2213 உபா 279 1 இரா 1? 
யோபு 243 2913 சங்‌ 655 1469 ஏசா 907 எசே 
7 எசே 927 சக 110 மத்‌ 2314 மாற்‌ 1240-4 
லூக்‌ 297 719 183 அப்01 ]கொரி 7 1 தீமோ 
53 யாக்‌ 127, இவ்வசனங்களை நாம்‌ பார்த்‌ 
தால்‌ எபிரெயர்களும்‌ கிறிஸ்தவர்களும்‌ கட 
வுள்‌ விதவைகளுக்கு மிகுந்த கருபையுள்ள 
வர்‌ என்றும்‌ அவர்களுக்கு காம்‌ நியாயமும்‌ 
தர்மசிந்சையும்‌ உடையவர்களாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ நினைத்தார்கள்‌ என அறி 
வோம்‌. விதவைகள்‌ மறுபடியும்‌ விவாகம்‌ 
செய்வதைக்‌ குறித்து வேதத்தில்‌ தடை ஒன்‌ 
அம்‌ சொல்லியிருக்கவில்லை. 


கொ. 


கோக்த. 514011. அரபியர்கள்‌ கொக்கு 
களைப்‌ பார்ப்பது சுப லாப திருஷ்டி என்று 
நினைத்தார்கள்‌. பயிர்களிலுள்ள புழுக்களைக்‌ 
கொக்குகள்‌ தின்பதினால்‌ அவைகள்‌ திரளாய்‌ 
வந்தால்‌ பயிர்‌ அதிகமாய்‌ விளையும்‌ என்று 
நினைத்தார்கள்‌. வேதாகமத்தில்‌ பல வசனங்‌ 


வேத அகராதி. 


கொசுகு 


எகிப்து தேசத்திலுள்ள கொச்கு, 


களில்‌ கொக்குக்கு நாரை என்று சொல்லி 
யிருக்கிறது. லேவி 119 உபா 148 யோபு 
39% எரே 87 ௪௪ 58, 


கவிலேயாலிவள்ள வெள்ளைக்‌ கொக்கா, 


கோசுத. பக்‌. மத்‌ 2324, 
கோடி, விது. Banner, Ensign, 
Standard. எதகிபதியரைப்போல இஸ்ர 


வேலரும்‌ கொடி தூக்குவார்கள்‌. ஆனால்‌ 
அவைகளைப்பற்றி விபரம்‌ தெரியாது. எண்‌ 
2° ஏசா 56 1018 உன்‌. பா 24, கொடிக்கும்‌ 
கம்பத்துக்கும்‌ வேதத்தில்‌ வித்தியாசம்‌ ஒன்‌ 
அம்‌ தோன்றவில்லை. 

சோமரின்‌ சேனைகளில்‌ ஒவ்வொரு பட்டா 
ளத்திலும்‌ கொடிச்சீலைகள்‌ உண்டு, அவை 
களில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ தேவர்களின்‌ சொரூ 
பங்களை வரைந்து அவைகளை வணங்கி வந்ததி 
னால்‌ அவைகள்‌ “பாழாக்குகிற அருவருப்பு" 
எனச்‌ சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. மாற்‌ 1314, 


கோடுக்த. Sting. வெளி 900, 


( 260 ) 


கொடுமை 


கோடூமை. Violence. சங்‌ 583 நீதி 4! 
ஏசா 539 0018 எரே 5146 எசே 457 மீகா 013 
ஆபகூ 18, 


எசே 258, 


ஆதி 3317, 
கோத்தமலலி. Corlander, 
எண்‌ 117. 
கோத்தளம்‌. ௦௨௩௦, முற்றுகையிடுகிற 
வர்கள்‌ கட்டின மேடு, எரே 500 எசே.” 
2 சாமு 2018 செப்‌ 1. முற்றுகை காண்க, 
கோத்துகிறது. ற।ஜ. லூக்‌ 138 168, 
கொப்பரை. டவ. 1 சாமு 24 1 இரா 
738 2 நாளா 46 எசே 249-6 மீகா 39, 
கொப்பளம்‌. 8௦119, ஆறாம்‌ வாதை. இது 
திசேகத்தில்‌ பருக்களினால்‌ உண்டாகும்‌ 
வாதை. யாத்‌ 99, லாசருவின்‌ பருக்கள்‌ இவ்‌ 
விதமானவையாய்‌ இருக்கலாம்‌. லூச்‌ 1629, 


கொட்டகை. Stable. 
கொட்டாரம்‌. Stall. 


யாத்‌ 103 


கோப்பேர மரம்‌. 0௦௩௨௭௭௮௦௦௦, இது 
கேதுரு மரத்தை அல்லது மருத மரத்தைக்‌ 
குறிக்கிறது. ஆதி 014, 


கோமோரா. லா: சமபூமியி 
லுள்ள பட்டணங்கள்‌ காண்க. 
கோம்பு. Hr. இஸ்ரவேலர்‌ ஆட்‌ 


டுக்கொம்பு மாட்டுக்கொம்புகளைப்‌ பலவித 
மான வேலைக்கு! உ /யோகிக்கார்கள்‌. கொம்‌ 
பும்ளாற்‌ செய்த பணிகளில்‌ எண்ணெய்‌ 
வைப்பார்கள்‌ 1 பூசா 1” 1 சாமு 101, அட்‌ 
டுக்கடாவின்‌ கொப்பு£ளினால்‌ ஒரு மாதிரி 
யான எக்காளவாத்தியம செய்வார்கள்‌. போசு 
61, வல்லமையைக்‌ குறிப்பதற்குக்‌ கொம்பு 
உபமானமாய்ச்‌ சொல்லியிருக்கிறது, உபா 
3317 சங 155. “கொம்பு உயர்க்இருக்கிறது” 
என்பது சுகம்‌ அல்லது ஜெயம்‌ வர்திருக்கி 
றது என்பதைச்‌ குறிக்கிறது. 1 சாமு 2! 
எசே 2921, “சொம்பை உயர்த்தாதே என்ப 
தற்குப்‌ பொராமைக்கு இடம்கொடாதே 
என்று அர்த்தமாம்‌. சங்‌ 754, “கொம்பு வெட்‌ 
றது” என்பது ஒருவனைத்‌ தாழ்ர்துபோக 
வும்‌ அழிந்து போகவும்‌ பண்ணுவசைச்‌ 
குறிக்கிறது. எரே 4525, கொம்பு அரசனை 
அல்லது பெரியவனைக குறிக்கிறது. தாணி 7". 
பலிபீடத்தின்‌ நான்கு மூலைகளில்‌ கொம்பு 
கள்‌ வைக்கப்பட்டிருந்தன. 1 இரா 10, 

கோம்மட்டிக்காம்‌. Melon. இது எடப்‌ 
தில்‌ வனாந்தரமான இடங்களில்‌ அதிகம்‌ 
உண்டு, எண்‌ 11. 

கோம்மை, Tower. கெகே 311 கோட்‌ 
டை காண்க, 


வேத அகராதி 


கொரிக்தியர்‌ 1-ம்‌ கிருபம்‌ 


சொம்மட்டிக்காய்‌. 


கோரிந்தியநக்து எழதின முதலாம்‌ நீந 


பம்‌. The First Epistle to the Corin- 
thians. 
1. காரணம்‌. செபி. 5:-ஹித்தில்‌ பரி, 


பவுல்‌ கொரிந்து பட்டணத்தில்‌ கிறிஸ்‌ சவ 
சபையை ஸ்சாபித்தான்‌. அவன்‌ அவ்விடத்தி 
லிருக்து புறப்பட்பெபொய்‌ மற்ற ஊர்களுச்‌ 
குப்‌ பிரயாணம்‌ பண்ணுகையில்‌ அச்சபைக்கு 
அடிக்கடி சமாசாரங்கள்‌ நிருபங்கள்‌ மூலமாய்‌ 
அறிவித்துக்கொண்டி ருந்தான்‌ என்று நாம்‌ 
நினைக்கவேண்மெ. உதாரணமாக! விபசா 
ரத்தைக்‌ கண்டித்து ஒரு நிருபம்‌ எழுதி 

ன்‌. 59, 

இப்போது நாம்‌ யோசிக்கும்‌ நிருபம்‌ 
கொரிந்தியருக்கு முதல்‌ எழுசப்பட்டதால்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ இதற்குக்‌ கொரிந்திய 
ருக்கு எழுதின “முதலாம்‌ நிருபம்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கறெது. 71, 

மேலும்‌ சபையார்‌ அல்லாமலும்‌ அப்பட 
டணத்தைச்‌ சந்தித்த பிரயாணிகளும்‌ அங்கே 
நடந்த சங்கதிகளைப்‌ பரி. பவுலுக்கு அறிவித்‌ 
இருப்பார்கள்‌. இவ்லிதமாய்க்‌ குலோவேயா 
ஸின்‌ வீட்டார்களும்‌ பல சமாசாரங்களை 
யும்பற்றி அவனுக்குச்‌ சொல்லியிருப்பார்‌ 
கள்‌. 111, 

2. கொரிந்து சபையின்‌ நிலைமை. அச்‌ 
சபையில்‌ யூகர்களிருக்தாலும்‌ அவர்கள்‌ பெ 
ரும்பாலும்‌ கிரேக்க சபையிலிருந்து வந்தார்‌ 
கள்‌ என்று தோனறுதிறது. ரோ 16” 
[கொரி 0 718 ஓர 2-19, இதினிமித்தம்‌ 
சடையில்‌ கற்புநெறி சன்மார்க்கம்‌ இவைக 
ளைபபற்றி ௮. ர்கள்‌ ௮4, வளவு கவலையேடுத 
துச்கொள்ளாசதினால்‌ அன்மார்க்கமும்‌ தீமை 
யும்‌ அதில்‌ உண்டானது என்று அறிந்து 
பரி. பவுல்‌ அவர்களுக்குச்‌ சனமார்க்கத்தைப 
பற்றித்‌ செளிவாய்ச்‌ தெரிவித்தான்‌. 117, 

3. கட்சிக்காரர்‌. இரேக்கர்‌ எப்பொழு 
தும்‌ கட்சிக்காரர்‌ என்பது உலகப்பிரசித்தம்‌. 


( 261 ) 


கொரிந்தியர்‌ 1-ம்‌ நிருபம்‌ 


அப்படியே அச்சடையிலுள்ளவர்கள்‌ நாலு 
கட்கெளாய்ப்‌ பிரிந்தார்கள்‌. அப்பொல்லோ 
வைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தத்துவஞானம்‌ முக்கிய 
மானது என்றும்‌, கேபோவைச சேர்ந்தவர்கள்‌ 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ முக்கியமா 
னது என்றும்‌, இறிஸ்‌துவைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
பவுலின்‌ அதிகாரத்தை நீங்கெனவர்களாயிருக் 
தார்கள்‌ என்றும்‌, பரி. பவுலைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
பவுலின்‌ அதிகாரத்தை நன்குமதித்து மற்ற 
வர்களை விசோதித்தார்கள்‌ என்றும்‌ தோன்று 
கிறது. பரி. பவுல்‌ இதெல்லாவற்றையும்‌ அறி 
ந்து இதனால்‌ உண்டாகும்‌ மோசத்தை அவர்‌ 
களுக்குத்‌ தெரிவித்துச்‌ சபையானது எவ்வ 
ளவு பெரிதாயிருந்தாலும்‌ அதிற்‌ பிரிவினை 
யிருந்தால்‌ அது விருத்தியடைவது கூடாத 
காரியம்‌ என்று காட்டிதிறான்‌. 114. 

4. ழறைகேடுகல்‌. கொரிந்து சபையில்‌ 
கட்செளைத்தவிர முறைகேடான செய்கையு 
மிருந்து. ஒருவன்‌ தன்‌ தீகப்பனின்‌ மனை 
வியை 2: அவனை அச்சபையி 
லிருந்து ௨ லக்காததினால்‌ சன்மார்க்க நெறி 
யைப்பற்றி அச்சபையார்‌ அதிகமாய்க்‌ கவ 
ணிக்கவில்லேயென்று தோன்றுகிறது. இந்த 
விதமான முறைகேடு யூதருக்கு அருவருப்‌ 
பான செய்கை. ஆமோ 37. பரி, பவுல்‌ இப்‌ 
படி. ஈடந்தவனைச்‌ சாத்தானுக்கு ஓபபுக்கொ 
டுக்கிறேன்‌ என்று சொல்ஃதினால்‌ அவன்‌ 
இவனைச்‌ சபையிவிருந்து நீக்கிச்‌ சன்மார்க 
கத்தின்‌ மென்மையை அயவர்களுக்குச்‌ காட்டு 
இரான்‌ (5 அதி.) என்று நாய்‌ நினைக்கயேண்‌ 
டும்‌. 

5. கொரிந்து சபையாரின்‌ வழக்கு. 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ விரோசமாய்‌ 
ரோமை நியாயாதிபதிகளுக்கு. முன்பாகப்‌ 
பிராது செய்ததினால்‌ அலர்கள்‌ இறிஸ்சவ 
சபைக்‌ கிருக்கே வண்டிய மேன்மையைப்‌ புற 
மதஸ்தர்களுக்கு முன்பாகக்‌ குறைக்கிறார்கள்‌ 
என்றும்‌, அப்படி யிராதபடி சபையில்‌ உச்‌ 
தீமரும்‌ அறிவாளிகளுமா யிருக்கிறவர்கள்‌ 
அவர்களுக்குள்ள பிசாதுகளை விசாரித்துத்‌ 
தீர்க்கிறது நல்லது என்றும்‌ பரி. பவுல்‌ போ 
இச்திறான்‌. 6111, 

0. விவாகத்துக்கரியவை. இதற்கு 
அடுத்த பாகத்தில்‌ (012-740) அப்போஸ்த 
லன்‌ விவாக நிலைமைக்குரிய ஒழுங்கைப்‌ 
பற்றிக்‌ கற்புக்கு விரோதமான எந்தவித துன்‌ 
மார்க்கமும்‌ செய்யப்படாது என்றும்‌; விவா 
கம்‌ செய்யாமவிருப்பது ஈல்லசானாலும்‌ து.ரா 
சையினால்‌ இழுக்கப்படாதபடி விவாகம்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌ என்றும்‌; கிறிஸ்‌ 
தீவனாய்‌ இருக்கிறவன்‌ இறிஸ்தவமார்ச்கத்‌ 
துக்கு வராத தன்‌ மனைவியைத்‌ தள்ளிவிட 


வேத அகராதி 


கொரிந்தியர்‌ 1-ம்‌ நிருபம்‌ 


வேண்டியதில்லை என்றும்‌; அப்படியே 
கிறிஸ்‌ சவமார்க்கத்துக்கு வந்த மனைவியும்‌ 
இறிஸ்தவனாகாத தன்‌ புருஷனைக்‌ சள்ளிவிட 
வேண்டியதில்லை என்றும்‌; திறிஸ்தவமார்க்‌ 
கத்துக்கு வராக புருஷனாவது மனைவியா 
வது பிரிந்துேே ரகப்‌ பிரியப்பட்டால்‌ போக 
லாம்‌ என்றும்‌; கன்னிகைகளுக்கு விவாகம்‌ 
செய்துகொடுப்பது நியாயந்தான்‌ என்றும்‌) 
கால கஷ்டத்தினால்‌ குடும்பத்தில்‌ துன்பம்‌ 
வருவதுண்டு என்றும்‌; காத்தருக்குட்பட்ட. 
எவனும்‌ விவாகம்‌ செய்துகொள்ளப்‌ பாக்கி 
யம்‌ பெற்றிருக்கிறான்‌ என்றும்‌; விவாகத்‌ 
தைக்குறித்து ஆக்ஷ்பனை செய்கிறவர்களுக்‌ 
குச்‌ சொல்லுகிறான்‌. 

7. இடறலாய்‌ இநக்கிறவர்கள்‌. (6) பிற்‌ 
பாடு விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட 
வைகளைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ சாப்பிகிறதினால்‌ 

அறிவிற்‌ பூரணமற்ற சகோதரனுக்கு அது 
இடறலாய்‌ இருக்கு மாகையால்‌ அதைப்‌ 
பற்றி எச்சரிக்கையாய்‌ இருக்கவேண்டும்‌ 
என்று சொல்லுறொன. 81-13 

(0) சேவாலயங்களில்‌ கிரேக்கர்களில்‌ 
அநேகர்‌ இருக்கும்‌ பந்தியில்‌ கிறிஸ்கவா்களி 
லும்‌ சிலர்‌ । ந இயிருந்தார்கள்‌. இப்படிப்‌ பந்தி 
யிருக்கிறவர்கள்‌ விக்கிரகங்களை வணங்கச்‌ 
சாபபிடுவார்கள்‌ என்று அறிவினமுள்‌ ளவர்‌ 
கள்‌ சந்தேடுப்பார்களாகையால்‌ அப்படிப்‌ 
பட்ட விருந்துகளுக்குக்‌ கிறிஸ்தவர்கள்‌ போ 
கப்படாது என்று பரி. பவுல்‌ தீர்மானித்தான்‌. 
10-13 [01 (1 

(6) கொரிந்து சபையாருக்கு விசேஷ 
மாய்ச்‌ சொல்லுகிற இந்தக்‌ காரியங்கள்‌ திறி 
ஸ்சவர்கள்‌ எல்லாரும்‌ எப்பொழுதும்‌ மற்ற 
வர்களுக்கு இடறலாய்‌ இராசுபடி கைக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்பதாகச்‌ சொல்லு 
இரான்‌. 91 1015, 

5. ஆராதனை. (௨) ஸ்திரீகள்‌ அக்காலத்து 
ஆசாரத்தின்படி தேவாலயத்தில்‌ முக்காடு 
இட்டுக்கொள்வது நல்லது என்று அப்போ 
ஸ்தலன்‌ சொல்லுகுருன்‌. 112-16, 

(0) அன்பு விருந்து, கர்த்தருடைய இராப்‌ 
போஜனம்‌ இலைகளின்‌ ஸ்காபனத்தைக்‌ 
குறித்து விபரமாய்ச்‌ சொல்லி அவர்களிற்‌ 
சிலர்‌ இவைகளைத்‌ தப்பிதமாய்‌ நடத்திவந்த 
கைக்‌ கண்டித்துப்‌ புத்திமதிகள்‌ கூறுகிறான்‌. 
1 177-3௩4. 

(6) கடவுளைப்‌ பற்றினவர்களுக்கு அவர்‌ 
அருளும்‌ பரிசுத்தாவியின்‌ மூலமாய்ப்‌ பெற்‌ 
அக்கொள்ளும அந்கிய பாஷைகளைப்‌ பேசும்‌ 
திறமை முதலிய வரங்கள்‌ சந்தோஷத்துக்‌ 
காகவல்ல, கிறிஸ்தவமார்க்க விருத்திக்‌ கேது 
வானவைகள்‌ என்று சொல்லுகிறான்‌. பெண்‌ 


( 262) 


கொரிந்தியர்‌ 2-ம்‌ நிருபம்‌ 


கள்‌ சபையில்‌ மெளனமாய்‌ இருப்பது நல்‌ 
லது என்று சொல்லுகிறான்‌. 121-1440, இந 
சப்‌ பாகத்தில்‌ பரி. பவுல்‌ ௮ன்பைப்பற்றிச்‌ 
சொல்லிய பாட்டு விசேவமாய்க்‌ சவனிக்‌ 
கச்தக்கது. 13 அதி. 

9. சரீர உயிர்த்தேழதல்‌, மி. கொரிக்தி 
யர்‌ சரீர உயிர்த்செழுதலைப்புற்றிச்‌ சந்கே 
கப்பட்டிருக்ததினால்‌ பரி. பவுல்‌ அதைக்‌ 
குறித்து விபரமாய்ச்‌ சொல்லி இயேசுவின்‌ 
உயிர்ச்செமுகலை அதற்கு அச்சாட்சியாகக்‌ 
காட்டுகிறான்‌ 

சடைசியாக யூசேபாவிலுள்ள 6 ஏழைகளுக்‌ 
குக்‌ காணிக்கை சேர்ப்பதைப்பற்றி எற்பாடு 
பண்ணிப்‌ பல புக்சபோதனைகள்‌ செய்து 
முடி.க்கிறான்‌ 

10. காலம்‌, உண்மை, இ:-பி. 95-"ாச்‌ 
இல்‌ திலெமெந்து முதலாய்‌ ஆதி பிதாச்கள்‌ 
அநேகர்‌ கொரிந்தியருக்குப பரி. பவுல்‌ எழு 
னெ நிருபங்களைப்ட [ற்றிச்‌ சொல்லுகிறார்‌. கள்‌. 


இ தற்கும்‌ ௮! Es பாஸ்தவர்‌ நடபடி்‌ ஈளுக்கு 
முள்ள சம்பந்தங்கள்‌ பல, கொரிர்த யா்‌ 
இரண்டு நிருபங்களையும்‌, ரோமா, கலாச்‌ 


இயர்‌ இவர்களுக்‌ கெழுதிய நிருபஙகளையும்‌ 
பரி. பவுல்‌ எழுதினான்‌ என்பதே நிச்சயம்‌. 
இ-பி. 53-ஹூக்தில்‌ பரி. பவுல்‌ எருசலே 
முக்கு நாலாம்‌ தடவை போனான்‌. அதற்‌ 
குப்‌ பிறகு அவன்‌ மூன்றாம்‌ பிரயாணத்தில்‌ 
எபேசு பட்டணத்திற்கு வந்து (அப்‌ 1௩) 
அக்கே இரண்டேகால்‌ வருஷம்‌ தங்கின 
போது இி-பி. 50-் லல கொரிக்தி 
யருக்கு இக்க “முதலாம்‌? நிருபத்தை எழுதி 
யிருப்பான்‌. 

காரிந்தியநக்த எழத்ன இரண்டாம்‌ நீந 
பம்‌. The Second Epistle to the Corin- 
thians. 

1. காரணம்‌. பரி. பவுல்‌ இந்த நிருபதுதை 
எழுதும்போது கொரிந்து ' சபையைப்பற 
றி இத்து அவனுக்குத்‌ தெரிலித்த சங்கதி 
கள்‌, கொரிந்தியர்‌ தான்‌ முன எழுதின 5௫ 
பத்தை வாசித்துச்‌ செய்த காரியங்கள்‌, குற்ற 
வாளியாகிய ஒருவனுக்கு அவர்கள செய்க 
தண்டனை ஆதிய இவைகளினிமித்தம்‌ அவன்‌ 
கவலையுள்ளவனாயிருந்தான்‌ என்று நாம்‌ அறி 
நதுகொள்ளலாம்‌. 95-13 78 | 128, 

2. இ-பி, 52-ணாத்தில்‌ பரி. பவுல்‌ இரண்‌ 
டாம்பிரயாணத்தில்கொரிந்துசபையைஸ்தா 
பித்து அங்கே ஏறக்குறைய இரண்டு வரு 
ஷம்‌ இருந்தான்‌. மூன்றாம்‌ பிரயாணத்திலே 
அதாவது இ-பி, 56-ாத்தில்‌ எபேசு பட்ட 
ணத்திலிருந்து கொரிந்து சபையில்‌ நடந்து 


வந்த வேடித்தனத்தைட்பற்றி ஒரு நிருபம்‌ எழு 


வேத அகராதி 


கொரிந்தியர்‌ 2-ம்‌ நிருபம்‌ 


தினான்‌. அப்‌ 18! 191 1 கொரி 59, இந்த நிரு 
பம காணாமற்போனது. ஒருவேளை அதே 
வருஷத்தில்‌ எபெசுவிலிருந்து கொரிந்து 
பட்டணத்திற்குச்‌ சிலகாலம்‌ போயிருக்க 
லாம்‌. 1914 131 

இச ற்குப்‌ பிறகு பி. 56-சதில்‌ முத 
வில்‌ சப்க்குக தெரிக்க முசலாம்‌ நிருபச்சை 
பெபழுஇக்‌ குற்றவாளிக்குச்‌ செய்யும்‌ சீண்ட 
னெயைக்‌ குறிச்துக்‌ தனது தீர்மானச்சைச்‌ 
தெரிவிச்தான்‌. அப்போது தான்‌ கொறிந்‌ 
தவுக்குத்‌ திமமாதிசேயுலை அனுப்பினான்‌. 
1 கொரி ப 1600, 

பி திகு ஈம. க்குத்‌ தெரியாக ௫ ன்னொரு நிரு 
LJ மை, ம்‌ தித்‌ விடம்‌ டெ. காகிக்து அனுபபி 
யிருக்கலாப்‌ ம்‌. 125. பிறகு பரி. பவுல்‌ எபேசை 
விட்டு மக்கெகோனியாவுக்கு வந்தான்‌. அங்‌ 
கேகான்‌ இத்து! அவனைச்‌ சந்தித்‌ து அச்சபை 
யில்‌ ன சு சஙாஇகள்‌ எல்லாவற்றையும்‌ 
பற்றி வீசேஷமாய்ச்‌ இலர்‌ பரி, பவுலின்‌ 
அிகாரசிற்குள்‌ இருக்கிரனசையும்‌ சிலர்‌ பரி, 
1. வுல்‌ உண்மையாய்‌ அடே ாஸ்தலன்‌ அல்ல 
என்று சொல்லுகி இதையும்‌, சிலர்‌ எருசலேமி 
லுள்ள வறியலர்களுக்குக்‌ காணிக்கை தொடும்‌ 
இறசைக்குறித்து ஆக்ஷ்பனை செய்கிறதை 
யும்‌, சிலர்‌ துன்மார்க்கமாய்‌ ஈடக்கிறதையும்‌ 
பற்றி யறிலிக்சான. 71, 

இிலைகளினிமித்தம்‌ பரி. பவுல்‌ அந்த வரு 
ஷக்‌ கடைசியில்‌ சபையார்களின்‌ துன்மார்க 
சுகத்துக்கு அவர்கள்‌ செய்யும்‌ சண்டனையைப்‌ 
பற்றிக்‌ தனக்கிருக்க விசன தகைக்குறிக்தும்‌, 
எருசலேம்‌ சபையிலுள்ள ம்ரித்ிரரு்கும்‌ 
காணி்கை கொடுக்கும்‌ கர்ம ந 
க ற்றியும்‌, தின்‌ J (ர, AIT, கதை. 7 .ற்றியும்‌ இ fe நத 
இரண்டாம்‌ நிருத்த எழு ன. ம்‌ 
குபபிறகு மூன்றாம்‌ பிரயாணத்டில்‌ கொ 
ரிக து பட்டணத்துக்குப்‌ பொய்‌ அங்கே 
மூன்று மாதம்‌ தங கினான்‌. அப 20 2 கொரி 
131, அங்கே அவன்‌ த௩கியிருந்தபோது சபை 
யாருக்குள்‌ சமாதானமும்‌ பக்நிவிருச்தியும்‌ 
உண்டாகி அவர்கள்‌ எருசலேமிலுள்ள சபை 
யாருக்குக்‌ காணிக்கை சேர்த்து அவர்களிற்‌ 
இலர்‌ பரி. பவலுடனேகூட அதைக்‌ கொண்டு 
போனார்கள்‌. 

3. காலம்‌. இந்த நிருபத்தில்‌ பரி. பவுல்‌ 
மூன்றாம்‌ பிரயாணத்தின்‌ கடைசியில்‌ இ-பி, 
57-ணாத்தில்‌ எப்ரில்மீ'ச்தில்‌ எருசலேமுக்‌ 
குக்‌ கொண்டுபோன காணிக்கையைப்பற்றி 
விபரமாய்ச்‌ சொல்லி யிருக்கிறதினாலும்‌, 
அவன்‌ அதர்‌ ந்குமுன்‌ மக்கெசோனியாவிலே 
சுற்றித்திரிந்து மூன்று: மாதம்‌ கொரிர்துவிலே 
தங்கியிருஈததினாலும்‌, இ-பி, 56-௦ அக்டோ 
பர்மீ£ அவன்‌ அதற்கு வர முந்தி அவன்‌ இந 


( 268 ) 


"கொரிந்தியர்‌ 2-ம்‌ நிருபம்‌ ன வேத அகர T தி 


கிருபத்தைஎமுதியிருப்பான்‌என்றுதோன்று 


இறது. ஆதலால்‌ முதலாம்‌ நிருபம்‌ எழுதி 
ஆறு மாதத்திற்குப்‌ பிறகு இந்த நிருபம்‌ எழு 
தப்பட்டது என்று நாம்‌ நினைக்கவேண்டும்‌. 

4. உண்மை. இதை நாம்‌ வாக்கும்‌ 
போது இது ஒரே நிருபந்தான்‌ என்று அறி 
வோம்‌. மேலும்‌ பரி. பவுலதான்‌ இதை 
எழுதினான்‌ என்பதற்குச்‌ சந்தேகமில்லை. 

5. பாஷை நடை. இதில்‌ பரி. பவுலின்‌ 
மனதிலுள்ள எண்ணங்களையும்‌ விருப்பங்க 
ளையும்‌ துக்கங்களையும்‌ பூரணமாய்‌ அறிய 
லாம்‌. திமையைக்குறித்து அதிக கண்டிப்‌ 
புள்ளவனும்‌ சுவிசேஷத்தைச்‌ சிறப்பிக்கும்‌ 
விஷயத்தில்‌ திடசித்தமுள்ளவனும்‌ பாலிக 
ளின்மேல்‌ பரிசாபமுள்ளவனுமாகிய இவனு 
டைய ஞான அனுபவத்தை ஈன்றாய்‌ இதிலே 
அறிந்துகொள்ளலாம்‌. கான்‌ கண்ட தரிச 
னம்‌, தனக்கிருக்கும்‌ “முள்‌, தனது கேக 
பலவீனம்‌, தனக்கு நேரிட்ட உபத்திர லங்கள்‌ 
ஆயெ இலைகளைப்பற்றி இதில்‌ சொல்லு 
இன்னான்‌. 47 1010 11 122-7, 

இதில்‌ துன்பத்திலுண்டாகும்‌ பாக்கிய 
மும்‌, பலவீனத்திலுண்டாகும்‌ தைரியமும்‌, 
பூரணமாய்‌ அறியக்கூடும்‌. இதில்‌ மோசே 
யின்‌ நியாயப்பிரமாண மார்க்கமும்‌, கிறிஸ்தவ 
மார்க்கமும்‌, இதிஸ்‌ துவின்‌ மரணமும்‌, நித்திய 
ஜீவனும்‌, கிறிஸ்துவின்‌ அவதாரமும்‌, திரி 
யேக தத்துவமும்‌ ஆகிய இவைகளைச்குறித்‌ 
துச்‌ சொல்லிக்‌ இறிஸ்‌சவமார்க்க தத்துவ 
ஞானத்தைக்‌ காட்டெொறான்‌. 38 514 416.58 
59 1414) 

6. போநளடக்கம்‌. 

1. 12-1, வாழ்த்துதல்‌, 

உ. 112276, கொரிந்துவிலே பரி. பவுல்‌ 
செய்த ஊழியத்தையும்‌ தன்னையும்‌ பற்றிச்‌ 
சொல்லியது. 

(ஐ) 175-211, முன்ணிருந்க அவனுடைய 
எண்ணங்களின்‌ மாறுதல்‌. 

(6) 21975, உஊழியச்தின்‌ ஒல்லமை (914 
45), அதிலுண்டாகும்‌ அக்சமும்‌ நம்பிக்கையும்‌ 
(47-510), அதின்‌ ரொக்கம்‌ (51020), அதைத்‌ 
தான்‌ நிறைவேற்றினது. 01-73. 

(௦) 7. இத்து வந்து அறிவித்த செய்‌ 
திகள்‌. 

3. 80.9%. எருசலேமின்‌ சபையிலுள்ள 
தீரித்திரருக்குச்‌ செய்யவேண்டிய தர்மம்‌. 

(ஐ) 81. மக்கெதோனியாவின்‌ நல்‌ முன்‌ 
மாதிரி. 

(5) 86-98, தீத்து அனுப்பப்பட்டது. 


கரித்து 


(9) 941, இந்த விஷயத்தில்‌ உற்சாகமா 
யிருக்கும்படி. ஏவினது. 

4, 101-130, தான்‌ மூன்றாம்முறை கொரிக்‌ 
துவுக்கு வந்து தன எதிராளிகள்‌ செய்தது 
நியாயமல்லவென்று காட்வெசைப்‌ பற்றிச்‌ 
சொல்லியது. 

(௪) 10118, அப்போஸ்தல அதிகாரம்‌ 
பெற்றதைப்பற்றிச்‌ சொன்ன அ. 

(5) 110-128, அப்போஸ்தல அதிகாரத்‌ 
தின்‌ மேன்மை. 

(6) 1239-1310, கொரிந்தில்‌ அவன்‌ செய்‌ 
யப்பொடெதைப்‌ பற்றியது. 

5, 1311-3. புத்திமதிகள்‌. 

கோரிந்து. லா. வேதத்தை வாசிக 
கிறவர்கள்‌ கொரிந்துபட்டணம்‌ சனசம்பச்‌ 
தும்‌ பெருங்கர்த்திய முள்ளதுமாய்‌ இருந்தது 
என்பசையும்‌, அதிலுள்ளவர்கள்‌ அக்காலத்து 
நாகரீகத்தில்‌ பேர்போனவர்களாய்‌ இருந்தார்‌ 
கள்‌ என்பதையும்‌ அறி்துகொள்பது அவசி 
மம்‌; இல்லாலிட்டால்‌ பரி, பவுல்‌ கொரிந்தி 
யருக்கு எழுதின நிருபங்களில்‌ ௮கேக காரி 
யங்கள்‌ அவர்களுக்கு விளங்காது. கொரிந்து 
குடாக்கடல கிரேக்க சேசச்சை இரண்டு 
பாகமாகப்‌ பிரிக்கிறது அந்த இரண்டு 
பாகங்களு / கொரிந்து பூசந்தியினால்‌ இணைக்‌ 
கப்பட்டிருக்கின்றன. இத்தாலியாவின்‌ பட்‌ 
டணங்களிலிருந்து சன்ன அியாவுக்குப்‌ 
போக விரும்புவோர்‌ முதவில்‌ ஒரு கப்பலில்‌ 
ஏறிக்‌ கொரிந்து குடாக்கடலில்‌ பிரவேசித்து 


அங்கே இறஃகி பூசந்தியைச்‌ காண்டி அதற்‌ 


குத்‌ தெனமேற்கிலுள்ள கெட்கிரேயா துறை 
முகத்தில்‌ இன்னொரு கப்பலில்‌ ஏறிச்‌ சன்ன 
ஆசியாவுக்குப போர்கள்‌. அப்படியே இத்‌ 
தாலியாவுக்கும்‌ சின்ன ஆசியாவுக்கும்‌ ஜனங்‌ 
கள்‌ போக்குவரத்தா யிருந்கபடியினால்‌ கொ 
ரிந்து பட்டணத்தில்‌ வியாபாரம்‌ அதிகமாய்‌ 
நடந்தது. 

மேலும்‌ அவ்விடத்தில்‌ உலகத்தில்‌ பிரஸ்‌ 
தாபமுள்ள சர்வகலாசாலை இருந்ததினால்‌ 
பல தேசங்களிலுமிருந்து கல்வி கற்கும்படி 
அரேக மாணாக்கர்‌ அங்கே வருவார்கள்‌. 

இலை களைசத்சவிர அப்பட்டணத்தில்‌ காம 
சேவிக்கென்று ஒரு பெரிய கோவில்‌ கட்‌ 
டப்பட்டிருந்தமையால்‌ வேசிகள்‌ அநேகர்‌ 
அ௩கே இருந்தார்கள்‌. இதினால்‌ எல்லாத்‌ 
அனமார்க்கத்துக்கும்‌ கொரிந்து இருப்பிட 
மாய்‌ இருந்கது. 

மேலும்‌ அந்தப்‌ பட்டணத்தில்‌ இரண்டு 
வருஷத்துக்‌ கொருமுறை பந்தய விளையாட்‌ 
டுக்கள்‌ நடர்தனவாதலால்‌ ரோமை ராஜ்யத்‌ 


தின்‌ எத்திசையிலுமிருந்து அவ்விளையாட்டுக்‌ 


( 264) . 


கொரிந்து... 


வேத அகராதி 


- கொரிந்து 


தற்கால கொரிச்து, 


களைப்‌ பார்க்றெவர்களு ம்‌ கடத்துகிறவர்களு 
மான கோடாகோடி ஜனங்கள்‌ அங்கே வந்து 
கூடுவார்கள்‌. 

இ-மு. 1406-ஹூத்தில்‌ அப்பட்டணத்தை 
ரோமர்கள்‌ அழித்தாலும்‌ ஜுலியு கைசர்‌ 
(Julius Caesar) அதைத்‌ திரும்பவும்‌ கட்‌ 
டினதினால்‌ சீக்கிரத்தில்‌ அது முன்னிருர்‌ 
சீதுபோல்‌ பெரிதாயும்‌ தனசம்பத்துள்ளதா 
யும்‌ வந்தது. பரி. பவுலின்‌ காலத்தில்‌ அதில்‌ 
குடியிருந்தவர்கள்‌ யார்‌ என்றால்‌: அந்தப்‌ பட்‌ 
டணச்தை இரண்டாந்தரம்‌ ஸ்தாபித்த சோ 
மர்களின்‌ சந்ததியார்‌, ரோமை ராஜபச்தி 
லுள்ள உத்தியோகஸ்தர்‌, வியாபாரிகள்‌, 
இசேக்கர்கள்‌, யூதர்கள்‌, அந்நியர்கள்‌ ஆகிய 
இவர்களே. 

பரி, பவுல்‌ முதல்‌ வந்தபோது அங்கே 
தீங்கவேண்டுமென்று அவன்‌ கருதவில்லை 
எனத்‌ தோன்றினாலும்‌, அவன்‌ கண்ட தரி 
சனத்தினால்‌ அங்கே அவன்‌ ஊழியம்‌ செய்து 

ஒரு விசேஷித்த சபையை ஸ்தாபித்தான்‌. 
அங்குள்ள யூதர்கள்‌ முதலில்‌ பரி. பவுலை 
ஏற்றுக்கொண்டாலும்‌ இபியசுகிறிஸ்துவைக்‌ 
குறித்து அவன்‌ செய்த பிரசங்கத்தைக்‌ 
கேட்டு அவனுக்கு விரோதிகளானார்ஃள்‌. 
சரோ அவனுடைய போதனையைக் கேட்டு 
அவன பக்கம்‌ சேர்ந்தார்கள்‌. அப்‌ 1811 
ரோ 162! 1] கொரி 99, 

நாம்‌ கொரிந்து சபையிலுள்ளவர்களின்‌ 
பேர்களைப்‌ பார்த்தால்‌ புறமதங்களிவிருந்து 
வந்தவர்கள்‌ அநேகர்‌ என வோம்‌. 
அப்‌ 187 ரோ 16! 1கொரி 123 1617, 


பரி. பவுல்‌ சிலகாலம்‌ அங்கே இருக்கு 
பிறகு அவனுக்கு உதலியாகச்‌ லோவும்‌ 
திமோத்தேயுவும்‌ வந்தார்கள்‌. அவ்விடத்தில்‌ 
அவன்‌ தெசலோனிக்கேயருக்கு முதலாம்‌ 
நிருபம்‌ எழுதி அதற்குப்‌ பதில்‌ வந்தபிற்பாடு 
இரண்டாம்‌ நிருபத்தையும்‌ அவர்களுக்கு எழு 
தினன்‌ என்று தோன்றுகிறது, 1தெச 886, 
அவன்‌ கொரிந்து பட்டணத்தில்‌ இருந்த 
ர அவனுக்கு விரோதிகளான யூதர்கள்‌ 
கல்லியோன்‌ அஇிபறிக்குமுன்‌ இ-பி, 52-"ா 
த்தில்‌ அவனை விசாரணைக்காகக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. இதினால்‌ கொரிந்து பட்டணத்‌ 
தில்‌ இறிஸ்‌,௧௮ சபை விரு நசிதியடைந்ததை 
யும்‌, அதற்கு வ்ரதம்‌! யூதர்கள்‌ வெறுப்‌ 
பும்‌ விரோதமும்‌ கொண்டதையும்‌, அப்பட்‌ 


டணத்திலுள்ள மற்றவர்கள்‌ யூதர்களுக்கு 
விரோதமாய்‌ ஈடந்தசையும்‌ நாம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. அப்‌ 1817, 


ங்கே கூடாரம்‌ செய்கிறவர்களாயிருந்த 
பிரீஸ்கில்லாள்‌, ஆக்கல்லா என்பவர்களு 
டைய வீட்டில்‌ பரி, பவுலும்‌ கூடாரவேலை 
செய்துகொண்டிருந்தான்‌. இந்தச்‌ சபை 
யிலுள்ளவர்களுக்குப்‌ பரி. பவுல்‌ இழந்து 
போன நிருபம்‌ ஒன்றையும்‌ (1 கொரி 59), 
இப்போது வேதத்தில்‌ இருக்கும்‌ இரண்டு 
நிருபங்களையும்‌ எழுதினான்‌. அவன மறுபடி. 
யும்‌ இ-பி. 56-57-ு மூன்று மாதமாகக்‌ 
கொரிந்துவிலே இருந்தான்‌. அப 209, 
அனமார்க்கமும்‌ க்‌ மதங்களும்‌ நிறை 
ந்த அப்பட்டணத்தில்‌ பரி. பவுல்‌ கிறிஸ்தவ 
சபையை ஸ்தாபித்தது சவிசேஷத்தின்‌. வல்‌ 


34 ( 265) 


கொர்சேலியு 


லமைக்குச்‌ சிறந்த அத்தாட்சியாய்‌ இருக்‌ 
கிறது. 
கொர்நேலியு. 0௦ஈ௫!!ப௪. யூதமார்க்கத்‌ 
இல்‌ விளங்னெ உண்மையை அறிந்து அதிற்‌ 
சேர விரும்பின அந்நியர்களில்‌ ௮சேகர்‌ அதற்‌ 
குரிய எல்லாச்‌ லொக்கியங்களையும்‌ பெறு 
வதற்கு இடமில்லா விட்டாலும்‌, அதிற்‌ 
சேர்ந்துகொள்வதற்குத்‌ தடையில்லை யெ 
னறு யூத வேதசாஸ்திரிகளின்‌ உத்தரவு 
இருந்ததினால்‌, அவர்கள்‌ அதிற்‌ சேர்ந்தார்‌ 
கள்‌. அவர்களில்‌ கொர்நேலியு ஒருவன்‌. 
ரியா பட்டாளத்தில்‌ நூற்றுக்கு 
அதிபதியாய்‌ இருந்தான்‌. இவன்‌ ஞானஸ்‌ 
கானம்‌ பெறுவது கிறிஸ்தவ சபை யூதருக்‌ 
குள்ளே சிறு சங்கம்‌ அல்ல, உலகத்தார்‌ 
யாவரையும்‌ கூட்டிச்‌ சேர்க்கும்‌ சங்கம்‌ என்ப 
தைக்‌ குறிச்செறது. அப்‌ 10 அதி. 
கோர்பான்‌. 0௦௦%லா. இப்பதம்‌ பாபி 
லோனியரும்‌ யூதரும்‌ கடவுளுக்குச்‌ கொடுக்க 
வேண்டிய காணிசக்கையையும்‌, அவர்கள்‌ 
செய்யும்‌ பொருத்தனையை நிறைவேற்றும்‌ 
படி செலுத்துகிற காணிச்கையையும்‌ குறிக்‌ 
இறது. “காணிக்கை. எசே 20%, “பலி. 
எசே 4043, “கொர்பான்‌. மாற்‌ 111, எபிரெ 
யர்கள்‌ சரியாய்‌ யோசிக்காமல்‌ தங்களுக்கும்‌ 
தங்கள்‌ தாய்தந்தையருக்கும்‌ சம்ரக்ஷணேக்‌ 
காக வைத்திருக்கிறவைகளைக்‌ கடவுளுக்குச்‌ 
கொடுப்பதாகப்‌ பொருத்தனைசெய்து இவ்வி 
தமாய்ப்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கஷ்டத்தில்‌ போடுநிறதினால்‌, அவர்களுக்கு 
அநியாயம்‌ செய்கிறதுபோலிருக்கத. யூத 
வேசசாஸ்திரிகள்‌ இது அநியாயம்‌ என்று 
அறிந்தும்‌, முதலில்‌ இதனால்‌ தாய்தந்தைய 
ருக்குக்‌ கஷ்டம்‌ வந்தபோதிலும்‌ செய்த 
பொருத்தனையை நிறைவேற்றவேண்டுிம்‌ 
என்று தீர்மானித்தார்கள்‌. உபா 2321, பிறகு 
இ-பி. 90-ணாொத்தில்‌ அவர்கள்‌ பெற்றாரைச்‌ 
சம்ரக்ஷணே செய்வது உத்தம கடமை என்று 
அறிந்து இப்படிப்‌ பொருத்தனை செய்வதை 
விலக்கவேண்டும்‌ என்று உத்தரவு கொடுக்‌ 
தார்கள்‌. 
கோலாயா. 
1. எரே 295, 
2. கெகே 114, 


கோலை. பாம. நியாயப்பிரமாணத 
இல்‌ வேண்டும்‌ என்று செய்யும்‌ கொலைச்‌ 
கும்‌, கைப்பிசகாய்ச்‌ செய்யும்‌ கொலைக்கு 
முள்ள வித்தியாசம்‌ அதிக தெளிவாய்க்‌ காண்‌ 
பித்திருக்கிறது. ஆதி 98 யாத்‌ 2013 2114 
உபா 19411 எண்‌ 359, “எழுத்து கொல்லு 
இறத” என்பதற்கு நாம்‌ செய்த குற்றத்தி 


Kolaiah. 


வேத அகராதி 


கொலைடாத்கன்‌ 


னியித்தம்‌ நாம்‌ தண்டனைக்குப்‌ பாத்திர 
முள்ளவர்கள்‌ என்று நியாயப்பிரமாணம்‌ 
சொல்லுநறெது என்றர்த்தமாம்‌. 2 கொரி 36, 
அடைக்கலப்‌ பட்டணம்‌ காண்க. 

கோலைபாதகன்‌. பாசா. பேலிக்ஸ்‌ 
இ-பி, 52->ோத்தில்‌ பூதேயாவிலே அதிப 
தியா யிருந்ககாலத்தில்‌ கொலைபாதகர்‌ என்று 
சொல்லப்படும்‌ கள்ளர்‌ கூட்டம்‌ கலகம்‌ செய்‌ 
தார்கள்‌. யூதருக்கும்‌ ரோமருக்கும்‌ யுத்தம்‌ 
நடந்தபோது இவர்கள்‌ அதிக தைரியமாய்‌ 
சோமசோடு போர்‌ புரிக்தார்கள்‌. அப்‌ 2198, 

கோல்கோதாமலை. 6௦1ஜ௦hக, கல்வாரி 
காண்க. 

கேர்லலன்‌. 5௩th. 1 சாமு | 319 2 இரா 
2414 ஏசா 4412 எசே 211, 

கோலோசே. 0௦1௦886. சின்ன ஆசியா 
விலுள்ள பிரிசியாகாட்டில்‌ ஒர்‌ பட்டணம்‌. 
பரி. பவுலின்காலச்தில்‌ லவோதிக்கேயா பட்‌ 
டணம்‌ அதிக விருத்தியடைந்து வர்ததினாலே 
அதற்குக்‌ இட்ட உள்ள இப்பட்டணத்துக்‌ 
கிருந்த மேன்மை கொஞ்சம்‌ குறைந்துபோ 
னது. பரி. பவுல்‌ இப்பட்டணத்திற்குப்‌ 
போகவில்லை. இங்கே எப்பாப்பிராவும்‌ 
தீமோச்சேயுவும்‌ சேவ ஊழியம்‌ செய்தார்‌ 
கள்‌. கொலோ 1! 23 412, 

கோலோசெயநக்க எழதின நிநபம்‌. 
The Epistle to the Colossians. 

1. இதின்‌ உண்மை. பரி. பவுல்‌ எழு 
தின நிருபங்களில்‌ இதுவும்‌ ஒன்று என்று 
திருச்சபையாரல்லாமலும்‌ சமயவிரோதிக 
ளும்‌ ஒத்‌ துக்கொண்டார்கள்‌. இதுவும்‌ பிலே 
மோனுக்கு எழுதின நிருபமும்‌ ஒன்றுக்கொ 
ன்று அதிகமாய்ச்‌ சம்பந்தப்பட்டிருக்கிறது. 

2, காலம்‌. இது பரி. பவுல்தான்‌ எழுதி 
னது என்பதற்குச்‌ சந்தெகமேயில்லை. அவன்‌ 
சோமாபுரியிலே சிறைச்சாலையிலிருந்த 
போது (இ-பி, 60-61) எபேசியர்‌, பிலே 
மோன்‌, கொலோசெயர்‌, பிலிப்பியர்‌ ஆயெ 
நாலு நிருபங்களை எழுதினான்‌. 49-18, 

3. நோக்கம்‌. கொலோசெயில்‌ ஊழி 
யம்‌ செய்த எப்பாப்பிரா அங்கிருந்து ரோமா 
புரிக்கு வந்து அங்கே தங்கிப்‌ பரி. பவுலுக்குச்‌ 
கொலோசெ சபையைக்குறித்துச்‌ சொன்ன 
தைக்‌ கேட்டு அச்சபைக்கு இந்த நிருபச்சை 
யெழுதி கிக்கு கையிற்‌ கொடுத்து அனுப்பி 
னான்‌. பிலே 12, கொலோ 4. இதில்‌ 
பரி. பவுல்‌ ௮ச்சபையில்‌ தனக்கிருக்கும்‌ பிரி 
யத்தையும்‌ நேசத்தையும்‌ காட்டி கிறிஸ்தவ 
நடக்கைக்கு விரோதமான கொள்கையைப்‌ 
பற்றி எச்சரிக்கிறான்‌. அச்சபையில்‌ சமயப்‌ 


( 266 ) 


கொல்லோசே 


புசட்டான விஷயம்‌ இன்னதென்று ஈமக்‌ 
குப்‌ பூரணமாய்த்‌ தோன்றவில்லை. ஆனால்‌ 
அது ஒருமாதிரியான தத்துவஞான சாஸ்தி 
ரத்துக்குரியது என்று நினைச்சவேண்டும்‌, 
அதாவது கடவுள்‌ தாமே சிருஷ்டிப்புக்குக்‌ 
கர்த்தா அல்லவென்றும்‌, தூதர்கள்‌ மூலமாய்‌ 
அதை யுண்டாக்கினார்‌ என்றும்‌, மனுஷர்‌ 
வேல மதவைராக்கியச்தினால்‌ தங்கள்‌ சரீரங்‌ 
களை ஒடுக்கவேண்டும்‌ என்றும்‌, யூத சடங்கா 
சாரங்களின்படி நடக்கவேண்டும்‌ என்றும்‌, 
இந்தச்‌ சாஸ்திரத்தினாலே உத்தம ஞானம்‌ 
அடையலாம்‌ என்றும்‌ போதித்தது. 

ஆகையினால்‌ பரி. பவுல்‌ இதில்‌ ஒரே மத்தி 
யஸ்தராதிய இயேசுகிறிஸ்துவின்‌ மகச்துவச்‌ 
சையும்‌ அவரில்‌ நம்பிக்கை வைக்கெறவர்கள்‌ 
அடையும்‌ விதெலையையும்பற்றிப்‌ போதிக்‌ 
இறான்‌, 916 18:55 

4. போநளடக்கம்‌. 
ஸ்தோச்இரம்‌, விண்ணப்பம்‌. 

113-935, காணமுடியாத கடவுளின்‌ சுரூப 
மாகிய கிறிஸ்‌ அவின்‌ தன்மையும்‌ ஊழியமும்‌. 

24-34, தத்துவசாஸ்நிரத்தைப்பற்றிய போ 
சனை. இயேசுவின்‌ ன்‌ சேவச்துவச்தின்‌ பரிபூர 
ணம்‌ எல்லாம்‌ சரீரப்பிரகாரமாய்‌ அடங்கி 
யிருக்றெது. அவர்‌ மேலானவரும்‌ ஜீவனை 
யளிக்கிறவறாமாய்‌ இருக்கிறார்‌. கிறிஸ்துவு 
டனே உயிர்த்செழுகிறவர்கள்‌ அவர்‌ சேவ 
னுடைய வலது பாரிசத்தில்‌ உட்காருகிற 


12-12. வாழ்த்துகல்‌, 


இடத்திலுள்ள மேலானவைகளைச்‌ கேட 
வேண்டும்‌. 
9545, இறிஸ்தவர்கள்‌, புருஷர்‌, மனைவி 


கள்‌, பெற்றார்‌, பிள்ளைகள்‌, எஜமான்கள்‌, 
அடிமைகள்‌ ஒருவருக்கொருவர்‌ செய்யும்‌ கட 
மைகள்‌. 
4718, திதிக்கு, ஒரநேசிமு, மாற்கு முதலி 
யவர்களைப்பற்றியும்‌, தன்‌ சொந்த நிலைமை 
யைப்பற்றியும்‌ சொல்லியது. 


கோல்லோசே. 0௦1-௦2௦. [எல்லாம்‌ 
பார்க்கிறது]. நெகே 315. 
கோழப்பு. ஈக£. யூசருக்குள்‌ ஆடுமாடு 


களின்‌ கொழுப்பும்‌, சீரியா தேசத்தின்‌ ஆட்‌ 
டின்‌ பெரிய கொழுப்புள்ள வாலும்‌ சாப்பிட. 
லாகாது என்ற கட்பெபாடு இருக்கது. யாத 
29”? லேவி 33 317 722, “இருதயம்‌ கொழுத்‌ 
திருக்கிறது” என்பது பொறாமையைக் குறிக்‌ 
கிறது. உபா 921 சங்‌ 11970 ஏரே 528, கொ 
மூப்பு நன்மையைக்‌ குறிக்கிறது. ஆதி 27 
நகே 955 சங்‌ 63 எரே 3114, 
ரது பூவிநல்பு. Plough-share. 1 சாமு 


வேத அகராதி 


- கொள்ளுறெது 


கோள்ளுகிறது. ப 
= Tobuy. ஆதி 33) லேவி 2211 

2 சாமு 24! ஏசா 551 வெளி 318, 

2. = To coniain. 1 இரா 87 2 நாளா 
013 யோவா 2185, 

கோள்ளி. ஈரr௪-bran. நீதி 268 ஏசா 
7 ஆமோ 411, 

கோள்ளிவாய்ச்‌ சரிப்பம்‌. ஈlery Ser- 
pent. பலெஸ்தீனாவிலும்‌ அதற்குத்‌ தெற்கே 
யுள்ள வனாந்தரச்திலும்‌ பாம்புகள்‌ அநேகம்‌ 
உண்டு. இவைகளில்‌ விஷமுள்ள சல பாம்‌ 
புகள்‌ தீண்டும்போது அது தீயினால்‌ சுட்ட 
வேதனையைப்போல்‌ கொடிய வேதனையைக்‌ 
மெ £டுக்கிறதினால்‌ இவைகள்‌ “0. காள்ளில்‌ £ய்ச்‌ 
சர்ப்பம்‌” என்றும்‌, “அக்கினிச்‌ சர்ப்பம்‌! என்‌ 
அம்‌ சொல்லப்படுதன்றன. எண்‌ 214 ஏசா 
1.1. இதிணிமித்சம்‌ எபிரெய பாஷையில்‌ 
கொள்ளிஃாய்ச்‌ சர்ப்பத்திற்கு சுவாலை என்‌ 
னும்‌ அர்த்சும்கொண்‌. ன “சேராப்‌' என்று 
பெயர்‌. ஆனால்‌ இறு இன்ன ஜாதிப்‌ பாம்பு 
என்று சொல்லமுடியாது. 

கொள்ளை. Pro. ஆடி 497 எண்‌ 143 
2157 நியா 57 ஏசா 106 332 ப எசே 304, 
பிலி 2-ல்‌ சொன்ன ‘கொள்ளை? என்பதின்‌ 
அர்த்தமாவ கு: “பறிக்துக்கொள்ளமிவண்டிய 
பொருள்‌. 

கொள்ளைநோய்‌. நாயா வஈ. 
வாசை. யாத்‌ 9”, வாதை காண்க. 

கோறுக்கை. Reed. 

கோனனியா, கோனுனியா. 


2 நாளா 3 


ஒந்காம்‌ 


எசா 196, 
Conanlah. 


1. ஒரு லேவியன்‌. [5 


2. இன்‌ னொரு லவலெலவியன்‌,. 

கோன்ஸ்தந்தீன்‌. Constantine. இ-மி, 
306-ணாத்தில்‌ ரோமை ராநீயத்துக்குக்‌ கொ 
ன்ஸ்சுந்தீன்‌ ராயன்‌ ஆனான்‌. இவன்‌ இ-பி, 
312-ஸ்ஷத்தில்‌ இறிஸ்சவனாகி, அதுமுதல்‌ 
எல்லா மார்க்கத்திலும்‌ கறிஸ்தலமார்க்கம்‌ உத்‌ 
தமம்‌ என்பதை அந்தப்‌ பெரிய ராஜ்யத்தில்‌ 
யாவருக்கும்‌ காட்டும்படி. முயற்சி செய்தான்‌. 
பலமுறையும்‌ துன்பப்படுத்தப்பட்ட திருச்‌ 
சபை இவனால்தான்‌ சமாதானமும்‌ விருத்தி 
யும்‌ அடைந்தது. இவன்‌ விக்ரெக ஆராதனை 
மையும்‌ அதற்குரிய திருநாட்கள்‌, திர்த்தயாத்‌ 
திரைகள்‌, பலிகள்‌ முதலிய சடங்காசாரங்‌ 
களையும்‌ அகற்றி விக்கிரக கோவில்களைக்‌ 
இறிஸ்தவ கோவில்களாக்கும்படி. பல இடங்‌ 
களிலும்‌ கட்டளையிட்டான்‌. ரோமாபுரிக்குப்‌ 
பதிலாகத்‌ தான்‌ ஸ்தாபித்த கொன்ஸ்தந்தி 
னாபுரியைப்‌ பெரிய ரோமை ராஜயத்துக்குச்‌ 
தலைஈகரி யாக்கனான்‌. இப்பட்டணத்தில்‌ 


] காளா 859, 


(21) 


அமை, சேட்டைகள்‌, க ொ்த்தியான சோ. 


வில்‌, துறைமுகம்‌ முதலியவைகள்‌ கட்டி 


இதை அலங்கரித்தான்‌. இவன்‌ பள்ளிக்கூ 
டங்களை ஸ்தாபித்தான்‌. கடுதாரிச சுருள்களி 
லும்‌ தோற்‌ ற்‌ சுருள்களிலும்‌ வேதாகமத்தைஎழு 
துவதற்கு வெகுமதி கொடுத்தான்‌. இவன்‌ 
மூலமாய்த்‌ திருச்சபை விருத்தியடைந்தும்‌ 
பல விஷயங்களில்‌ இறிஸ்தவமார்க்கத்தை 
அதின்‌ போதனையின்பிரகாரம்‌ இவன்‌ அனு 
சரிச்சவில்லை என்பதற்கும்‌, அக்காலத்தில்‌ 
இவனுடைய பெரிய உத்தியோகஸ்தர்‌ இவன்‌ 
தயவு பெறும்படி கிறிஸ்தவர்கள்‌ ஆனார்கள்‌ 
என்பதற்கும்‌ யெமேயில்லை. என்றாலும்‌ 
இவன்‌ காலம்முதல்‌ இறிஸ்தவமார்க்சம்‌ விக்‌ 
இரக ஆராதனையை ஜெயித்துவந்தது என்று 
காண்சிரோம்‌. 


கோ. 


கோகாத்‌, கோகாத்தியர்‌. Kohath. 
லேவி கோத்திரத்தின்‌ மூன்று முக்கிய குடும்‌ 
பங்களில்‌ ஒன்று. ஆதி 46! யாத்‌ 616 எண்‌ 
817 1 நாளா 6 யோசு 21. கோகாத்தியாக 
ளில்‌ சாலு பிரிவுகள்‌ உண்டு, இவைகளில்‌ 
ஆரோன்‌, மோசே பிறந்த அம்ராம்‌ குடும்பம்‌ 
விசேஷமானது. யாத்‌ 69, கோராகு இக்‌ 
தக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌. எண்‌ 16 

இஸ்ரவேலர்‌ வனாந்தரத்தில்‌ இருக்‌ 
கும்போது கோகாச்தியர்‌ தங்கள்‌ கூடாரத்தை 
அசரிப்புக்‌ கூடாரத்துக்குத்‌ தென்திசையில்‌ 
அடித்தார்கள்‌. பயணம்‌ பண்ணும்போது 
இவர்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ பணிமுட்‌ 
டுச்‌ சாமர்ன்களைத்‌ தங்கள்‌ தோள்களில்‌ சுமந்து 
கொண்டு போவார்கள்‌. எண்‌ 350 79, இவர்க 
ளுக்கு இருபத்துமூன்று ஊர்கள்‌ இருந்கன. 
யோசு 914, தேவாலயத்தில்‌ இவர்களில்‌ 
சிலர்‌ பாடகராய்‌ இருந்தார்கள்‌. 1 நாளா 051 
2 நாளா 2019 2915, 

கோத, கோக்‌. 0௦9. 

1. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி தரிசனத்தில்‌ 
கண்ட யேகோவா இரட்சித்த இஸ்ரவேல 
ருக்கு விரோதமாய்ப்‌ படையெடுத்துவந்க 
ஒரு சேனாபதி. எசே 38-39 அதி. பரி, 
யோவான்‌ இந்த அர்த்தக்கொண்டே “கோகு? 
என்று சொல்லுகிறான்‌. வெளி 207, 

2. கோக்‌ ரூபன்‌ குடும்பத்தில்‌ ஒரு கோத்‌ 
திரம்‌. 1 நாளா 54, 

கோசாம்‌. 0௦5௨. 

ர 0௦28. நினிவே பட்டண 

ந்து முப்பது மைல்‌ இழக்கலிருந்த 
ள்‌ ற்கு அசீரியா ராஜா இஸ்‌ரவேலசைக்‌ 
கொண்டுபோனான்‌. 2 இரா 176 1914, 


லூக்‌ 355, 


வேச. அகராதி 


சோன்‌ 


்‌ கொசேன்‌. Goshen. - 

1, யூதாவில்‌ ஒரு ஊர்‌. யோசு 155. 

2. தென்யூதாவில்‌ ஒருதேசம்‌. யோசு 1041, 

8. பலெஸ்தீனாவின்‌ தெற்கெல்லைக்குச்‌ 
சமீபமாய்‌ எஇப்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருச்‌ 
குக்‌ கொடுக்சப்பட்ட செழிப்புள்ள ஒரு தே 
சம்‌. ஆதி 4510 எண்‌ 11. 

கோஸ்‌. Hak-k௦z. அக்கோத்ஸ்‌ காண்க, 

கோஸ்‌. K௦5. சின்ன ஆரியாவுக்குத்‌ 
தென்மேற்கேயுள்ள தீவு. இங்கே வியாபா 
ரம்‌ அதிகமான தினாலும்‌, மேற்குத்‌ சேசங்களி 
விருந்து எருசலேமுக்குப்‌ போகிறவர்களுக்கு 
இது தங்குமிடமான னாலும்‌, இங்கே யூசர்‌ 
கள்‌ அநேகர்‌ வசித்தார்கள்‌. அப்‌ 21! 

கோடரி. உபா 198 1 சாமு 1320 
மத்‌ 810, 

கோடி. Corner. ஜாம்‌ காண்க. 

கோடைகாலம்‌. பங. பலெஸ்‌தீனா 
வில்‌ சவான்‌ மாசமாதிய ஆனிமுதல்‌ ஏறக்‌ 
குறைய மூன்றுமாசம்‌ கோடைகாலம்‌, அப்‌ 
போது இரவும்‌ பகலும்‌ காங்கை அதிகம்‌. ஆதி 
822 சங்‌ 741 ஆமோ 31: 

கோட்டான்‌. ௦௨1. பலெஸ்தீனாவில்‌ ஆக்‌ 
தை இனச்சைச்‌ சேர்க்க பட்டிகளில்‌ ஒன்று, 
லேவி 1117 உபா 1416 சங்‌ 1025, 

கோட்டை. ஈrtரess. எபிரெயர்கள்‌ சங்‌ 
கள்‌ ஊர்களைச்சுற்றி மதிலும்‌, மதிலுச்கு வெ 
ளியே அலங்கமும்‌ கட்டுவார்கள்‌. மதிவின்‌ 
மேல்‌ கோபுரங்கள்‌ கட்டிச்‌ சத்துருக்கள்‌ வரா 
தீபடி பார்க்கிறதற்கு அவைசளில்‌ காவற்கா 
ரரை வைப்பார்கள்‌. இல்லிதமாய்த்‌ சங்கள்‌ 
ஒவ்வொரு ஊரையும்‌ காப்பாற்றிவந்தார்கள்‌. 
பெரிய ஊர்களில்‌ மலைக்குன்றுகளின்மேல்‌ 
அல்லது மலைச்சார்பில்‌ அரண்கள்‌ கட்டுவோர்‌ 
கள்‌. மேலும்‌ பல சேசங்களிலுமிருந்து சத்‌ 
அருக்கள்‌ படையெடுத்துவந்து தங்கள்‌ ஊர்‌ 
களில்‌ பிரவேசியாதபடி. அவர்கள்‌ தங்கள்‌ 
ராஜ்யத்தின்‌ எல்லைகளில்‌ கோட்டைகளையும்‌ 
கோபுரங்களையும்‌ கட்டுகிற வழக்கம்‌ இருந்தது. 
மலைக்குன்றின்மேல்‌ ஸ்தாபித்திருந்த ௪௬௪ 
லேம்‌ பட்டணத்திற்குள்‌ சத்துருக்கள்‌ லே 
சாய்ப்‌ பிரவேசியாசபடி கோட்டை கோபுரங்‌ 
கள்‌ பலமாய்ச்‌ கட்டியிருந்ததினால்‌ அது அர 
ணிப்பான ஈகறியென்று இர்த்திபெற்றது. 
பிற்காலத்தில்‌ யூதர்கள்‌ £கோட்டை? என்று 
சொல்லிவந்த அந்தொனியா என்னும்‌ கோட்‌ 
டை பெரிய ஏசோதுவினாற்‌ கட்டப்பட்‌ 
டது. 2 சாமு 57 2015 1 இரா 21 2 இரா 
97 1 காளா 1149 நாளா 1111 274 ரெகே 28 
சங்‌ 4819 ஏசா 26! அப்‌ 2134 99%, அந்தோ 
வியா காண்க. 


Axe. 


( 268) 


சோணாய்‌ ........ வேத அகராதி கோத்திரத்தலைவன்‌ 


ப்ட்‌ 
1] [| 
1 


வியி 


| 
்‌ 


மதில்‌ குழ்ச்த மோப்பர பட்டணம்‌, 


கோணுய்‌. லீ. ஓனும்‌ காண்க. 3112 உபா 3214 நியா 151 1 சாமு 1317 சங்‌ 
கோதுமை. Whe. தென்‌ பலெஸ்தீனா 8116 14714 மத்‌ 32 195 ஹூக்‌ 317, 
வின்‌ பள்ளத்தாக்குகளிலும்‌, எர்மோன்‌ மலைக்‌ கே £ த்தி ரத்த லை வ ன்‌.  Patrlarch. 
குக்‌ கட்ட இருக்கும்‌ சமபூமியிலும்‌ கோது இப்பெயர்‌ தாவிதுக்குச்‌ சொல்லப்படுஇறது. 
மை அதிகமாய்‌ விளையும்‌. ஆதி 3014 யாத்‌ அப்‌ 29, கோத்திரப்பிதா காண்க, 


( 269) 


கோத்திரப்பிதா 


கோத்தீரப்பிதர. Pக£ரlarch. 

1. ஜலப்பிரளயத்திற்கு முன்‌ இருந்த பூர்வ 
பிதாக்கள்‌, 

2. இவர்களோடு இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ 
ஆதி பிதாக்களாகிய ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு. 

3. புதிய ஏற்பாட்டில்‌ முன்‌ சொன்னவர்‌ 
களோடு யாக்கோபின்‌ புத்தருக்கும்‌ தாவீ 
துக்கும்‌ இப்பெயர்‌ சொல்லப்படுகிறது. அப்‌ 
ம்‌! 

கோத்திரம்‌. be. 
வைக்‌ குறிக்கிறது, ஆதி 172. பன்னிரண்டு 
கோச்திரம்‌ என்பது ஜனப்பெருக்கத்தைக்‌ 
குறிக்கிறது. ஆதி 1720 2௨20 3015, கணக்கின்‌ 
படி இஸ்ரவேவில்‌ பதின்மூன்று கோத்திரம்‌ 

உண்டு. ஆதி 99, 30 அதி. ஆனால்‌ எபி 
ரெயர்கள்‌ மனாசே ரா ஒரே கோச்‌ 
தரமாக எண்ணிப்‌ பன்னிரண்டு கோத்திரம்‌ 
என்று சொல்லுவார்கள்‌, 

கோபம்‌. Anger. எபிரெய பாஷையில்‌ 
இதற்குப்‌ பல பதங்கள்‌ உண்டு, பெரும்பா 
லும்‌ சொல்லியிருக்கும்‌ பதத்துக்கு “மூச்சு 
எறிதல்‌” என்பது மூலஅர்த்தமாம்‌. ஆதி 275 
302 யாத்‌ 171 118 3919. 2 சங்‌ 61 1038 1458, 
எபிரெயர்‌ யேகோவாவின்‌ கோபம்‌ உக்கிர 
முளளதாயும பயஙகரமுள்ளதாயும்‌ 
இறதென்று சொல்லி, அது எப்பொழுதும்‌ 
நியாயமாயும்‌ திமைக்கு விரோதமாயும்‌ இருக்கி 
றது என்றும்‌, கீழ்ப்படிகல்‌ அதைத்‌ தணிக்கும்‌ 
என்றும்‌ நினைத்தார்கள்‌. லேவி 1 06 உபா 1317 
சங்‌ 1038 ஏசா 121 யோவே 2313 மீகா 715. 

புதிய ஏற்பாட்டில்‌ இது அநியாயத்தைக்‌ 
குறித்து நியாயமான கோபததையும்‌, நியாயத்‌ 
திற்கு லிரோதமான கோபத்தையும்‌ குறிக்‌ 
இறது. மாற்‌ 3 லூச்‌ 42 யோவா 396 723 
ரோ 28 எபே ம! கொவோ 38 

கோபு. ௦. [துரவு]. 2 சாமு 2114, 

கோபுரம்‌. Tower. ஆதி 114 2 இரா 
17 உன்‌. பா 44 74 ஏசா 58 சக 1410 மத்‌ 
2155 லூக்‌ 134. கோட்டை காண்க. 

கோப்‌. 16. எபிரெய அட்சரங்களில்‌ 
பத்தொன்பதாம்‌ எழுத்து. சங்‌ 119145, 

கோமர்‌. போல. அதி 108 எசே 3886, 

கோமேதகம்‌. இரத்தினம்‌ 
காண்க. 

கோமேர்‌. Gomer. இப்லாயிமின்‌ மகள்‌. 
த 15, 

கோரா, கோராத. Kலrah. 

1. ஏசாவின்‌ மகன்‌. ஆதி 368. 

2. காலேபின்‌ சந்ததியாரில்‌ ஒருவன்‌. 
1 நாளா 24, 


Sardonyx. 


வேத அகராதி 


ஜனத்தின்‌ பிரி : 


கோசாகு 


3. தேவாலயத்தின்‌ காவற்காரர்‌. 1 நாளா 
911) இவர்கள்‌ தேவாலயத்தில்‌ பாடகரா 
யும்‌ இருந்தார்கள்‌ என்று தோன்றுகிறது. 
சங்‌ 42, 44-49, 84, 85, 87, 88 தலைப்பு. 

கோராத, தாத்தான்‌, அபிராம்‌. Korah, 
Dathan, Abiram. இவர்கள்‌ செய்த கல 
கத்தின்‌ சரித்திரம்‌. எண்‌ 16, 17 அதி. 
இவர்கள்‌ மேப்படியாமைக்குத்‌ இருஷ்டாக்‌ 


தம்‌. சீராக்குவின்‌ நீதி 1518 யூதா 11-ம்‌ 
வசனம்‌, 
கோரா சின்‌. Chorazin. இயேசு எச்ச 


ரித்த இந்த ஊர்‌ இருந்த இடம்‌ தெரியாது. 
ஒருவேளை இது இப்போது கவிலெயாக்கட 
வின்‌ வட எல்லையில்‌ பாழாய்‌ பொயிருக்கும்‌ 
ஒரு ஊராய்‌ இருக்கலாம்‌. மத்‌ 1 121 லூக்‌ 1018, 

கோரி. ர௦௱. யோபு 212, கல்லறை 
காண்க. 

கொரே. Kore. 

1. ] நாளா 909, 

2, 2 நாளா 3114, 


கோரேசின்‌ கக்‌ லறை, 


கோரேஸ்‌. Cராப5. முதலில்‌ கோரேஸ்‌ 
பெர்சியாவின்‌ அரசனாய்‌ இருந்தான்‌. மேதி 
யரின்‌ சக்கரடர்ச்தி இவனுக்கு மேலதிகாரம்‌ 
உடையவனாய்‌ இருந்தான. ஏறக்குறைய 
இ-மு. 550-னா இவன்‌ தான்‌ மேல்‌அதி 
காரி யாகும்படி முயற்சி செய்து முதலில்‌ 
மேதிய சக்கரவர்த்தியையும்‌, சன்ன ஆரி 
யாவிலுள்ள அரசர்களையும்‌ ஜெயித்து, அப்‌ 
புறம்‌ பாபிலோனியாவுக்கு விரோதமாய்ப்‌ 
படையெடுத்துப்‌ போனான்‌. பாபிலோனி 
யாவிலே பெல்ஷாத்சார்‌ அந்த ராஜ்யத்தைக்‌ 
காப்பாற்றும்படி பிரயாசப்பட்மெ கோரேஸ்‌ 
அந்தப பட்டணத்தை இ-மு. 539-ஹு ஜெயித்‌ 
அப்‌ பல தேசங்களிலுமிருந்து அந்தத்‌ தேசத்‌ 
க்குச்‌ சிறையாகக்‌ கொண்டுவரப்பட்டவர்‌ 


( 270 ) 


கோரைப்புல்‌ 


களில்‌ அநேகரைச்‌ சிறையிலிருந்து மீட்டு, 
அவர்களைத்‌ தங்கள்‌ தேசங்களுக்கு அனுப்பி 
விட்டான்‌. அப்பொழுது சிறையிலிருந்த 
யூதர்களையும்‌ விடுதலை செய்தான்‌. கி.மு, 
529-ணு கோசேஸ்‌ தனக்குப்‌ பதிலாகத்‌ தன்‌ 
மகனை ராஜாவாக்கி, மூன்று வருஷங்களுக்‌ 
குப்‌ பிறகு இறந்துபோனான்‌. எசாயா தீர்க்க 
தரிசனப்‌ புஸ்தகத்தில்‌ இரண்டாம்‌ பாகத்தில்‌ 
பாபிலோனியாவைச்‌ தண்டிக்கவும்‌, சிறையி 
லிருந்தவர்களை விசெலை செய்யவும்‌, பாழாக்‌ 
கப்பட்ட எருசலேமைச்‌ திரும்பப்‌ பழுது 
பார்க்கவும்‌,  சேவாலயத்சைக்‌ கட்டவும்‌ 
யேகோவாவினால்‌ அபிஷேகம்‌ பெற்றவனும்‌ 
அவருக்குப்‌ பிரியமானவனுமாகிய கோரேஸ்‌ 
மன்னனைப்பற்றி (ஏசா 40-18 அதி.) அடிக்‌ 
கடி சொல்லியிருக்கிறது. கோரேஸ்‌ யூதன்‌ 
அல்லாவிட்டாலும்‌ இவன்‌ யேசகோவாவைச்‌ 
தொழுதுவந்தான்‌ என்பதற்கு யமே இல்லை. 
2 நாளா 3022 எஸ்றா 11 513 தானி 65 10! 
ஏசா 4428 451, 

கோரைப்புல்‌. ஈத. யோபு 212, 

கோலாசனம்‌. Throne. ஆசனம்‌ காண்க. 


கோலான்‌. 0918௩. கவலிலேயாச்சகடலுச்‌ 
குக்‌ ழெக்கேயுள்ள மூன்று அடைக்கலப்‌ பட்‌ 
டணங்சளில்‌ ஒன்று. உபா 413 யோசு 215, 

கோலியாத்‌. lath. எறக்குறைய 
ஒன்பது அடி உயரமுள்ள பெலிஸ்தியனா 
இய இவன்‌ ஆனாக்கம்‌ என்னும்‌ பூர்வ ஜனத்‌ 
தைச்‌ சேர்ந்த போர்வீரன்‌. இவனைப்போன்ற 
மணிசருடைய கங்காளங்கள்‌ கண்டுபிடி க்கப்‌ 
படுகிறதினால்‌ இவ்வளவு உயரமுள்ளவன்‌ 
இருக்திருக்கவில்லையென்ற சொல்ல முடி 
யாது, தாவீது இவனைக்‌ கொன்றான்‌. 
1 சாமு 17 அதி. 

இது எபிரெயர்‌ அங்கேரித்த பாரம்பரி 
ஆனால்‌ நாம்‌ எபிரெய பாஷையில்‌ 
நுட்பமாய்‌ ஆராய்ந்து பார்ச்சால்‌, அல்லது 
அங்லேய புது இருத்த வேதாகமத்தைப 
(Revised Version) பார்த்தால்‌, எல்க்கா 
னான்‌ என்பவன்‌ இவனைக்‌ கொன்றான என்‌ 
அம்‌ (2 சாமு 219), எல்க்கானான்‌ கோவி 
யாத்தின்‌ சகோதரனைக்‌ கொன்றான்‌ என்றும்‌ 
(1 நாளா 20) வித்தியாசமாய்ச்‌ சொல்லி 
யிருக்கிறது என்று அறிவோம்‌. இதை 
முதலில்‌ எழுதினவன்‌ “சகோதரன்‌' என்‌ 
னும்‌ பதத்தைக்‌ கைப்பிசகாய்‌ எழுதாமல்‌ 
விட்டதினால்‌ எல்ச்சானான்‌ கோலியாத்தைக்‌ 
கொன்றான்‌ என்று எழுதியிருக்றெது. 

கோல்‌. ௦௦. யாத்‌ 42 72 1073 எண்‌ 
17” 1 சாமு 147 சங்‌ 234 ஏசா 10: எசே 
9774 மீகா 51 எபி 94 வெளி 12: 1915, 


UD. 


வேத அகராதி 


கோல்‌ 


கோல்‌, ஐரோனுடைய தளிர்த்த கோல்‌. 
Aaron's Rod. லேவி கோத்திரத்தார்க்கு 
மாத்திரம்‌ ஆசாரிய ஊழியம்‌ செய்யவேண்டி 
யது என்று காட்டும்படி யேகோவாவுக்கு 
முன்பாக வைச்ச பன்னிரண்டு கோத்திரத்‌ 
தலைவர்களின்‌ கோல்களில்‌ .ஆரோனுடைய 


சீளிர்த்ச கோல்‌ அடையாளமாம்‌. இது 
எப்பொழுதும்‌ சாட்டப்‌ பெட்டிச்குமுன்‌ 
வைக்கப்படவேண்டியது. எண்‌ 1710, பித்‌ 


காலத்தில்‌ யூதர்கள்‌ அது சாட்டப்‌ பெட்டிக்‌ 
குள்‌ வைக்ஃப்பட்டிருக்தது என்று சொன்‌ 


னார்கள்‌. எபி 94, 
கோவா. 0௦௧௩. எருசலேமுக்குச்‌ இட்ட 
லர்‌ மளா, எரே 313. 


கோவா. 17௦௨. பாபிலோனியா சேசக்‌ 
தில்‌ வடகிழக்குப்‌ பாகத்தில்‌ வரித்த ஒரு 
ஜனம்‌. எசே 232, 

கோவேறு கழதை. நாயக. 2 சாமு 
135 169 | இரா 199 1ஈ* எஸ்தர்‌ 40 சங்‌ 320 
சக 145, 

கோ ம்‌. Hen, 
சேவல்‌ காண்க. 


கோல்‌. Backbiting. ரீ 16° 2 கொரி 
120, 


மத்‌ 9107 லூக்‌ 134, 


கோனியா. Conlah, எரே 2224. யோயாக்‌ 
கீன்‌ காண்க. 


கேளதாரி. Pகா£ர॥dஜூe. கவுதாரி காண்க. 


ச்‌. 
சகசீமா. Shahazumah. யோசு 192, 
சகராயீம்‌. Shaharalm. 1காளா 87, 
சகரியா. 2echariah. [கடவுள்‌ ர்த்தி 
பெற்றவா]. 
1, 1நாளா 977, ௨ சேதேர்‌. 1 நாளா 634. 


2, 1நாளா 991, 


(271) 


சகரியா 

. ஒரு பாடகன்‌. 1காளா 158: 

. ஒரு ஆசாரியன்‌. 1 காளா 15“, 

. ஒரு கோகாத்தியன்‌. 1 நாளா 249, 
ஒரு லேவியன்‌. 1 காளா 2691, 

. இத்தோவின்‌ தகப்பன்‌. 1 நாளா 2751, 
. ஒரு பிரபு. 2காளா 171, 

9. ஆசாபின்‌ புத்திரர்களில்‌ 
2 காளா 2014, 

10. யோசபாத்தின்‌ மகன்‌. 2 நாளா 212, 

11. யோய்தாவின்‌ மகனாதய தீர்க்கதரிசி, 
இவன்‌ யோவாஸ்‌ ராஜாவின்‌ கட்டளைப்படி 
விக்கிரக ஆராதனை செய்தவர்களைக்‌ கண்டித்‌ 
ததினால்‌ அவர்கள்‌ இவனைத்‌ தேவாலய ம்இன்‌ 
பிராகாரங்களில்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
2 நாளா 2420 மத்‌ 233 லூக்‌ 1150, 

12. உசியாவின்‌ காலத்தில்‌ இருந்த தரக்‌ 
கதரிசி. 2நாளா 209. 

13. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய இரண்‌ 
டாம்‌ யெரொபெயாமின்‌ மகன்‌. இ-மு. 840- 
(ஹீத்தில்‌ ஆறுமாசம்‌ இவன்‌ அரசாண்டான்‌. 
9இரா 142 158, 

14. ஏசாயாவின்‌ காலத்தில்‌ நம்பத்தக்க 
வனாய்‌ இருந்த ஒருவன்‌, ஏசா 82, 

15. எசேக்கியாவின்‌ தாயாரின்‌ தகப்பன்‌. 
2 இரா 189. 

16. ஆசாப்‌ சந்ததியீரில்‌ ஒருவன்‌. 2 நாளா 
29%, 

17. ரூபன்‌ கோத்திரத்தான்‌. 1நாளா 57, 

13 இன்னொரு கோகாச்தியன்‌. 2 நாளா 
8412, 

19. சேவாலயத்தின்‌ தலைவர்களில்‌ ஒரு 
வன்‌. 2 நாளா 358, 
காண்க, 

21. எஸ்றா 85“, 

22. எஸ்றா 811, 

28. புத்திமான்‌ ஒருவன்‌. 

24. எஸ்றா 1055, 

25. நெகே 114, 

26. நெகே 115. 

27. ரெகே 1129, 

28. கெகே 1255, 

29. நெகே 1241, 

30. யோவான்ஸ்கானனின்‌ தகப்பன்‌. யோ 
வான்‌ பிறக்குமுன்‌ இவனுக்குத்‌ தேவதூதன்‌ 
தரிசனமான,து; அவன்‌ சொன்னதை இவன்‌ 
நம்பாததினால்‌ இவன்‌ ஊமையனானது; தன்‌ 
குமாரனுக்கு யோவான்‌ என்று பேரிட்டத; 
இவன பாட்பெ பாடினது; இவைகளைத்‌ 
தவிர வேறொன்றும்‌ இவனைப்பற்றிச்‌ சொல்‌ 
வியிருக்கவில்லை. லூச்‌ 15-90, 


ற்‌ 3 ம ம. 


ஒருவன்‌. 


சகரியாவின்‌ ஆகமம்‌ 


எஸ்ரா 896, 


வேத அகராதி 


சகரியாவின்‌ ஆகமம்‌ 


சகரியாவின்‌ ஆகமம்‌. The Book of 
2501௨71211. சகரியாவின்‌ ஆகமம்‌ இரண்டு 
பாகமாகத்‌ தெளிவாய்த்‌ தோன்றுதிறது. 

A. 1-8 அதி. இவைகள்‌ சகரியா எழு 
இன தீர்க்சதரிசனங்கள்‌. 

B. 9-14 அதி. இவை வேறொரு தர்க்க 
தீரிசியினால்‌ எழுசப்பட்டவை. அவன இன 
னை என்பது ஈமக்குத்‌ தெரியாது. 

A. 1-8 அதி. முதலாம்‌ பாகம்‌. 

!. காலம்‌. மு. 537-ணோம எருசலே 
மூக்குச்‌ இரும்பிவர்த யூதர்கள்‌ பதினெட்டு 
வருஷமாகத்‌ தேவாலயத்தைக்‌ கட்டாததி 
னால்‌ ஆகாய்‌, சகரியா இந்தத்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
இி-மு. 520-௦ முதல்‌ அதைக்‌ கட்டும்படி 
ஜனங்களையும்‌ அங்குள்ள தலைவர்களையும்‌ 
ஏவினார்கள்‌. ஆகாய்‌ சன்‌ முதலாம்‌ தீர்க்க 
தரிசனத்தை உரைத்ததற்கு இரண்டு மாதச்‌ 
இற்குப்‌ பிறகு, சகரியா தன்‌ முதலாம்‌ தீர்க 
கதரிசனத்தை உரைத்தான்‌. ஆகாய்‌ மூன்று 
மாதம்‌ மாத்திரம்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்‌ 
தான்‌. ஆகாய்‌ தீர்க்ககரிசனம்‌ உரைத்ததற்கு 
இரண்டு வருஷத்திற்குப்‌ பிறகு, சகரியா 
7-3 அதிகாரங்களில்‌ எழுதிய தீர்க்கதரிசனத்‌ 
சைச்‌ சொல்லி முடித்தான்‌. இவை எல்லாம்‌ 
தரியூ ராஜாவின்‌ இரண்டாம்‌, மூன்றாம்‌, 
நான்காம்‌ வருஷத்தில்‌ அதாவது கி.மு. 
520-518-ணி வரையும்‌ உரைக்கப்பட்டன , 

இந்த எட்டு அதிசாரங்களில்‌ சொல்லிய 
வையெல்லாம்‌ தேவாலயத்தைத்‌ திரும்பக்‌ 
கட்வெதைக்‌ குறித்தன. 

2. முதலாம்‌ பாகத்தின்‌ போநளடக்கம்‌. 

(1) 156 இஸ்ரவேலர்‌ கடவுளிடத்தில்‌ 
திரும்பவும்‌ வருவதற்கு எச்சரித்தல்‌ 

(11) 17-635: எட்டு தரிசனங்களும்‌ ஒரு 
செய்கையும்‌. 

(ஐ) 1771: நாலு குதிரைகள்‌, தேவதூதனு 
டைய விண்ணப்பம்‌, எருசலேமைக்‌ குறித்து 
யேகோவாவின்‌ வாக்குத்தத்தம்‌. 

(0) 1282 நாலு கொம்புகளும்‌ அவைகளை 
முறிக்றற கன்னாரும்‌. 

(௦) 2 அதி. அக்கினி மதில்சூழ்ந்த புதிய 
எருசலேம்‌. சிறையிருந்தவர்களை அழைத்து 
அவர்களுக்குச்‌ சொல்லும்‌ பாட்டு, 

(4) 3 அதி. எருசலேமில்‌ பிரதான ஆசா 
ரியனாகிய யோசுவாவுக்குத்‌ தீர்க்கதரிசன 
மாக அளித்த வாக்கு. 

(8) 4௮தி. எழு கிளைவிளக்கும்‌ இரண்டு 
ஒலிவமரங்களும்‌. செருபாபேலுக்கு எரு 
சலேமில்‌ தேவாலயத்தைப்பத்றிச்‌ சொன்ன 
வாக்குத்தத்தம்‌. 


(எ 


சகரியாவின்‌ ஆகமம்‌ 


(ரி) 544 கள்ளரையும்‌ பொய்யரையும்‌ 
கண்டிக்கும்படி பறக்கும்‌ புஸ்தகச்சுருள்‌. 

(ஏ) 5”: மரக்காலில்‌ உட்சார்க்க அக்கர 
மக்காரி பாபிலோனியாவுக்குப்‌ போவது 
யூதேயாவிவிருந்து குற்றம்‌ மாற்றப்படுறெ 
தைக்‌ குறிக்கிறது. 

(%) 64%. நாலு ரதங்கள்‌ யேகோவா 
பூமியை ஆளுகிறதைக்‌ குறிக்கிறது. 

(6) 65-15: எட்டு தரிசனங்களுக்குப்‌ பிறகு 
எருசலேமின்‌ மகிமைக்காக யோசுவா பட்‌ 
டாபிஷேகம்‌ பண்ணப்படுதல்‌. 

(111) 7,8 அதி. உபவாசத்திற்குப்‌ பதிலாக 
விருந்து. முர்தின தீர்க்கசரிசிகள்‌ சொன்‌ 
னதின்படி ௩டப்பதும்‌ நீதி நியாயம்‌ செய்வ 
தும்‌ அவசியம்‌. எருசலேமுக்கு வரும்‌ சமா 
தானமும்‌ சுகமும்‌, 

3. தலாம்‌ பாகம்‌ தறிப்பது. முந்தின 
தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன போதனையைச்‌ 
சகரியா அறிந்து, ஜனங்கள்‌ ௮ப்போதனை 
யைப்போன்ற உத்தம நீதி நியாயச்சைச்‌ 
செய்யும்படி போதிக்கிறான்‌. இவன்‌ சமா 
தானம்‌, யேகோவாவின்‌ தயவு, சேவால 
யத்சைப்பற்றிய நம்பிக்கை, சன்மார்க்கம்‌, 
உண்மை ஆதிய இவைகளை விரும்புகிறான்‌. 
ஆனால்‌ இவன்‌ பிரதான ஆசாரியனை அதிக 
மாய்‌ நம்பினதினாலும்‌, சேவாலயத்தைக்‌ 
குறித்து அதிகமாய்‌ மேன்மை பாராட்டின 
தினாலும்‌, பிற்காலத்தில்‌ யூகர்கள்‌ இதைப்‌ 
பிரமாணமாகக்கொண்டு தேவாலயத்தையும்‌ 
அதற்குரிய சடங்காசாரசக்சையும்‌ மட்கெகு 
மிஞ்சி மேன்மைப்படுக்க ஆரம்பித்தார்கள்‌ 
என்று நாம்‌ இந்த ஆகமத்தில்‌ அறிகிறோம்‌. 

B. 9-14 அதி. இரண்டாம்‌ பாகம்‌. 

1. காலம்‌.-—இரண்டாம்‌ பாகம்‌ முக்தின 
பாகத்திற்கு ஏறக்குறைய 200 வருஷத்திற்‌ 
குப்‌ பின்‌ எழுதப்பட்டது என்று அநேகர்‌ 
நினைக்கிறார்கள்‌. இ-மு. 332-30 1-௦ எழு 
தீப்பட்டது எனபது எபிரெய பாஷையில்‌ 
தேறின மித்‌ (6. 4. th) முதலிய 
வேதசாஸ்திரிகளின்‌ அபிப்பிராயம்‌. 

2. போநள்டக்கம்‌. 

(1) 91-1197, இஸ்ரவேலரின்‌ விரோதிக 
ளுச்கு வரும்‌ தண்டனை, சமாதானப்‌ பிரபு 

ன்‌ வருகை, யேகோவாவின்‌ மூலமாய்‌ 
வரும்‌ ஜெயம்‌. 

(11) 121-135. மேய்ப்பர்களின்‌ கண்டிப்பு, 
எருசலேமுக்கு விசோதமாய்‌ வரும்‌ ஜனங்க 
ளின்‌ அழிவு, விக்கிரகங்கள்‌, கள்ளத்தீர்க்க 
தீரிசிகள்‌, அத்தர்‌. 


வேத அகராதி 


ச்சுவான்‌ 


(114) .14 அத. எருசலேமின்‌ முற்றுகை, 
சத்துருக்களுக்கு வரும்‌ தண்டனை, ஆசாரம்‌. 

பிற்காலத்தில்‌ துன்பப்படுத்தப்பட்ட யூதர்‌ 
களும்‌ சிறிஸ்தவர்களும்‌ இந்த அதிகாரங்‌ 
களில்‌ சொல்லியபடி சங்கள்‌ சத்துருக்க 
ளுச்கு வரும்‌ சண்டனையையும்‌ தங்களுக்கு 
வரும்‌ சுகத்சையும்‌ அதிக விருப்பத்தோடு 
கண்டறிந்தார்கள்‌. இந்த அதிகாரங்களை எழு 
இனவன்‌ ஆசாரத்தை மெச்சி அளவுக்கு மிஞ்‌ 
சச்‌ சறப்பித்சான்‌ என்று நாம்‌ நினைக்க ஏது 
உண்டு. வேதபாரகர்‌ யூசர்களுக்குள்‌ அதி 
காரம்‌ அதிகமாய்ப்‌ பெற்றகா லத்தில்‌ இந்த 
அதிகாரங்கள்‌ எழுதப்பட்டன என்பதற்கு 
இது அத்தாட்சியாய்‌ இருக்கிறது. 

சகவான்‌. 2ககava. ஆதி 3697, 

சகேயு. 2௨௦௦௨௨0௨.  ஆயக்காரரில்‌ 
இவன்‌ பெரியவனென்றும்‌ மச்தேயுகிலும்‌ 
பெரியவன்‌ என்றும்‌ தோன்றுகிறது. லூக்‌ 
1 91-10 

சகோதர சிநேகம்‌. Brotherly Love; 
இயேசுவின்‌ சீஷர்கள்‌ எல்லாரும்‌ சகோ 
தரர்‌ ஆனதினால்‌ அவர்கள்‌ ஒருவரை யொரு 
வர்‌ நேசிப்பார்கள்‌. யத்‌ 2:3 கலா 610, விசு 
வாசிகளின்‌ குடும்பத்தில்‌ கிறிஸ்து முதற்பே 
ருனவர்‌. மற்றவர்கள்‌ அவர்‌ உடன்‌ சகோ 
தரும்‌ சுதந்தரவாளிகளுமாய்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. யோவா 2017 ரோ 81. இறிஸ்தவன்‌ 
இறிஸ்‌கவனுக்குக்‌ காட்டும்‌ நேசம்‌ அவன்‌ 
உண்மையுள்ள சீஷனாயிருப்பதற்கு அடை 
யாளம்‌. யோவா 144 152 யோவா 2 
] பேது 217, சகோதர சிநேகம்‌ கிறிஸ்தவன்‌ 
இறிஸ்தவனுக்கு உதசுவிசெய்வதற்குக்‌ கார 
ணமாம்‌. இறிஸ்சவன்‌ இறிஸ்தவனை ஏற்‌ 
றக்கொள்வான்‌. ]கொரி 1212-130 கலா 
573 எபே 44, 

ஆதி கிறிஸ்தவர்கள்‌ இந்தக்‌ குணமுள்ள 
வர்களாய்‌ அதிக ஊக்கத்தோடு நடநது, தங்‌ 
கள்‌ ஊர்வழியாய்‌ வருகிறவர்களை அனுச 
ரித்து, ஏழைகளுக்கு உதவி செய்ததினால்‌ 
திருச்சபையில்‌ ௮க்நியோக்நியம்‌ இருக்தது. 
எபி 13! 2பேது 17, 

சகோதரன்‌. Brother: 
. உடன பிறந்தவன்‌. ஆதி 42 970 மச்‌ 4, 
, ஒப்புரவு. ஆதி 197. 
. பந்துத்துவம்‌. யாத்‌ 3227 2 சாமு 138, 
இஸ்ரவேலன்‌. உபா 159 நெகே 57. 
. சிநேகிதன்‌. 2 சாமு 126 1இரா 1310, 

6. கிறிஸ்தவன்‌. அப்‌ 97 ரோ 1415 
பிலி 22 | யோவா 2. சகோதர சிநேகம்‌ 


காண்க. 


டெல 2 முட 


35 ( 278) 


தா 


. சகோதரி. 814௪, 
1, உடன்‌ பிறந்தவள்‌. ஆதி 247 லேவி 
1818, 

2. இனத்தாள்‌. ஆதி 1218 2019 267, 

3. அன்புடையாள்‌. உன்‌. பா 4-19 98, 

க்‌. உவமானமாய்ச்‌ சொல்லப்படும்‌. எசே 
1646. 56 234 எரே 910, 

5, இறிஸ்சவள்‌. மத்‌ 120 ரோ 16 
1கொரி 715 யாக்‌ 215, சகோதர சிநேகம்‌ 
காண்க. 

சக்காம்‌. 940௨௦1. உநள்‌, வண்டி சாண்க. 

சக்காய்‌. 2௨௦௦81, எ சாபாய்‌ (26081). 
நெகே 320 எஸ்றா 25, 

சங்கத்தலைவன்‌. 
blles. பிர 12%. 

சங்கம்‌. General Council. 

1. ஆலோசனைச்சங்கம்‌ காண்க, 

2. திருச்சபையில்‌ கூடின பொதுவான 
சங்கங்கள்‌ பல இருந்தன. பிற்காலத்தில்‌ 
"ரோமான்‌ சபையும்‌ கிரேக்க சபையும்‌ பிரிக்‌ 
சப்பட்டு அவைகள்‌ வெவ்வேறு பொது 
வான சங்கங்களை ஏற்படுத்தின. இவ்விடத்‌ 
தில்‌ முற்காலத்தில்‌ ரோமான்‌ சபையும்‌ 
இரேக்க சபையும்‌ பிரிக்கப்படும்முன்‌ அவை 


Master of Assem- 


கள்‌ அங்கேரித்த முதல்‌ ஏழு சங்கங்களைப்‌ . 


பற்றிமாத்திரம்‌ சொல்லுவோம்‌. 

(1) இ-பி. 325-0, மகா கொன்ஸ்தந்தன்‌ 
என்ற ராயன்‌ நிசேயா ஈகரியிலே (Nice) 
மூந்தாற்றுப்‌ பதினெட்டுக்‌ சண்காணியார்‌ 
களை அழைத்து ஒரு சங்கத்தைக்‌ கூட்டினான்‌. 
இது இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்‌ 

ருடைய பஸ்கா பண்டிகையின்‌ நாளில்‌ 

காண்டாடாமல்‌, இப்போது அனுசரிக்றெ 
முறையின்படி பெரிய வெள்ளிக்கிழமையை 
யும்‌ இயேசு உயிர்த்தெழுந்த இருநாளையும்‌ 
கொண்டாட வேண்டுமென்றும்‌ சொல்லிச்‌ 
இழக்குச்‌ சபையாருக்கும்‌ மேற்குச்‌ சபையா 

க்குமுள்ள இதைப்‌ பற்றிய தர்க்கத்தைத்‌ 
இர்த்சது. மேலும்‌ இதில்‌ பதிதராயெ அரி 
யானருக்கு எதிராக இயேசுகிறிஸ்து பிதா 
வோடொத்த ஒரே சுபாவமாய்‌ இருக்கிறார்‌ 
என்று உறுதிப்படுத்தி, நிசேயா நியாயப்பிர 
மாணத்தின்‌ முதல்மாதிரி விளம்பரம்‌ செய்‌ 
யப்பட்டது. 

(11) இ-பி, 381. கொன்ஸ்தந்தின்‌ புரியில்‌ 
(Constantinople) கூடின சங்கம்‌ பரிசுத்‌ 
தாவி “காத்தருமாய்‌, ஜீவனைக்‌ கொடுக்றெவரு 
மாய்ப்‌, பிதாவிலிருந்து"....“புறப்படுகறவரு 
-மாய்ப்‌, பிதாவோடும்‌ குமாரனோடும்‌ கூடத்‌ 
தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய்‌' இரு 


வேத அகராதி | 


கருர்‌ என்று உறுதிப்படுத்தி, கிசேயா சங்‌ 


' சங்காரம்‌ 


கத்தில்‌ திர்ந்த விசுவாச நியாயப்பிரமாணத்‌ 
தை விபரமாய்‌ விளம்பரம்‌ செய்தது. 

(111) இ-பி, 43]. இச்சங்கம்‌ எபேசு 
(Ephesus) பட்டணத்தில்‌ கூடினது. இறிஸ்‌ 
அவின்‌ மானிட சரீரத்திற்கும்‌ தெய்வீக 
தன்மைக்கும்‌ உள்ள வித்தியாசத்தை அதிக 
மாய்‌ விவரித்து இறிஸ்‌ துவுச்குள்ள மனுஷுச 
தன்மையும்‌ தெய்வீக தன்மையும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று பொருந்தியதல்ல என்று அவை 
களைப்‌ பிரித்துச்‌ சொன்ன நெஸ்தோரியான 
ரின்‌ போலி நியாயத்தைச்‌ தள்ளிவிட்டது. 

(11) இ-பி. 451. கால்சேதோன்‌ (0௧4 
08001) என்ற நகரியிலே கூடின இச்‌ 
சங்கம்‌ இறிஸ்துவின்‌ இரண்டு சுபாவங்களை 
யும்‌ ஒன்றோடொன்று கலந்து அவர்‌ பிறந்த 
பிறகு அவருடைய தெய்வீக சுபாவம்‌ அவ 
ருடைய மனுஷீச சுபாவத்தை உட்கொண்‌ 
டது என்று போதித்த த்திக்யொனருடைய 
உபதேசத்தைத்‌ தள்ளிவிட்டது. 

(ஏ) கி-பி. 553. கொன்ஸ்தந்தின்‌ புரியில்‌ 
(Constantinople) கூடின சங்கம்‌ இறிஸ்து 
லினிடத்தில்‌ ஒரே சித்தமும்‌ ஒரே ஈட 
படியும்‌ உண்டென்றும்‌, வார்த்கைமாத்திரம்‌ 
மனுஷ சுபாவத்தைக்கொண்டு வேண்டுமென்‌ 
றதை ஈடப்பிக்கிறது என்றும்‌ சாதித்தவர்‌ 
களின்‌ உபதேசக்தைச்‌ தள்ளிவிட்டது. 

(91) இ-பி, 680. கொன்ஸ்தந்தீன்‌ புரியில்‌ 
(Constantinople) கூடின இந்தச்‌ சங்கம்‌ 
இறிஸ்‌.து தெய்வீக சுபாவத்திற்கும்‌ மனுஷீக 
சுபாவத்திற்கும்‌ அடுத்த இரு சித்தம்‌ உடைய 
வராய்‌ இராமல்‌, ஒரே சித்த புருஷனாகவே 
இருக்கிறார்‌ என்ற போதனையைத்‌ தள்ளி 
விட்டது. 

(௫11) இ-பி, 787. நிசேயா (Nice) ஈகரி 
யில்‌ கூடின சங்கம்‌ சுரூபங்களுக்குச்‌ செய்ய 
வேண்டிய வணக்கத்தையும்‌ செய்யக்‌ கூடாத 
வணக்கத்தையும்பற்றி ஏற்பாடு செய்தது. 

சங்காரம்‌. Destruction, 
ஏசா 105 30 எரே 75, 

சங்கிலி, சரப்பணி. 0௭1௨. 

1. கைதிகளைக்‌ கட்டுற சங்கிலிகள்‌. 
எசே 194 அப்‌ 126 38%, 

2. சிலர்‌ கனத்தினிமித்தம்‌ பொற்சங்கிவி 
கள்‌ அணிவார்கள்‌. ஆதி 414 நீதி 15. 

3. அந்தகாரச்‌ சங்கிலிகள்‌. 2பேது 24, 

சங்கீதங்கள்‌. P5கms. 

1. யூதர்கள்‌ பழைய ஏற்பாட்டை “கியா 
யப்பிரமாணம்‌,? “தீர்க்கதரிசிகள்‌,” “எழுதின 
வைகள்‌” என மூன்று “பிரிவுகளாகப்‌ பிரித்‌ 


Siaughter. 


( 274 ) 


சன்தெல்கள்‌... 


தார்கள்‌. அவர்கள்‌ சங்தேங்களை மூன்றாம்‌ 
பிரிவில்‌ வைத்தார்கள்‌. இதற்குச்‌ “சங்தேப்‌ 
புஸ்தகம்‌” அல்லது “சஙதேங்கள்‌' என்று பெய 
ரீட்டார்கள்‌. லூக்‌ 2042 2444 அப்‌ 190, இக்‌ 
தப்‌ புஸ்தகத்தில்‌ இருக்கும்‌ தங்கள்‌. தேவா 
லயத்தில்‌ பாடகரால்‌ பாடவேண்டியவைகள்‌. 
தேவாத்தியங்கள்‌ வாசித்து இவைகளைப்‌ பாடு 
வார்கள்‌. எபிரெய பாஷையில்‌ இதற்குத்‌ 
“துதியின்‌ புஸ்தகம்‌? என்று பெயர்‌. ஆனால்‌ 
சங்தெங்களிற்‌ சில துதித்தற்கான சங்தேங்கள்‌ 
அல்ல. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 150 சங்கேங்‌ 
கள்‌ உண்டு. இவைகளிற்‌ சில இரண்டாகப்‌ 
பிரிக்கப்படும்‌. அவை ஒரே கோயையாய்‌ 
இருக்னெறன. உ-ம்‌. 9, 10; 42, 43. 
சில சங்சேங்கள்‌ சில வித்தியாசச்துடன்‌ 
இரண்தெடவை எழுதப்பட்டி ருக்கின்றன. 
௨-ம்‌. 1453; 4018-17-70. 1035711. 
60°12. 

இப்புஸ்தகத்தில்‌ இல்லாத சில சந்தப்‌ 
கள்‌ உண்டு, 1 சாமு 2170 ஏசா 12 அதி. 
361020 அப 3 அதி. லூக்கா சுவிசேஷம்‌ 
முதலாம்‌ அதிகாரத்தில்‌ சொல்லியிருக்கும்‌ 
பாட்டுகளை நாம பார்த்தால்‌, யூதர்கள்‌ இயேசு 
வின்‌ காலத்திலும்‌ பாட்கெள்‌ இயற்றிப்‌ பாடி 
வந்தார்கள்‌ என்று அறிவோம்‌. 

2. சங்கீத புஸதகத்தின்‌ சரித்தீரம்‌. இச்‌ 
சங்கத புஸ்தகம்‌ ஒரேகாலத்தில்‌ ஒரே ஆக்கி 
யோனால்‌ ஒரே புஸ்தகமாக எழுதப்படாமல்‌, 
பல சமயங்களில்‌ பல ஆக்கியோன்களால்‌ 
எழுதப்பட்டது என்று தொன்றறெது. இச்‌ 
சங்கேங்களை இப்புஸ்‌சகத்தில்‌ சேர்த்தவனைப்‌ 
பற்றியும்‌ சேர்த்த காலத்தைப்பற்றியும்‌ திட்‌ 
டமாய்‌ ஒன்றும்‌ தெரியாது. ஆனால்‌ எகிப்து 
தேசத்தில்‌ ஏறக்குறைய இ-மு. 20)0-ஸஹூத்‌ 
இற்கு முன்‌ எழுதிய பழைய ஏற்பாட்டின்‌ 
கிரேக்க மொழிபெயர்ப்பை நாம்‌ பார்த்தால்‌, 
இ-மு, 150-ோத்திற்குள்‌ சங்சேங்களெல்லாம்‌ 
இப்போது இருக்றெபிரகாரம்‌ ஒரே புஸ்‌ 
தீகமாகச சேர்க்கப்பட்டன என்றும்‌, இவை 
கள்‌ சேர்ந்த புஸ்தகம்‌ இப்போதிருக்றெ சங்‌ 
இத புஸ்தகந்தான்‌ என்றும்‌ அறிவோம்‌. 

4. மந்தின பாட்டு புஸ்தகங்கள்‌. இப்‌ 
போது இருக்ற சந்தே புஸ்தகத்தில்‌ லெ 

அ பாட்டுப்‌ புஸ்தகங்கள்‌ சேர்க்கப்பட்டன. 
725-ல்‌ ஒரு புஸ்தகத்தின்‌ முடிவு, சில தேங்‌ 
கள்‌ கோசானே்‌ புத்திரருக்கு எழுதின தேங்‌ 
கள்‌ என்று தலைப்புகளில்‌ போட்டிருக்கிற 
இனால்‌, அவையெல்லாம்‌ இவ்விதமான இறு 
பாட்டுப்‌ புஸ்தகத்தில்‌ சேர்ச்கப்பட்டவை 
என்று நாம்‌ நினைக்கலாம்‌. 

, ஆனால்‌ இதைப்பற்றித்‌ இட்டமாய்ச்‌ சொ 
லல முடியாது. பின்‌ சொல்லியிருக்கிற சங்‌ 


. வேத அகராதி இ 


சங்தேங்கள்‌ 


இதங்கள்‌ முற்காலத்து இந்து சங்தே புஸ்தகஸ்‌ 
களில்‌ சேர்க்கப்பட்டன என்று உத்தேரிச்‌ 
கலாம்‌, 

(1) தாவீதின்‌ சங்தேங்கள்‌. 3-1]. 

(11) தாவீதின்‌ சங்செங்கள்‌ இன்னொரு 
கோவை. 51-72, 

(111) ஆசாப்பியர்‌ என்னும்‌ பாடகரின்‌ 
சங்கங்கள்‌. 50, 73-83. 

(7) கோசாகு என்னும்‌ பாடகரின்‌ சங்‌ 
தங்கள்‌. 42-49, 84-89. 

(ர) ஆரோகண சங்தேங்கள்‌. 120-134, 
சில வேத்சாஸ்திரிகள்‌ இன்னும்‌ இரண்டு 
ச௩்தே புஸ்சகங்கள்‌ உண்டு என்று சொல்லு 
கிறார்கள்‌. ஆனால்‌ இவைகளைத்‌ தெளிவாய்க்‌ 
கண்டறிய முடியாது. 

16, 56-50. இவைகளுக்கு “எகெகப்பட்‌ 
டன? என்று அர்த்தங்கொள்ளும்‌. 'மஸ்‌£ல்‌' 
என்று பெயர்‌ இருப்பதினாலும்‌, 51 சங்தேங்‌ 
களுக்கு “இசாகச்துடன்‌ பாடவேண்டி௰ பா 
ட்‌ என்று அர்த்தங்கொள்ளும்‌ “மிஸ்மோர்‌ 
என்று பெயர்‌ இருப்பதினாலும்‌, 55 சங்தேங்‌ 
களுக்கு *இராகத்தலைவலுக்கு எழுதப்பட 
டன” என்று அர்த்தங்கொள்ளும்‌ பெயர்‌இருப்‌ 
பதினாலும்‌ இந்தச்‌ சங்சேங்களின்‌ உற்பத்தி 
யையும்‌ தன்மையையும்‌ பற்றிய முறையை 
நாம்‌ ௮றியக்கூடும்‌ என்று இலர்‌ நினைக்கிறார்‌ 
கள்‌. சங்கேங்களின்‌ தலைப்பில்‌ சொல்லி 
யிருக்கும்‌ 'அலாமோத? முதலிய | தங்கள்‌ இப்‌ 
பாட்கெளைப்பற்றிய விசேஷத்தைக்‌ குறிக்‌ 
இன்றன. இப்பதங்களின்‌ அர்ச்தம்‌ அக்ஷர 
௮ட்டவணையின்படி இந்த வேத அகராதி 
யில்‌ எழுதியிருக்கிறோம்‌. 

1. ஆக்கியோன்கல்‌. இவைகளையெல்‌ 
லாம்‌ பார்த்து யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து 
வந்தபிறகு மக்கபேயரின்‌ காலம்வரையும்‌ 
அவர்கள்‌ அநெக சங்கேதங்களை இயற்றவும்‌ 
பாடவும்‌ பிரியமுள்ளவர்களாய இருந்தார்க 
ளென்று நாம்‌ நம்பலாம்‌. லெ சங்கங்களில்‌ 
சிறையிருப்பைப்பற்றிய விஷயங்கள்‌ சொ 
ல்வியிருப்பதினால்‌ ௮ச்சங்தேங்கள்‌ பாடின 
காலம்‌ உத்சேசமாய்‌ நாம்‌ சொல்லக்கூடும்‌. 
இதைப்போலத்‌ தாவீது பல சங்கங்களை 
எழுதினானென்றும்‌, இன்னும்‌ பல சங்தேங்‌ 
களில்‌ இருக்கிற வசனங்கள்‌ அவனால்‌ எழு 
தப்பட்டன என்றும்‌ நாம்‌ சொல்லக்கூடும்‌, 
ஆனால்‌ சக்தேங்களில்‌ எழுதியிருக்கும்‌ தலைப்‌ 
புகள்‌ முற்காலத்தில்‌ அல்ல, பிற்காலத்தில்‌ 
எழுதப்பட்டதினாலே இப்போது சங்சே புஸ்‌ 
தகத்தில்‌ எழுதியிருக்றெ முப்பத்தைந்து சங்‌ 
தேங்களைத்‌ தாவீது எழுதினா னென்பதற்கு 
சரியான அத்தாட்‌ இல்லை. 


( 275 } 


சந்தேங்கள்‌ 


5, சங்கீத புஸ்தகத்தில்‌ அடங்கிய போ 
நள்‌. வித்தியாசமான காலங்களில்‌ பல பக்தர்‌ 
கள்‌ எழுதிய இப்புஸ்தகத்தின்‌ பொருளைச்‌ 
சுருக்கமாய்ச்‌ சொல்வது கூடாதகாரியம்‌. 
ஆனால்‌ சிறையிருப்பிலிருந்து வந்தபிறகு யூதர்‌ 
கள்‌ இவைகளைச்தேடி ஆவலோடு பாடினார்‌ 
கள்‌ என்றும்‌, அக்காலத்தில்‌ இருந்த வேத 
சாஸ்திரிகள்‌ பல புஸ்சகங்களிலிருந்து சங்‌ 
இதங்களை எடுத்து இவைகளைத்‌ திருத்தி ஒரே 
புஸ்தகமாகச்‌ சேர்த்தார்கள்‌ என்றும்‌, இவை 
களில்‌ ௮ச்காலத்திலுள்ள பக்திக்குரிய அனு 
பவமும்‌, கடவுளுக்குரிய வணக்கமும்‌, எபி 
ரெயருக்கு வரும்‌ பலனுஃ, அவர்களின்‌ நம்‌ 
பிக்கையும்‌ எழுதியிருக்கிறது என்றும்‌ நாம்‌ 
தெளிவாய்‌ அறியலாம்‌. சங்தே புஸ்தகத்தில்‌ 
பலர்‌ பலதடவை இவ்விதமாய்ப்‌ பாடின 
கீதங்கள்‌ இருந்ததினாலே இப்புஸ்தகத்தில்‌ 
தீமைக்கும்‌ ௮நியாயத்துக்கும்‌ வரும்‌ தண்டனை 
யையும்‌, மனஸ்தாபப்படுதிறவாகள்‌ செய்ய 
வேண்டிய அறிக்கையையும்‌, துக்கப்பட்டவர்‌ 
களுக்கு அருள ப்பட்‌ யேகோவாவின்‌ இரக்‌ 
கத்தையும்‌, ஏழைகள்மேல்‌ அவர்‌ கொள்ளும்‌ 
பரிதாபத்தையும்‌, பக்தர்களுக்கு அவர்‌ கொடுக்‌ 
கும்‌ ஆசீர்வாதத்தையும்‌, அவர்கள்‌ பெறப்‌ 
போகும்‌ மகிழ்ச்சியையும்பற்றி யாவரையும்‌ 
பக்தியில்‌ தூண்டி விடும்படி சொல்லியிருக்‌ 
இறது. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ ஈம்முடைய ஆத்‌ 
துமாவுக்குரிய எல்லா வாஞ்சையையும்‌ அதற்‌ 
குக்‌ கடவுள்‌ ௮ருளும்‌ விடையையும்‌ தீர்க்க 
தரிகெளின்‌ போதனைகளைக்‌ கற்றுக்கொண்ட 
பக்தர்கள்‌ பூரணமாய்ப்‌ போதிக்கிறார்கள்‌. 

இதில்‌ பாடகர்‌ பல சேங்களில்‌ யேகோ 
வா தமக்கு விரோதிகளாய்‌ இருப்பவர்களின்‌ 
மேல்‌ பூர்வீக ராஜனைபபோல்‌ கோபம்‌ உடை 
யவர்‌ என்று பாவித்தாலும்‌, பெரும்பாலும்‌ 
இவைகளில்‌ சர்வ லோகங்களுக்குமமேலான 
கடவுள்‌ தமக்குக்‌ €ழ்ப்படிந்த யாவருக்கும்‌ 
இரக்கமுள்ள காருண்ய கர்த்தராய்‌ இருக்‌ 
தஇிறாரென்று நாம்‌ அறியலாம்‌. மேலும்‌ பாட 
கர்‌ இச்சங்தெங்களில்‌ அக்காலத்தில்‌ நேரிட்ட 
அநியாயத்தையும்‌ துன்பத்தையும்‌ மறந்து, 
வருங்காலத்தில்‌ மேசியாவின்‌ மூலமாய்க்‌ கட 
வுள்‌ ஸ்தாபிக்கும்‌ ராஜ்யத்தை எதிர்‌ பார்த்தார்‌ 
கள்‌. இதினிமித்தம்‌ யூதர்களில்‌ அநேகர்‌ 
பாவத்தின்‌ ௮கோரத்தைப்‌ பூரண துக்கத்‌ 
தோடு முழுதும்‌ வெறுத்து அதைப்பற்றிப்‌ 
புலம்பி, தங்களை மீட்கும்படி இவ்வுலகத்தில்‌ 
தமது ஆளுகையை ஸ்திரப்படுத்தப்போதிற 
கடவுளை நம்பின இந்தச்‌ சங்கேதங்களை ஆவ 
லாய்ப்‌ பாடினார்கள்‌. கிறிஸ்தவர்களும்‌ அந்‌ 
தமன ஆறுதலோடு அவைகளைப்பாடி வம்‌ 
தார்கள்‌. அப்படியே எப்பொழுதும்‌ யூதர்‌ 


வேத அகராதி 


சங்கதேம்‌ 


களுக்கும்‌ இறிஸ்தவர்களுக்கும்‌ சங்கே புஸ்த 
கத்தின்‌ மூலமாய்ச்‌ சந்தோஷமும்‌ மனத்தைரி 
யமும்‌ பூரணமாய்‌ உண்டான. 

சங்கீதம்‌. நரா. சீதம்‌ காண்க. 

சஜ்சரிக்கிறது. 5௦]௦யாn. 2 இரா 8! தானி 
424 சங்‌ 1205 எபி 118 அப்‌ 86 1பேது 117, 

சடங்தகள்‌. 0௦௨௨7௬௦1௦9. ஆராதனைக்‌ 
கடுத்த முறைகள்‌. ஆலயம்‌, விருத்தசேதனம, 
பவிகள்‌, பண்டிகைகளும்‌, புறம்பான ஆரா 
தீனை, ஸ்நானம்‌, ஆசாரியப்பட்டமுதலிய 
நியம நிஷ்டைகளும்‌, சடங்குப்‌ பிரமாணத்‌ 
தைச்‌ சோந்தனவாம்‌. எண்‌ 92 மாற்‌ 14, சடங 
குகளென்கிற நுகத்தடி. அப்‌ 1510. பக்திக்கு 
எழுப்புதலாயும்‌ மிகவும்‌ பிரயோஜனமுள்ள 
லேசான சில சடங்குகள்மாத்திரம்‌ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ நியமிக்சப்பட்டி ருக்கின்றன. மத்‌ 
2819.2 கொரி 1123 எபி 91:10, 

சட்டம்‌. Decrees. அப்‌ 164 எபே 915, 

சட்டி. ஐ. யாத்‌ 27 35 ] சாமு 211 
1இரா 744 2 இரா 2514 2நாளா 411 யோபு 
4120, 

சணல்‌. ஈ15%௩. பலெஸ்தனாவில்‌ சணற்‌ 
செடி அதிகமாய்ப்‌ பயிர்‌ செய்யப்படுகிறது. 
அதின்‌ பூ நீலநிறம்‌. சணற்செடி வளர்ந்து 
காய்ந்துபோதிற பருவத்தில்‌ அதை வெட்டிக்‌ 
கூரையில்‌ வைச்து வெயிலில்‌ உலர்த்தித்‌ 
கண்ணீரில்‌ போட்டு நார்‌ உரித்து ௮தை 
நூலாகக்‌ துணி நெய்வார்கள்‌. சணல்‌ விதை 
யிலிருந்து மிகவும்‌ உபயோகமான எண்‌ 
ணெய்‌ எடுப்பார்கள்‌. யாத்‌ 9 யோசு 26 
ஏசா 19 ஓசி 29. 

சண்டை. ரகா. 

1. எபிரெயருக்குள்‌ ராஜாவின்‌ ஆளுகை 
ஸ்சாபிச்சப்படுகிறதற்குமுன்‌ சேனைகள்‌ இல்‌ 
லாததினால்‌ அவர்கள்‌ யுத்தத்திற்குப போகும்‌ 
பொழுது பல ஊர்களிலிருந்து சிறு கூட்டங்‌ 
கூட்டமாகப்‌ போவார்கள்‌. நியா 4 அதி. 

எபிரெயருக்கும்‌ பெலிஸ்தியருக்கும்‌ நெ 
டுங்காலம்‌ விரோதம்‌ இருந்ததினால்‌, எபிரெ 
யர்கள்‌ தங்களைக்‌ காப்பாற்றும்படி தங்களுக்கு 
ராஜாக்களை ஏற்படுத்தினபிறகு அந்த ராஜாக்‌ 
கள்‌ சேனைகளை நியமித்தார்கள்‌. எபிரெயர்‌ 
மழைகாலத்திற்குப்‌ பிறகு தங்கள்‌ சத்துருக்‌ 
களுக்கு விரோதமாய்ப்‌ படையெடுத்துப்‌ 
போவார்கள்‌. போர்வீரரை யுத்தகளத்திற்கு 
அழைக்கும்படி எக்காளம்‌ ஊதுவார்கள்‌. 
2 சாமு.111 201 நியா 6% 1 சாமு 139, யுத்த 
சேனையில்‌ இன்னாரைச்‌ சேர்க்கக்கூடாது 
என்று கட்டளை இருந்தது. உபா 207. 

2, எபிரெயரின்‌ அபிப்பிராயத்தின்படி 
சண்டைசெய்து விரோதிகளை ஜெயிப்பது 


( 276) 


சண்டை 


கடவுள்‌ நியமித்த ஒர்‌ கடமை. யுத்தத்தில்‌ 
யேகோவாவின்‌ சமுகம்‌ தங்களோடு இருக்‌ 
இறதென்று காட்டும்படி சாட்சிப்பெட்டியை 
எபிசெயர்‌ போர்க்களத்திற்குக்‌ கொண்டு 
போவார்கள்‌. போருக்குப்‌ போகுமுன்‌ அவர்‌ 
கள்‌ தங்களைப்‌ பரிசுத்தப்படுத்திப பலிசெலுச்‌ 
துவார்கள்‌. சத்துருவுக்கு விரோதமாய்ப்‌ 
படையெடுத்துப்‌ போகிறதற்குமுன்‌ சீட்டுப்‌ 
போட்டு யுத்தத்திற்கு ஏற்றசமயம்‌ இன்ன 
சென அறிவார்கள்‌. பிற்காலத்தில்‌ தீர்க்க 
தரி௫ிகளின்‌ ஆலோசனையைக்‌ கேட்பார்கள்‌. 
எண்‌ 214 நியா 11 1சாமு 7 139 17% 232 
2 சாமு 1111 1 இரா 22: யோவே 39 எரே 04, 

3. சேனை போகிறதற்கு மூன்‌ வேவுகார 
ரை அனுப்புவது வழக்கம்‌. யோசு 2! நியா 
124 | சாமு 204 2 சாமு 1500, 

போர்வீரர்‌ தங்கும்‌ பாளையங்களைப்பற்றி 
நமக்குத்‌ தெரியாது. முற்றுகை போடும்‌ 
போதுசிலசமயங்களில்கூடாரங்கள்‌ அடி த்து 
அல்லது சிறு குடிசைகள்‌ கட்டி அவைகளில்‌ 
தங்குவார்கள்‌. 

சேனைத்தலைவனுக்குப்‌ புறம்பாகப்‌ பெரிய 
கூடாரம்‌ அடித்திருக்கும்‌. 2சாமு 11! 
]இரா 202, காவற்காரர்‌ இரவை மூன்று 
சாமங்களாகப்‌ பிரித்துப்‌ பாளையத்தைக்‌ காப்‌ 
பார்கள்‌. நியா 79, 

யுத்தத்தில்‌ ஆர்ப்பரிப்போடு கூக்குரலிட்‌ 
டிச்‌ சத்துருக்களிடத்தில்‌ ஓடிப்போவார்கள்‌. 
பலதடவை சேனைத்தலைவன்‌ தன்‌ சேனையை 
மூன்று பாகங்களாக அணிவகுப்பான்‌. அடிக்‌ 
கடி பதிலிருப்பது வழக்கம. பிற்காலத்தில்‌ 
போர்க்களத்தில்‌ சேனைத்தலைவர்கள்‌ தங்கள்‌ 
சேனைகளை அதிக சாமர்த்தியத்தோடு நடத்தி 
னார்கள்‌ என்று தோன்றுகிறது. யோசு 815 
நியா 76 2 சாமு 10 1 இரா 2231, 

4. யுத்தத்தில்ஜெயமடைந்தவர்கள்‌ ஜெயிக்‌ 
கப்பட்டவர்களுக்கு இரக்கம்‌ காட்டவில்லை. 
ஆனால்‌ அசீரியரைப்போல்‌ எபிரெயர்கள்‌ 
அதிக குரூரமானவர்களாய்‌ இருக்கவில்லை. 

யோசியாவின்‌ காலத்தில்‌ எபிரெயர்கள்‌ 
யுத்தத்தில்‌ பிடிபட்ட பெண்களையும்‌ பிள்ளை 
களையும்‌ கொல்வது கூடாது என்று நினைச்‌ 
தாரர்கள்‌. உபா 2014, வழக்கமாய்‌ அவர்கள்‌ 
தாங்கள்‌ யுத்தத்தில்‌ பிடித்தவர்களைத்‌ தீங்களு 
க்கு அடிமைகளாக வைப்பார்கள்‌ அல்லது 
விற்றுப்போடுவார்கள்‌. யுத்தத்தில்‌ டைத்த 
கொள்ளைப்பொருள்களைப்‌ பங்ட்டுச்‌ சே 
னைத்தலைவர்களுக்கு விசேஷித்த பாகம்‌ கொ 
டுப்பது வழக்கம்‌. 1 சாரு: 304%, யுத்தத்தி 
லிருந்து போர்வீரர்‌ தங்கள்‌ ஊர்களுக்குத்‌ 
திரும்பி வரும்போது அவர்களைச்‌ சந்திக்‌ 
கும்படி பெண்கள்‌ பாட்டுப்பாடி. நடனம்‌ 


வேத அகராதி 


சுதிநினைக்க 


செய்து போவார்கள்‌. மக்கபேயர்‌ ஜெய 
மடைந்ததற்காக ஸ்தோத்திர ஆராதனை ஈடத்‌ 


தினார்கள்‌. 1 சாமு 186 1 மக்கபேயர்‌ 494, 
சதிநீனைக்க. கொல. மாற்‌ 619, 
சதுசேயர்‌. 98440௦௦௦59. ஒருவேளை 


தாவீதின்‌ காலத்தில்‌ இருந்த பெரிய ஆசா 
ரியனாகிய சாதோக்கு என்பவனின்‌ பெய 
ரைக்கொண்டு இவர்கள்‌ தங்களுக்குச்‌ *சது 
சேயா” என்னும்‌ பெயரை வழங்கி இதினால்‌ 
ஆசாரியரின்‌ கட்சியைத்‌ தாங்கள்‌ சேர்ந்தவரா 
கள்‌ என்று குறித்தார்கள்‌. 2 சாமு 517. எசேக்‌ 
இயேலின்‌ அபிபபிராயச்தின்படி சாதோக்‌ 
இன்‌ புத்திரர்மாத்திம்‌ உண்மையான ஆசா 
ரியர்கள்‌. எசே 4046 4319 415 491, ஏறக்‌ 
குறைய இ-மு. 200-ணா யூதர்களுக்குள்‌ 
வெவ்வேறான கொள்கைகள்‌ உண்டான 
போது அவர்களுக்குள்‌ ஒரு வகுப்பினசா 
இய சதுசேயர்கள்‌ எப்பொழுதும்‌ ஆசாரியர்‌ 
களுக்குரிய கணிசத்தசையும்‌ ர்த்தியையும்‌ 
நாடினவர்களாய்‌ இருந்தார்கள்‌. எல்லா ஆசா 
ரியர்களும்‌ சதுசேயர்கள்‌ அல்ல. அவர்க 
ளிற்‌ சிலர்‌ பரிசேயரும்‌ வேசபாரகருமா 
யிருந்தார்கள்‌. ஆனால்‌ பெரும்பாலும்‌ எந்க 
ஆசாரியர்களும்‌, பிரதான ஆசாரியர்கள்‌ எல்‌ 
லாரும்‌ சதுசேயர்களாய்‌ இருக்கார்கள்‌. யூதே 
யாவிலும்‌ எருசலேமிலுமுள்ள சன வான்கள்‌ 
இந்தக்‌ கட்சியை வழக்கமாய்‌ ஏற்றுக்கொண்‌ 
டார்கள்‌. இவர்கள்‌ பலகாலமாக அதிக உற்‌ 
சாகத்தோடு ராஜாட்கத்துக்குரிய காரியங்களை 
நடத்திவந்தும்‌, இயேசுவின்‌ காலத்தில்‌ 
இவாகள்‌ பொதுவான ஜனத்தின்‌ பலனை 
அல்ல, சங்கள்‌ சொந்தப்‌ பலனைமாத்திரம்‌ 
கேடி கின்‌ ன்‌ சன்மார்க்க விஷ 
யங்களில்‌ அல்ல, ராஜாங்க விஷயங்களில்‌ 
எப்பொழுதும்‌ மேலதிகார,ச்சை ஏற்படுத்தும்‌ 
படி. பிரயாசைப்பட்‌... தனால்‌ ஜனங்களின்‌ 
அபிப்பிராயத்தின்படி இவர்கள்‌ தேவனு 
டைய ராஜ்யத்தை அல்ல, தங்கள்‌ சொந்த 
ஆதாயத்தைத்‌ தெடினவர்களாய்‌ இருக்தார்‌ 
கள்‌. இதினிமித்தம்‌ ஆசாரியர்களுக்கு இருந்த 
கீர்த்தி குறைந்துபோன து. ஜனங்களும்‌ சது 
சேயர்களை முன்போல நம்பவில்லை. பரி 
சேயரின்‌ கொள்கையில்‌ பல தப்பிதங்கள்‌ 
இருந்தும்‌ அவர்கள்‌ வேதத்தில்‌ வைராக்கிய 
முள்ளவர்களும்‌ மேசியாவின்‌ ராஜயத்தைப்‌ 
பற்றி ஈம்பிச்கையுள்ளவர்களுமாய்‌ இருந்ததி 
ளால்‌ லெளே சிர்தையுள்ள சதுசேயர்களுச்‌ 
கும்‌ பரிசேயர்களுக்கும்‌ உள்ள வித்தியா 
சத்தை நாம்‌ ௮றிர்துகொள்ளலாம்‌. மேலும்‌ 
வேதசாஸ்திர தத்துவஞானத்தில்‌ வேறொரு 
வித்தியாசம்‌ இருந்தது. அதாவது சதுசேயா 


( 271) 


மனிதன்‌ மரித்தபின்‌ அவனுடைய ஆத்துமா 
உயிரோடிருக்கும்‌ என்பதை மறுதலிக்கா 
விட்டாலும்‌, இவர்கள்‌ மரித்தபின்‌ சரீரத்‌ 
திற்கு உயிர்த்தெழுதல்‌ உண்டு என்னும்‌ 
கொள்கையையும்‌, மனுஷருக்கு உதவிசெய்‌ 
யும்‌ அரதர்கள்‌ உண்டு என்னும்‌ கொள்கை 
யையும்‌ ஏற்றுக்கொள்ளாமல்‌ இவைகளை 
நீக்ினவர்களாய்‌ இருந்தார்கள்‌. மாற்‌ 1918 
அப்‌ 238. . இயேசு வழக்கமாய்ச்‌ சாதாரண 
ஜனங்களோடு சஞ்சரித்து அவர்களுக்குப்‌ 
போதகம்‌ செய்துவந்கதினால்‌ பரிசேயர்கள்‌ 
இயேசுவுக்கும்‌ தங்களுக்கும்‌ உள்ள வித்தியா 
சத்தை அறிந்து அவருக்கு விரோதிகளானார்‌ 
கள்‌. முதலில்‌ சதுசேயருக்கும்‌ இயேசுவுச்‌ 
கும்‌ விரோதம்‌ ஒன்றும்‌ இருக்கவில்லை, 
ஆனால்‌ வரவர எருசலேமில்‌ சாதாரண 
ஜனங்களுக்குள்‌ அவர்‌ ஈற்ீர்த்தி பெற்றதி 
னாலும்‌ ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ இரள்‌ திர 
ளாய்‌ வந்து சேர்ந்ததினாலும்‌ எருசலேமில்‌ கல 
கத்துக்கு அவை காரணமாயிருக்கும்‌ என்று 
பயந்து சதுசேயரைச்சேர்ந்த ஆசாரியர்கள்‌ 
அவரைச்‌ கொல்லும்படி திர்மானித்தார்கள்‌. 
யோவா 1145, இதினிமித்தம்‌ சதுசேயர்‌ ஆதி 
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய்‌ இருந்தார்‌ 
கள்‌. மத்‌ 37 101 2223 மாற்‌ 1218 லூக்‌ 207 
அப 4, 5 அதி. 

சத்தம்‌. Volce ஆதி 3 யாத்‌ 1596 சய 
293 நமோ 1? மீகா 6 மத்‌ 175 யோவா 101 
1228 அப்‌ 103 1தெச 41 வெளி 11 145 
161 218, 


சத்தி. Power. அப்‌ 815. 
சத்திய வேதம்‌. 1௦. வேதாகமம்‌ 
காண்க. 


சத்தியம்‌, உண்மை, மேய்‌. ராபரஈ, 

1. பழைய ஏற்பாட்டில்‌: மூலபாவஷை 
யில்‌ மெய்‌” என்பதற்கு “ஸ்திரப்பட்டது? 
என்று அர்த்தமாம்‌. முதலில்‌ எபிரெயர்‌ 
உண்மையைக்‌ குறித்து அவ்வளவு திட்ட 
மாய்க்‌ கவனிக்கவில்லை. ஆதி 1211 209 207 
2715, அனால்‌ பத்துக்‌ கற்பனையில்‌ உண்மை 
பேசுவது அவசியம்‌ என்று காட்டியிருப்பதை 
காம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. யாத்‌ 206, 

தீர்க்கதரிசிகள்‌ முதலிய பக்தர்கள்‌ பொய்‌ 
யைக்‌ கண்டித்து உண்மையைச்‌ இறப்பித்து 
வந்தார்கள்‌. ஓ 4 சங்‌ 599 நீதி 1299, 
சல வசனங்கள்‌ உண்மையானது நியாதிபதி 
திர்க்கும்‌ நியாயத்தையும்‌ (யாத்‌ 181), மே? 
யாவின்‌ ஆளுகையையும்‌ (ஏசா 429), மனி 
தர்‌ கடவுளுக்குக்‌ காட்டும்‌ விசுவாசத்தையும்‌ 
(3இரா 205), கடவுள்‌ மனிதருக்கு விசுவாச 
மாய்‌ பதத (ஆதி 3210 சம்‌ 515) 


வேத அகராதி 


சத்தம்‌. 


குறிக்ன்றன. பிற்காலங்களில்‌ (சத்தியம்‌? 


வெளிப்படுத்தப்படும்‌ வேதத்தையும்‌ (சானி 
818 933) அல்லது பசமஞானத்தையும்‌ குறித்‌ 
தது. நீதி 2355, தள்ளுபடி ஆகமத்தில்‌ * சத்‌ 
இயம்‌” அடிக்கடி பரம ஞானத்தைக்‌ குறிக்‌ 
கிறது. 

2. புதிய ஏற்பாட்டில்‌: “சத்தியம்‌” என்‌ 
ரூல்‌ தோற்றத்தில்‌ அல்ல “உள்ளபடி இருக்‌ 
இறது” என்று அர்த்தமாம்‌. இறிஸ்துவின்‌ 
போதனையின்படி உண்மை பேசுவது இன்றி 
யமையாத கடமை, இதினிமித்தம்‌ இறிஸ்‌ தவ 
சடையில்‌ உண்மை பேசுவது சிறந்த லக்ஷ்ண 
மாய்‌ எண்ணப்பட்டது. எபே 485, பரி, 
பவுல்‌ மனிதனுக்குத்‌ தெரிவிக்கப்படும்‌ கட 
வுளின்‌ சித்தத்துக்குச்‌ “சத்தியம்‌? என்று 
சொல்லுகிறான்‌. ரோ 118, தேவனுடைய 
இச்கம்‌ இயேசுவின்‌ சுவிசேஷத்தில்‌ விசேஷ 
மாய்‌ அறியப்படுகிறதினாலே “சுவிசேஷம்‌? 
என்பதும்‌ “சத்தியம்‌ என்பதும்‌ ஒன்றுதான்‌. 
2கொறி 42 கலா 3! எபே 113 ]திமோ 33 
2திமோ 21, மற்ற நிருபங்களிலும்‌ இவ்வி 
தமாய்ச்‌ சில இடங்களில்‌ சொல்லியிருக்க 
றது. எபி 1026 யாக்‌ 118 1]பேது 195, 

வெளிப்படுத்தின விசேஷத்தைத்‌ தவிர 
பரி. யோவான்‌ தான்‌ எழுதின ஆகமங்களில்‌ 
சத்தியத்தைப்பற்றி அதிகமாய்ச்‌ சொல்லியி 
ருக்கறான்‌. இயேசு சத்தியத்தின்‌ தன்மை 
யைக்‌ காட்டி அதை வெளிப்படுத்தின விதத்‌ 
தைப்பற்றிப்‌ பரி. யோவான்‌ எழுதின சுவி 
சேஷம்‌ ஒரு உபந்நியாசம்போல்‌ இருக்கிறது. 
பரி. யோவானின்‌ போதனையின்படி பொய்க்‌ 
கும்மாயையான தோற்றம்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
சத்தியம்‌ இயற்கையில்‌ வித்தியாசமாய்‌ இருக்‌ 
கிறது; பரமவாக்காகிய இயேசு சத்தியமும்‌, 
சத்தியத்தை விளக்குறெவருமாய்‌ இருக்கி 
ரூர்‌. அந்தச்‌ சத்தியம்‌ தேவனுடைய சித்‌ 


- தத்தை nit அது ஜீவ 


னும்‌ ஒளியுமாய்‌ இருக்கறது. யோவா 118 
தி்‌ வர்‌ உ அது 163 ட்‌ 16 1 யோவா 
1-28, 

சத்திரம்‌. 1௩௩. யூதர்கள்‌ மற்ற ஊர்களி 
லிருந்து தங்கள்‌ ஊருக்கு வருறெவர்கள்‌ 
தங்கப்போகும்படி சங்கள்‌ வீடுகளில்‌ ஒரு 
அறையை அவர்களுக்கென்று வைப்பார்கள்‌. 
இந்தவிதமான அறையில்‌ இயேசுவும்‌ சீஷர்‌ 
களும்‌ இசாப்போஜனம்‌ பரிமாறினார்கள்‌. 
மாற்‌ 1414 லூச்‌ 2211, 

இவ்விதமான அறையைக்‌ குறிக்கும்‌ 
கிரேக்க பதம்‌ லூக்‌ 2-ல்‌ “சத்திரம்‌ என்று 
மொழிபெயர்த்திருக்கிறது. இது ஊர்க 
ளின்‌ வீசெளிலுள்ள அல்லது சத்திரத்தி 


(218) 


்‌ 
சன்‌ 
ர 
்‌ 
! 


ட இ 
ல 
= 


i 


pol 


7 


if 
UAE 


சத்திரம்‌, 


லுள்ள அறையைக்‌ குறிக்கிறது. லூக்‌ 1034-ல்‌ 
சொன்ன “சத்திரம்‌” ஈமக்குத்‌ செரியும்‌ சத்தி 
சங்களைப்போவிருக்கது 

சத்துந. ஈமு. பகைஞன்‌. ஆதி 2217 
498 லேவி 203 உபா 3329 சங்‌ 2519 806 10646 
நீதி 9551 ஏசா 9011 50918 பல 12 மத்‌ 548 லூச்‌ 
171 ரோ 510 1220 | கொரி 1526, 

சத்துவம்‌. Power. 1 காளா 2919 சங்‌ 
685 எபே 11010, சத்துவங்கள்‌ லூக்‌ 2126 

சத்தூ. 2௨410, நெகசே 715, 

சந்தத்‌. பeneration. ஆதி 2217 யாத்‌ 
1753 உபா 32 சங்‌ 127 1091 1122 நீதி 3019 
யோவே 1 மத்‌ 116 164 234 லூக்‌ 94 
யோவா 853 அப 240 எபி 310, 

சந்தனம்‌. 11ஏரா-௨1௦௨௦, Aloes. எபி 
செய பதத்திற்கு இகதிலீவதில்‌ 9௩-௮ ௦s, 
405 என்று சொல்லியிருந்தாலும்‌, இது 
Ales என்ற கரியபோளம்‌ அல்ல $n! 
என்னும்‌ சந்தனம்தான்‌. பூர்வீக காலத்தில்‌ 
வியாபாரிகள்‌ சந்தனமரத்தை அரபியா முத 
லிய தேசங்களுக்குக்‌ கொண்டுபோனார்கள்‌ 
அப்படியே சந்தனமரம்‌ எபிசெயர்களுக்குத்‌ 
தெரியவந்தது, சந்தனமரம்‌ பெட்டி முதலி 
யவை செய்வதற்கும்‌ வாசனைத்‌ திரவியம்‌ 
செய்வதற்கும்‌ உபயோடித்தார்கள்‌. எண்‌ 
24° ௪ல்‌ 458 நீதி 717 உன்‌. பா 414, 

சீந்திரகாந்தம்‌. Chalcedony. இத்தி 
னம்‌ காண்க. 

சநீதிரரோகி. Lunatic, Eplleptic. எமி 
செயரும்‌ இிரேக்கரும்‌, ஒருவன்‌ காக்காய்‌ 
வலி வந்து அறிவற்று விழுகிறதற்கு அவன்‌ 
கிலாவில்‌ கித்திரை செய்வதுதான்‌ காரணம்‌ 


என்று சொன்னார்கள்‌ இதினிமித்தம்‌ இந்த 
வியாதியுள்ளவனுக்குச்‌ “சக்திரரோதி? என்று 
சொல்லுவார்கள்‌ இந்க வியாதி சுவிசேஷங்‌ 
களில்‌ மூன்றிடத்தில்‌ சொல்லியிருக்கிறது. 
மத்‌ 17) மாற்‌ 918 லூக்‌ 99 “சச்திரரோதி,” 
மத்‌ 424 175, 

சந்திரன்‌. நா௦௦ஈ. சந்திரன்‌ இரவை 
ஆளும்‌ சிறிய சுடர்‌. ஆதி 115 சந்திரன்‌ 
எல்லாரும்‌ பார்க்கக்கூடியதாய்த்‌ தோன்றி 
வளர்பிறை தேய்பிறையாய்ச்‌ சுற்றிவருறெ 
தினால்‌ சேமியர்‌ எல்லாரும அதை வணங்க 
வநதார்கள்‌ அமாவாசை அவர்களுக்கு விசே 
ஷிததநாள்‌ “சந்திரன்‌, (மாசம்‌ இவைகளை 
அவர்கள்‌ ஒரே அரத்தமாய்‌ எண்ணினார்கள்‌. 
சூரியனைபபோல்‌ சஈநதிரனும ஒளி கொடுப்‌ 
பதுமல்லாமல்‌ மரம்‌ செடி பயிர்‌ வளரும்படி. 
செய்யத்தக்கதான தன்மையையும்‌ உடை 
யது உபா 3314 இதினிமித்தம்‌ அவர்க 
ளுக்கு அமாவாசை நாட்களில்‌ பலி செலுத்‌ 
துவதும்‌ எக்காளம்‌ ஊதுவதும்‌ வழக்கம்‌. 
ஒருவேளை பெளரணம்‌ நாட்களிலும்‌ அப்‌ 
படி செய்வார்கள்‌ சங 818, 

பழைய ஏற்பாட்டில்‌ சந்திரன்‌ யோசேப்‌ 
புக்குக்‌ கனாவில்‌ தோன்றினது. அதி 37, 
சந்திரன்‌ யலோன்‌ பள்ளத்தாக்கின்மேல்‌ 
நின்றது. யோபு 1012 ஆப 311, தர்த்தரு 
டைய நாளில்‌” சந்திரன்‌ இரத்தமயமாகும்‌. 
யோவே 21 மாற 132%, மீட்கப்பட்ட யோ 
னில்‌ சூரிய வெளிச்சத்தைபபோல்‌ சந்திர 
வெளிச்சம்‌ இருக்கும்‌. ஏசா 3026, யேகோ 
வாவின்‌ ராஜயத்தில்‌ சந்திரன்‌ இல்லை, ஏசா 
201? வெளி 2154,  அம்நியரைப்போல்‌ எபி 
ரெயர்‌ சந்திரனை வணங்காதபடி சொல்லி 


(919) 


சந்தேசம்‌ 


இருக்கும்‌ எச்சரிக்கை. உபா 419 175, சந்தி 
சனை வணங்கும்படி கையை முத்தம்‌ இடி 
மது. யோபு 81“, எருசலேமில்‌ சந்திர 
வணக்கம்‌ இருந்தது. 2 இரா 23, சந்திர 
தேவிக்கு “ன” என்னும்‌ பெயர்‌ இருந்ததி 
னால்‌ சீனாய்‌ மலையில்‌ சேமியர்கள்‌ அதை 
வணங்கினார்கள்‌ என்று நாம்‌ நினைக்கவேண்‌ 
டும்‌. எருசலேமில்‌ சந்திரனை “வானராக்‌ 
இனி? என்னும்‌ பெயர்‌ சொல்லி வணங்கி 
னார்கள்‌. எரே 78 447, இதுவும்‌ அஸ்த 
சோத்தும்‌ ஒன்றுதான்‌. நிலாவில்‌ நித்திரை 
செம்வது சவுக்கியத்திந்கு ஈனம்‌ என்று 
நினைத்தார்கள்‌, பிற்காலத்திலுள்ளவர்களி 
லும்‌ அநேகர்‌ அப்படியே நினைத்தார்கள்‌. 
சங 1214, சந்தரரோக& காண்க. 
சந்தேகம்‌, ஐயம்‌, சழசயம்‌. Doubt, மத்‌ 
143 2122 2907 மாந்‌ 11 லூக்‌ 125 யோவா 
1024 1322 ஓப்‌ 252 ரோ 1429 கலா 420, 
சந்தை. நாவா. மத்‌ 116 மாற்‌ 74, 
சந்தை வெளி. அப்‌ 1673 1717, தடை காண்க. 
சந்தோஷம்‌, ஆனந்தம்‌, களிகூநதல்‌, 
மகிழ்ச்சி, மேன்மைபாராட்டூதல்‌. 70. 
மூல பாஷைகளில்‌ சந்தோஷத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌ பல பதங்கள்‌ உண்டு. பரி. பவுல்‌ இதற்கு 
“மேன்மை பாராட்டுகிறது! என்று அடிக்கடி 
விசேஷமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. ரோ 52 ம. 
பழைய ஏற்பாட்டில்‌: யேகோவா தமது 
இரியையைப்பற்றியும்‌, தமது ஜனங்களைப்‌ 
பற்றியும்‌ சந்தோஷம்‌ அடைகிறார்‌. சங்‌ 1013 
செப்‌ 317. நீதிமான்கள்‌ கடவுளிடத்தில்‌ சந்‌ 
தோஷம்‌ அடைகிறார்கள்‌. சங்‌ 100. நீதி 
மான்கள்‌ கடவுளுடைய இரக்கம்‌, உண்மை, 
இரட்சிப்பு, நியாயப்பிரமாணம்‌ இவைகளைப்‌ 
பற்றிச்‌ சந்தோஷம்‌ அடைகிறார்கள்‌. சங்‌ 
97? 119 1492, கடவுள்‌ தமது ஜனத்திற்குச்‌ 
செய்த ஈன்மைகளைப்பற்றியும்‌ வாக்குத்தத்தங்‌ 
களைப்பற்றியும்‌ அவர்கள்‌ சந்தோஷம்‌ அடை 
இருர்கள்‌. சங்‌ 518 ஏசா 55 அதி. எரே 1596, 
புதிய ஏற்பாட்டில்‌: மேசியா வருறெதைப்‌ 
பற்றிய சந்தோஷம்‌ அதிகம்‌. லூக்‌ 147 29, 
பரலோக ராஜயத்தைப்பற்றிய சக்தோஷம்‌. 
மத்‌ 500 லூக்‌ 102! 15 அதி. யோவா 1511, 
கிறிஸ்தவர்கள்‌ சுவிசேஷத்தின்‌ பொக்கி 
ஹத்தை அடைந்து சந்தோஷப்பவொர்கள்‌. 
மத்‌ 1344 | தெச 1$ ரோ 1417 கலா 599, 
சபையிலுள்ள சகோதர சிரேகத்தைப்பற்றி 
அவர்களுக்குச்‌ சந்தோஷம்‌. ரோ 12 பிலி 
2 ப ஆவியின்‌ கனிகளில்‌ ஒனறு. 
கலா 598, இம்மையில்‌ நேரிடும்‌ துன்பம்‌ 
சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. மத்‌ 50 
ரோ 65% 2 கொரி 14 வெளி 714, 


வேத அகராதி 


சந்நிதானம்‌, சர்நிதி 


சந்நிதானம்‌ த்‌ சந்நிதி. Presence of God. 
ஆதி 38 416 உபா 121 2 நாளா 20 யோபு 115 
27 சங்‌ 959 அப்‌ 3 1 தெச 1, சழகம்‌ 
காண்க, 

சநீநிதீஸ்தானம்‌. 0௧௦1௪. [பேசுறெதற்‌ 
இட்ட இடம்‌]. 1 இரா 01 64 748 2 நாளா 
316 450 57, தேவாலயம்‌ காண்க. 

சபிக்கப்பட்டவன்‌. Anathema. சாபத்‌ 
தீடூ காண்க. 


சபிக்கிறது. Curse. அதி 193 27 லேவி 
20 எண்‌ 2211 1சாமு 17 லூச்‌ 628 ரோ 
124, சூனியம்‌ காண்க. 

சபூத்‌. 28௦௦௦0. எஸ்றா 84, 

சபேலலியானர்‌. Sவbellians. பின்வ 
ரும்‌ தப்பிதமான கொள்கையைப்‌ போதித்த 
சபெல்லியஸ்‌ என்பவனைப்பற்றி நமக்குத்‌ 
தெளிவாய்‌ ஒன்றும்‌ தெரியாது. சபெல்லி 
யானர்‌ ஏகவஸ்துவாகிய கடவுள்‌ திரியேகத்‌ 
அவமாய்‌ அல்லது மூவராய்‌ இராமல்‌, மூன்று 
நாமங்களைக்கொண்டு மூன்றவிதமாய்த்‌ தம்‌ 
மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி, பரம 
வாக்காக இவ்வுலகத்தைச்‌ சிருஷ்டித்துக்‌ 
காத்துவருகிறார்‌ என்றும்‌; அவர்‌ மனுஷ 
அவதாரமாக இவ்வுலகத்தில்‌ வந்து பாவிக 
ரூக்காக மரணமடைந்து அவர்களைத்‌ தம்‌ 
மோடு ஒப்புரவாக்கினார்‌ என்றும்‌; அவர்‌ பரி 
சக்க ஆவியாக அப்போஸ்தலர்மேல்‌ இறங்கித்‌ 
திருச்சபையையும்‌ தமது ஜனங்களையும்‌ ஈட 
தீதிவருகிறார்‌ என்றும்‌; கடைசியில்‌ மூன்று 
விதமாய்க்‌ தோன்றின ஏகவஸ்துவாகிய கட 
வுள்‌ இந்தத்‌ தோற்றம்‌ எல்லாம்‌ விட்டு ஏக 
வஸ்துவாய்‌ இருக்கிறார்‌ என்றும்‌ (1 கொரி 
1528) ஒப்பிட்டுச்‌ சொன்னார்கள்‌. பிற்காலக்‌ 
தில்‌ உண்டான ஏகேசுர கொள்கை இந்தக்‌ 
கொள்கைக்குப்‌ பல விஷயங்களில்‌ ஒத்திருக்‌ 
இறது. 

சபேயர்‌. 


Sabaeans. சேபா காண்க. 


சபை. Congregation, AsSSembily, 
Church. 

1. பழைய ஏற்பாடு: எபிரெய பாஷை 
யில்‌ சபையைக்‌ குறிக்கும்‌ இரண்டு பதங்கள்‌ 
உண்டு, இவைகளில்‌ ஒனறு யேகோவா 
வின்‌ ஆளுகைக்குள்‌ எகோபித்திருக்கும்‌ இஸ்‌ 
ரவேல்‌ ஜனத்தைக்‌ குறிக்றெது. மற்றது 
ஜனக்கடட்டத்தைக்‌ குறிக்கிறது. இவ்விரண்‌ 
டிற்கும்‌ வேறே விச்தியாசம்‌ இல்லை. 

“சபை. யாத்‌ 128 லேவி 415 எண்‌ 163 
நியா 20! அப்‌ 75, 

“கர்த்தருடைய சபை, எண்‌ 165 204 271 
3126, 


( 280 ) 


சபை 


- “சபையார்‌. லேவி 413 எண்‌ 14” 166. 
உபா 3190, 

2. புதிய ஏற்பாடு: வேதாகமத்தைக்‌ 
இரேக்க பாஷையில்‌ மொழிபெயர்த்தவர்கள்‌ 
முதல்‌ எபிரெய பதத்திற்கு 89098 என்‌ 
றும்‌, இரண்டாம்‌ பதத்திற்கு [C1655 என்‌ 
றும்‌ எழுதினார்கள்‌. இயேசுவின்‌ காலத்தில்‌ 
ஒருஊரிலுள்ள ஜெபாலயத்தில்‌ சேரும்‌ கூட்‌ 
டத்தை $ரா௰ஏ0ஏ6 என்று சொன்னதினா 
லும்‌, யேகோவா இரட்சிப்புக்கெனறு அழை 
த்த இஸ்ரவேலர்‌ யாவரையும்‌ 17/00/8808 
என்று சொன்னதினாலும்‌, ஆதி கிறிஸ்தவர்‌ 
கள்‌ வழக்கமாய்க்‌ கிறிஸ்தவ சபையை 
Eeclesia என்று சொன்னார்கள்‌. அப்‌ 51 
931 131 1423 154 9 ரோ 165 1 கொரி 12 
கொலோ 46 1தெச]!, 

3. ஆதி கிறிஸ்தவ சபை. கிறிஸ்தவ 
மார்க்கம்‌ பரம்பினபோது முதல்‌ நூற்றாண்‌ 
டில்‌ (கபி. 70-னாு) எருசலேம்‌ பட்டணம்‌ 
அழிக்கப்படும்வரையும்‌ எருசலேம்‌ சபை 
மேலதிகாரம்‌ பெற்றது. அப்‌ 5! 152 247 
கலா 2, ஆனால்‌ பரலோக ராஜ்யமும்‌ 
இிறிஸ்தவ சபையும்‌ ஆவிக்குரியவிதமாய்‌ 
ஒன்றுதான்‌ என்று இயேசுகிறிஸ்து பல உவ 
மைகளில்‌ கூறின உபதேசம்‌ உலகமெங்கு 
முள்ள ராஜ்யத்தைக்‌ குறிக்கிறது என கிறிஸ்‌ 
தவர்கள்‌ அறிந்து பல இடங்களில்‌ ஜனங்கள்‌ 
பலவிதமாய்‌ இருந்தாலும்‌ திருச்சடையான து 
ஒன்றுதானென்ற கொள்கை உண்டானது. 

இதினிமித்தம்‌ பரி. பவுல்‌ இறிஸ்தவர்கள்‌ 
எல்லாரும்‌ அந்கியோந்நியமாய்‌ இருக்கிறார்‌ 
கள்‌ என்றும்‌ (எபே 219), திருச்சபை கிறிஸ்‌ 
அவின்‌ சுதந்தரம்‌ என்றும்‌ (எபே 114), பரி 
சுத்த அவியின்‌ வாசஸ்தலம்‌ என்றும்‌ (எபே 
218), இறிஸ்துவின்‌ சரீரம்‌ என்றும்‌ (எபே 
419), தூணும்‌ அஸ்திபாரமுமுள்ள தேவனு 
டைய வீடும்‌ என்றும்‌ (1 தீமோ 315), கிறிஸ்‌ 
அவின்‌ மணவாட்டி என்றும்‌ (எபே 5”) 
சொன்னான்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ இயேசுதிறிஸ்‌ து தமது 
சீஷர்களுக்குத்‌ இருச்சபையைக்‌ குறித்த 
ஏற்பாடு, முறை, சட்டம்‌ கொடுச்ததினா 
லும்‌, அது கடுகு விதையைப்போல்‌ வளரு 
மென்று போதித்ததினாலும்‌, ஆவிக்குரிய 
விதமாய்‌ அது எக்கும்‌ வளருமென்று 
காட்டுகிறார்‌. ஆசாரம்‌, அதிகாரம்‌, முறை, 
பாஷை, தேசம்‌ முதலியவைகளில்‌ அப்‌ 
போஸ்தலருடைய காலத்தில்‌ சபைகளில்‌ 
வித்தியாசம்‌ எப்படியிருந்ததோ அப்படியே 
இக்காலத்திலும்‌ சபைகளில்‌ அவ்விதமான 
வித்தியாசம்‌ தோன்‌ தினாலும்‌ அவருடைய சித்‌ 


36 


வேத அகராதி சபைக்குப்‌ புறம்பாக்குதல்‌ 


தத்தைத்‌ தேடுறெவர்கள்‌ எல்லாரும்‌ அவருக்‌ 
குள்‌ ஒரே சபையாய்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
அவருக்கு நாம்‌ நன்றி செலுத்துவது நியாயம்‌. 
உதவிக்காரன்‌, உதவிக்காரி, கண்காணி 
காண்க, 

4, அந்நிய சபைகள்‌. திருச்சபை வள 
ரும்காலத்தில்‌ பல பட்டணங்களிலும்‌ அட்‌. 
நியர்‌ சேர்ந்து ஈடத்தின சபைகள்‌ அேகம்‌ 
இருந்தன. இவைகளிற்‌ சில உத்தியோகத்‌ 
தின பலனைப்‌ பற்றியதாயிருந்தன. அப்‌ 
199, தில குறித்த சேவதைகளை வண௩கும்‌ 
படி கூடின. இவைகளிற்‌ சில துன்மார்க்க 
மாய்‌ ஈடத்தப்பட்டதினால்‌ சோமை அதிகா 
ரிகளுக்கு ௮ச்சபைகளைப்பற்றிச்‌ சந்தேசம்‌ 
இருக்கதினால்‌ கிறிஸ்தவ சபையும்‌ அதே 
மாதிரியானது என்று அவர்கள்‌ நினைத்துக்‌ 
இறிஸ்சவர்களைப்‌ பலமுறையும்‌ துன்பப்ப 
டுத்தினூகள்‌. 

சபைக்கப்‌ புறம்பாக்ததல்‌. 
munication. sாபயத்தீடு காண்க, 

சப்தா. 88௦௩௨. இது அரபியா தேசத்‌ 
இல்‌ இழக்கெல்லையிலுள்ள நாட்டை அல்லது 
அதில்‌ ௨சித்த ஒரு சொச்திரத்தைக்‌ குறிக்‌ 
இறது. ஆதி 107, 

சப்தி. 2௨௦1. ['யேகோவாவின்‌ சவ," 
“என ஈவு]. 

1. யோசு 71. அமெரி. 1 நாளா 26, 

2. 1 காளா 87, 

3. 1 காளா 2797, 

4. நெகே 1117, 

சப்திகா. 8801௦௦. ஆதி 107. 

சப்தியேல்‌. 2௨௦௦1௮. [கடவுள்‌ எனக்கு 
ஈவாயிருக்கிறார்‌]. 

1. 1நாளா 277, 

2, நெகே 1114, 

சப்பரம்‌. A. V. ‘ Tabernacle. ஆமோஸ்‌ 
நூல்‌ சப்பரம்‌” என்பது எபிரெயர்‌ தாங்கள்‌ 
வணறங்னெ விக்ரெகத்தை வைத்துத்‌ தூக்கிக்‌ 
கொண்டுபோகும்‌ கேடகமாம்‌. கூலபாஷை 
யில்‌ இப்பதத்தின்‌ அர்த்தத்தை நன்றாய்‌ விசா 
ரித்தறிர்த வேதசாஸ்திரிகள்‌ அது “சப்பரம்‌ 
அல்ல, முருகக்‌ கடவுளைபபோன்ற சனியா 
இய “க்குத்‌? என்னும்‌ அரியர்‌ வணங்கன 
தேவதையைக்‌ குறிக்றெது என்று தீர்மான 
மாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

சப்பாணி. டவ க. சப்பாணிகள்‌ 
ஆசாரியர்களாய்‌ இருக்கக்கூடாது. லேவி 
918, யாக்கோபும்‌ யோனத்தானின்‌ மகனா 
யெ மேவிபோசேத்தும்‌ சப்பாணியாய்‌ 
இருந்தார்கள்‌. ஆதி 329 2 சாமு 4. இயேசு 


Excom- 


( 281 ) 


சப்பீராள்‌ 


அநேக சப்பாணிகளைக்‌ குணமாக்கினார்‌. மத்‌ 
2114 ம. பேதுருவும்‌ யோவானும்‌ சப்பா 
ணிகளைச்‌ சொஸ்தமாக்கினார்கள்‌. அப்‌ 39, 
சப்பீராள்‌. Sவறpphlra. 
சப்பேதா. Shabbethal. 
சமபூமீ, சமனனவேளி, சமனுனபூமீ. 
Plain. 

1. இரண்மெலைக்‌ குன்றுகளுக்கு இடை 
யில்‌ உள்ள சமனான பள்ளத்தாக்கு. லீப 
னோன்‌ எர்மோன்‌ என்னும்‌ மலைகளுக்‌ 
கிடையிலிருக்கும்‌ சமவெளியும்‌, மெகிதோ 
வும்‌ பிரதானமானவை. ஆதி 11? யோசு 
1117 நாளா 3522 நெகே 6 ஏசா 404 எசே 
a, 

2. மேடில்லாத சமனான பூமி. 
சங்‌ 201 ஏசா 404, 

3. சாக்கடல்‌ இருக்க மலைநாடுகளுக்கு மச்‌ 
தியில்‌ உள்ள சமபூமிக்கு எபிரெயர்‌ ௪. மனான 
வெளி அல்லது வனாந்தரம்‌ என்று அர்த்தங்‌ 
கொள்ளும்‌ “அராபா? என்று சொல்லுவார்‌ 
கள்‌. யோசு 413 1818 3309 மத்‌ 41. 

4. சோதோம்‌ முதலிய ந்து பட்டண௩ 
கள்‌ உள்ள சமபூமி. ஆதி 142, 

5, “செபேலா. இது மத்தியதரைக்‌ கட 
லோரத்தில்‌ யூதேயாவின்‌ எல்லையாய்‌ அக 
ன்று விசாலித்திருக்கும்‌ சமனான பூமி. உபா 
1? யோசு 1040, 

6. இயேசு பிரசங்கித்த “சமனான பூமி! 
இன்ன இடம்‌ என்று சொல்லமுடியாது. 
லூக்‌ 617, 

சமபூமீயிலுள்ள பட்டணங்கள்‌. 0111 
of the Plain. சோதோம்‌, கொமோரா, 
அத்மா, செபோமீம்‌, சோவார்‌ அல்லது பே 
லா ஆதிய இவ்வைந்து பட்டணங்களுக்கும்‌ 
இது பொதுப்பெயர்‌. இவைகள்‌ யோர்தான்‌ 
பள்ளத்தாக்கில்‌ இருந்கதினாலும்‌, பெத்தேவி 
விருந்து இவைகளைப்‌ பார்க்கக்கூடியதாய்‌ 
இருந்ததினாலும்‌, இவைகள்‌ என்கேதிக்கு 
வடக்கே இருந்ததினாலும்‌, இவைகள்‌ சாக்‌ 
கடலின்‌ வட எல்லையில்‌ இருந்திருக்கவேண்‌ 
டும்‌, சில வேத்சாஸ்திரிகளோ இவைகள்‌ 
அதின்‌ தெற்கெல்லையில்‌ இருந்தன என்று 
உத்தேசித்திருக்கிறார்கள்‌. அக்காலத்தில்‌ 
இருந்த இப்பட்டணங்களிலுள்ளவர்கள்‌ 
துன்மார்க்கமாய்‌ டந்ததினாலும்‌, அகோர 
மானவிதமாய்‌ அவர்கள்‌ அழிக்கப்பட்டதினா 
லும்‌, எபிரெயர்கள்‌ துன்மார்க்கத்திற்கும்‌ 
அதற்கு வரும்‌ தண்டனைக்கும்‌ சோதோம்‌ 
கொமோரா என்று குறிப்பாய்ச்‌ சொல்லு 
வார்கள்‌. இதே அர்த்தமாய்ப்‌ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ இவைகள்‌ சொல்லப்பட்டிருக்கி 


அப்‌ 51. 
எஸ்றா 1015. 


உபா 310 


வேத அகராதி 


சமபூமியின்‌ கடல்‌ 


றது. 183 147 18, 19 அதி. ஏசா 
19 1919 எரே 4918 எசே 1646 தமோ 41! 
செப்‌ 29 மத்‌ 1015 மாற்‌ 61 ரோ 99 பேது 
28 யூதா 1” வெளி 118, 

சமபூமீயின்‌ கடல்‌. 55௨ ௦7 the Plaln. 
உப்புக்கடல்‌ காண்க. 
அப்‌ 577 155 265, 


சமயம்‌. Sect. மத 


பேதம்‌.” அப்‌ 248-14 2922, சமயபேதமாகய 
“வேதப்புரட்டு,) 2பேது 21, 

சமரியா. கரவா. சேமரியா 
காண்க, 

சமனுன நாடு, he ஈ1வ/ஈ. சமபூமி 
காண்க. 

சீமா. Shama. 1 நாளா 1 144, 


சமாதான பலி. Peace-offering. பலி 
காண்க. 


சமாதான ம்‌. Paace. 


1. பழைய ஏற்பாட்டில இது வழக்கமாய்‌ 
விரோதிகள்‌ செய்யும்‌ பிரயத்தனங்களி 
னின்று யாதொரு பயமுமில்லாமல்‌ சுகத்‌ 
கோடே காக்சப்பமிசலைக்‌ குறிக்கிறது. இந்த 
அர்த்தமாய்‌ ஒருவரையொருவர்‌ சந்திக்கும்‌ 
போது எபிரெயர்‌ “சாலோம்‌” அதாஃது “சமா 
தானம்‌” என்று சொல்லுவார்கள்‌. “சா 
லோம்‌” என்பதும்‌ “சலாம்‌? என்பதும்‌ ஒன்று 
தான்‌. அதி 4329 சங்‌ 1227. இப்படியே 
மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ அனுபவிக்கப்படும்‌ 
நன்மைகளில்‌ சமாதானமும்‌ ஒன்ற. ஏசா 
24 98 ௪க 011, “சமாதான கர்த்தர்‌. அதி 
4900, யேகோவாவுக்கும்‌ அவர்‌ ஜனங்களுக்‌ 
கும்‌ உள்ள ஒக்கியத்தின்‌ சமாதானம்‌. சங்‌ 
2911, ஆசாரியர்களுக்கு அளிக்கப்பட்ட யே 
கோவாவின்‌ சமாதான உடன்படிக்கை, 
எண்‌ 2512 ஏசா 4818 5410 சங்‌ 119165, 

2. புதிய ஏற்பாட்டில்‌ “சமாதானம்‌? 
தொண்ணூறுதடவை சொல்லியிரறாக்றெது, 
இவைகளில்‌ எண்பது புறத்திலுள்ள சமாதா 
னத்தை அல்ல அகத்திலுள்ள சமாதானத்‌ 
தைக்‌ குறிக்கின்றன. லூக்‌750 யோவா 1477, 
நிருபங்களின்‌ முகவுரையில்‌ சொல்லியிருக்‌ 
கும்‌ சமாதானமான து கிறிஸ்தவர்கள்‌ கிருபை 
யில்‌ அடைந்த நிலையுள்ள ஆத்துமாவின்‌ சுக 
செய்தியைக்‌ குறிக்கிறது. ரோ 17 1கொரி 
13 கலா 19, மேசியா அருளும்‌ சமாதானம்‌. 
லூக்‌ 179 214 கடவுளுக்கும்‌ மனிதனுக்கு 
முள்ள ஒக்யெத்தின்‌ சமாதானம்‌. யோவா 
1033 ரோ 86 15%, மீட்கப்பட்டவர்களுக்‌ 
குத்‌ தேவன்‌ அளிக்கும்‌ சமாதானத்தைப்‌ 
பற்றிப்‌ பரி. பவுல்‌ சொல்லுகிறான்‌. ரோ 
5 2 கொரி 518 எபே 213 கொலோ 15. நமது 


( 282) 


சமாரியா 


இருதயங்களில்‌ இயெசுகிறிஸ் து அருளும்‌ 
சமாதானத்தினாலே பூமியெங்கும்‌ சமாதானம்‌ 
உண்டாகும்‌. கொலோ 315, 

சமாரியர்‌. வுகா!tகn5. இவர்கள்‌ மு, 
722-த்தில்‌ சர்கோன்‌ ராஜா சமாரியாவை 
ஜெயித்துச்‌ சிறையாகத்‌ தன்‌ தேசத்திற்கு 
அனுப்பின இஸ்ரவேலருக்குப்‌ பதிலாக 
அவன்‌ குடியேற்றின அந்நிய சேசத்தாரின்‌ 
சந்ததியார்‌. இந்த அந்நியராகிய அரியர்‌ முத 
வில்‌ வந்தபோது, அவர்கள்‌ தங்கள்‌ சேவதை 
களை விட்டுவிடாமல்‌ அசீரியாவிலே அவை 
களை வணங்க துபோல, இங்கேயும்‌ அவை 
களைத்‌ தொழு அகொண்டிருந்தும்‌, தீங்களுக்‌ 
குப்‌ பல துன்பங்கள்‌ நேரிட்டது என்று 
பார்த்து இவர்கள்‌ யேகோவா கானான்சேசத்‌ 
இற்குச்‌ குலதெய்வம்‌ என்று நினைத்து சிறை 
யிருப்புக்குக்‌ கொண்டுபோகப்பட்ட இஸ்ர 
வேலர்களில்‌ திரும்ப வந்த ஒரு ஆசாரியனின்‌ 
போதனையினால்‌ யேகோவாவை வணங்கி 
வந்தார்கள்‌. மேலும்‌ இவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
இதற்காக ஆசாரியர்களையும்‌ ஏற்படுத்தினார்‌ 


வேத்‌ அவதி 


சமாரியர்‌ 


கள்‌. இதினிமித்தம்‌ யூதர்கள்‌ இவர்களை மிக 
வும்‌ வெறுத்தார்கள்‌. 2 இரா 178. பிற்காலத்‌ 
தில்‌ ஏறக்குறைய எண்பது வருஷங்களுக்‌ 
குப்‌ பிறகு அசீரியா ராஜா இன்னும்‌ அநேக 
த சமாரியாவில்‌ குடி.யேற்றினான்‌. 

ஸ்றா 410, இ-மு. 536-ணாத்தில்‌ யூதர்கள்‌ 
தையீருப்பிவிருக்த வந்தவுடனே அவர்க 
ளுக்கும்‌ சமாரியர்களுக்கும்‌ விரோதம்‌ உண்‌ 
டானது. எஸ்றா 47 நெகே 47, சமாரியர்‌ பிற்‌ 
காலத்தில்‌ கெரி€ீம்ம£லையில்‌ ஒரு பெரிய தே 
வாலயத்தைக்‌ கட்டினார்கள்‌. இதினிமித்த 
மும்‌ யூதர்கள்‌ இவர்களைப்‌ பகைத்தார்கள்‌. 
இந்தப்‌ பகை புதிய ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌ 
அதிகம்‌ இருந்தது. லூக்‌ 1718 யோவா 49, 
இயேசு நல்ல சமாரியன்‌ ஒருவனின்‌ நற்‌ 
குணத்தை வியந்து பேசினதும்‌, சமாரிய 
னான குஷ்டரோகிக்குச்‌ சுகம்‌ அளித்ததும்‌, 
சமாரிய ஸ்திரீக்கு உத்தமபோதனை கொடுத்‌ 
ததும்‌ அவருடைய ராஜ்யத்தில்‌ ஜாதிபேதம்‌ 
இல்லை என்பதைக்‌ காட்டுகிறது. லூக்‌ 109 
176 யோவா 45. 


தற்கால சமாரியா, 


சமாரியா. 8௨௱கா!க. உம்ரி ராஜா சே 
மேரிலிருந்து தான்‌ வாங்னெ மலைக்குன்றின்‌ 
மேல்‌ சமாரியாவை ஸ்தாபித்து, அதில்‌ கோட்‌ 
டைகளைக்‌ கட்டி, அதை முக்கிய பட்டணம்‌ 
ஆக்கினான்‌. 1 இரா 16%, முதலாம்‌ பெனா 
தாத்‌ இப்பட்டணத்துக்கு விரோதமாய்ப்‌ 
படையெடுத்து வந்தான்‌. 1 இரா 2074, 
ஆகாப்‌ அங்கே பாகாலுக்குக்‌ கோவிலையும்‌, 
தனக்குத்‌ தந்த மாளிகைகளையும்‌ கட்டினான்‌. 


இரண்டாம்‌ பெனாதாத்‌ இதற்கு விரோத 
மாய்ப்‌ படையெடுத்து வந்தும்‌ ஜெயம்‌ அடை 
யாமற்‌ போனான்‌. 1 இரா 169 201 2:9, 
யோராம்‌ இங்கே அகாப்‌ நாட்டின பாகாலின்‌ 
கற்றூணை அகற்றிவிட்டான்‌. 2 இசா 35. 
இரண்டாம்‌ பெனாதாத்‌ மறுபடியும்‌ இதற்கு 
விசோதமாய்ப்‌ படையெடுத்து வந்தான்‌. 
2 இரா, 7 அதி. சமாரியா இஸ்ரவேல்‌ ராஜ்‌ 


யத்திற்கு முக்கிய பட்டணமாய்‌ இருந்ததி 


( 288 ) 


சமுகத்து அப்பம்‌ ப 


ல்‌ நூற்றிருபது வருஷங்களில்‌ நடந்த இஸ்‌ 
எல்‌ த்தின்‌ எரித்தல்‌ இதின்‌ சரி 
_.தீதிரம்‌ அடங்கியிருக்றெது. கி-மு. 725-ணி 
அசீரியா ராஜாவாகிய நாலாம்‌ சல்மனாசார்‌ 
- சமாரியாவை மூன்று வருஷமாக முற்றுகை 
போட்டான்‌. இவனுக்குப்‌ பிறகு இ-மு, 
722-ணாு அசீரியா ராஜ்யத்தைப்‌ பெற்ற சர்‌ 
கோன்‌ சமாரியாவை அழித்து ௮£ரியாவுக்கு 
இஸ்ரவேலரைச்‌ சிறையாக அனுப்பி ௮௬௭ 
ருந்த ஜனங்களைக்‌ கொண்டுவந்து சமாரியா 
வில்‌ குடியேற்றினான்‌. 3 இரா 17: 

பெரிய ஏரோது இங்கே மிகவும்‌ நேர்த்தி 
யான பல கட்டடங்களைக்‌ கட்டினான்‌. பிவி 
ப்பு இங்கே ஊழியஞ்செய்து கிறிஸ்தவ 
சபையை ஸ்தாபித்தான்‌. அப்‌ 8. இதற்‌ 
குப்‌ பிறகு இதின்‌ ர்த்தி குறைந்துபோனது. 

சழகத்து ௮ப்பம்‌. Shewbread. இது 
தேவசர்நிதி ஸ்தலத்தில்‌ வைக்கப்பட்டதினால்‌ 
இதற்குச்‌ “சமுகத்து அப்பம்‌ என்று பெயர்‌, 
இதற்கு “நித்திய அப்பம்‌” என்றும்‌ சொல்லி 
யிருக்கிறது. எண்‌ 47. இது ஆசரிப்புக்‌ கூடா 
ரத்திலும்‌, கோப்‌ என்னும்‌ தேவஸ்தலத்தி 
லும்‌, சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தி 
லும்‌ வைக்கப்பட்டது. லேவி 241 ] சாமு 
216 1 இரா 620, இது சாலொமோனின்‌ 
தேவாலயத்தில்‌ சந்நிதி ஸ்தலத்திற்குமுன்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள மேஜையின்மேல்‌ 
அல்லது பீடத்தின்மேல்‌ வைக்கப்பட்ட அ. 
1 இரா 6 74, லேவியர்களில்‌ நியமிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ சமூகத்து அப்பம்‌ சுடவேண்‌ 


டும்‌. லேவி 24 1 காளா 992, ஓய்வுநாள்‌ 
தோறும்‌ புதிதாய்ச்‌ சுட்பெ பிரதிஷ்டை 
செய்யப்படும்‌ சதுரமான பன்னிரண்டு 


பெரிய ரொட்டிகளை அடுத்த ஓய்வுகாளில்‌ 
ஆசாரியர்கள்‌ சேவாலயத்திற்குள்‌ சாப்பிட 
வேண்டும்‌. 

பாபிலோனியர்கள்‌ தங்கள்‌ தேவதைகளுக்‌ 
குப்‌ புளிப்பில்லாத சமூகத்து அப்பங்கள்‌ 
இஷ்டமான போஜனம்‌ என்று நினைத்து, 
காணிக்கையாக ௮வைகளை அவைகளுக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌. இதினால்‌ தங்கள்‌ தேவதை 
கள்‌ தங்களின்மேல்‌ பிரியமுள்ளவைகளாய்‌ 
இருக்குமென்று நம்பினார்கள்‌. பிற்காலத்தி 
லுள்ள எபிசெயர்களோ இவைகள்‌ பன்னி 
ரண்டு கோத்திரங்களும்‌ யேகோவாவுக்குச்‌ 
செலுத்தும்‌ ஈன்றியைக்‌ குறித்தது என்று 
நினைத்தார்கள்‌. 
. சழகம்‌. Presence. யாத்‌ 9814 350 
1 காளா 169 சங்‌ 1611 3120 5111 1397 யோனா 
15-0 ஏபி 94, “சமுகத்தின்‌ தூதன்‌.” ஏசா 
63, சந்நீதர்னம்‌ காண்க, 


வேத அகராதி 


ஈமூசயம்‌ 


சழசயம்‌. நல, சோ 145. சந்தே 
கம்‌ காண்க. 

சழசாரம்‌. ஈவா, குடும்பம்‌ காண்க. 

சழத்திரம்‌. 5௦௨, ஆதி 110 யோபு 71? சங்‌ 
6853 நீதி 89 ஏசா 4210 எசே 4953 1 கொரி 
10! வெளி 53 71 2073 211. சிவந்த சழத்தி 
ரம காணக. 

சமையல்‌. 0௦௦10௨. எபிரெயர்களு 
டைய வீடுகளில்‌ கோதுமை பலவிதமான 
பயறு அரைப்பதற்குத்‌ திரிகைக்கல்லும்‌, மா 
பிசைவதற்குத்‌ தொட்டியும்‌, தண்ணீர்‌ வைப்‌ 
பசற்குப்‌ பலவிதமான குடங்களும்‌ கொப்ப 
சைகளும்‌, சமைப்பதற்குப்‌ பலவிதமான பித்‌ 
தீளை செப்புப்பாத்திரங்களும்‌ மண்பாத்திரங்‌ 
களும்‌ உண்டு, யாத்‌ 83 ] சாமு 314 2 சாமு 
1755 லேவி 27, ராஜாக்கள்‌ தனவான்களு 
டைய வீடுகளில்‌ சமைக்றெவர்கள்‌ ஆண்க 
ரூம்‌ பெண்களும்‌ சுயம்பாகெளும்‌ இருந்தார்‌ 
கள்‌. ஆதி 401 1 சாமு 818 955, ஆகாரம்‌ 
காண்க. 

சமையற்காரன்‌. 0௦௦௨, 1 சாமு 95, 
“அப்பம்‌ சுடுகிெறவன்‌.” எரே 974 ஓசி 174, 
“அப்பம்‌ சுடுகிறவள்‌.! ] சாமு 815, 

சம்கார்‌. ரிவாதகா. நியா 831 55, 

சம்கார்‌-நேபோ . Samgar-Nebo. ரேபு 
காத்நெச்சார்‌ எருசலேமைப்‌ பிடித்தபோது 
அங்கே வந்த பாபிலோனியாவின்‌ பிரபுக்க 
ளில்‌ இவன்‌ ஒருவன்‌. ஒருவேளை இப்பதம்‌ 
ஆளின்‌ பெயரையல்ல, ேபோ என்னும்‌ 
சேவதையினுடைய ஊழியன்‌ அல்லது அத்‌ 
தேவசையினுடைய ஏசாரியனைக்‌ குறிக்க 
லாம்‌. எரே 399, 

சம்கூத்‌. Shamhuth. 1 காளா 2178, 
சம்மா காண்க. 

சம்சூமியர்‌. 2க௱zபறற[௱. கானான்‌ 
தேசத்தில்‌ இருந்த ஆதிகாலத்து ஜனம்‌. 
உபா 20, ரேப்பாயீம்‌ காண்க, 

சம்சேராய்‌. 5hamsherai. 1 நாளா 896, 

சம்பத்து. A.V. Jewels R. V. Peculiar 
Treasure. மல்‌ 377, 


சம்பந்தம்‌. பங, ஐக்கியம்‌, சகோ 
தர சிநேகம்‌ காண்க. 
சம்பளம்‌. ர. ஆதி 31, ரோமர்‌ 


போர்வீரருக்குக்‌ கொடுத்த கூலி. லூக்‌ 814, 
ரோ 693 2 கொரி 115. கூலி காண்க, 
சம்பாரங்கள்‌. Spices. = மசாலை. எசே. 
9410, 
சம்பிரதாயம்‌. ஈகஏநி௦. பாரம்பரி 
யம்‌ காண்க, | 


( 284). 


சம்பிடி 


- சம்பிரதி. Reco. சம்பிரதியின்‌ ஊழி 
யம்‌ இன்னது என்று வேதத்தில்‌ எந்த இடச்‌ 
இலும்‌ சொல்லியிருக்கவில்லை. ஆனால்‌ இவன்‌ 
ராஜாவுக்கு அதிக நம்பிக்கையுள்ளவனாய்‌ 
அவனுக்காக “ருபங்கள்‌ எழுதும்‌ மந்திரியாய்‌ 
இருந்ததினால்‌ இவனுக்கு அதிகாரம்‌ இருந்‌ 
தது என்று நாம்‌ நினைக்கவேண்டும்‌. 2 சாமு 
917 2025 2 நாளா 267, 

சம்பூரணம்‌. 
காண்க. 

சம்மட்டி. Hanmer. எரே 2329 5023 சங்‌ 
745, சுத்தி. நியா 526 431, 


Fullness, 


பரிபூரணம்‌ 


கொல்லனுடைய சுத்தி. 1இரா 07 ஏசா 
4413 எசே 104, 
தச்சனுடைய சுத்தி. ஏசா 417, 


சம்மதிக்கிறது. Consent. ஆதி 345 நீதி 
110 அப்‌ 18% 1] கொரி 7“. 

சம்மா. Shamma, Shammah. 1. 1நா 
ளா 75, 2. ஆதி 36, 3. 1 சாமு 169 
1713. - சிமேயா. 2 சாமு 13, சீமேயி, 2 சாமு 
2151, 4. 2 சாமு 2311, 5. -சம்மோத்‌, 
1 நாளா 1127, சம்கூத்‌. 1 நாளா 278, 

சம்மாய்‌. 8hanmai, 1. 1 காளா 228, 
2. 1நாளா 24, 3. 1நாளா 417, 


சம்ழவா. $ரஈகாாயக 1. எண்‌ 134, 
2. = சிமெயா. 2 சாமு 514 ] நாளா 88, 
3. செமாயா (7) ரெகே 1117 1 நாளா 916, 
1. நெகே 1915, 


சம்மோத்‌. Shammoth. 
1 நாளா 1127 2 சாமு 2811, 


_ சம்மா (4) 


சம்லா. 5கaுlah. ஏதோமியரின ராஜா. 
ஆதி 30%, 

சாசம்‌. M௦okery. ஆதி 3917, 

சரப்பணி. வ. ஆதி 4149 எசே 161 
நீதி 19 சானி 5” உன்‌. பா 4, 

சரீரம்‌. 8௦894. பழைய ஏற்பாட்டில்‌ எபி 
செய பாஷையில்‌ சரீரத்தைக்‌ குறிக்கும்‌ பல 
பதங்கள்‌ உண்டு, சரீரத்திற்குப்‌ பதிலாக 
“மாமிசம்‌”? என்று பல இடங்களில்‌ சொல்வி 
யிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌ சன்மார்க்‌ 
கத்தையும்‌ பயபக்தியையும்‌ நாடின போதகர்‌ 
களும்‌ கிறிஸ்தவ சபையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
எல்லாரும்‌ கற்பு நெறியுள்ளவர்களாய்‌ இரு 
கீகவேண்டும்‌ என்று போதித்திருக்றெதே 
யொழிய அவர்கள்‌ சரீரத்திற்குரிய இயற்‌ 
கைக்கு விரோதமான கடுந்தபம்‌ செய்யும்படி 
சொல்லியிருக்கவில்லே. பரி. பவுல்‌ “தாழ்‌ 
மையான சரீரம்‌” பாவத்திற்கும்‌ மரணத்திற்‌ 
கும்‌ ஏதுவாய்‌ இருக்றெது என்று சொன்‌ 


வேத அகராதி . 


... சருகேன்‌. 


னாலும்‌, அவன்‌ அதை அற்பமாய்‌ எண்ணா 
மல்‌ கிறிஸ்தவர்கள்‌ சரீரத்தை வேரித்தனத்‌ 
திற்குக்‌ கொடாமல்‌ அதைப்‌ பரிசுத்தமாம்ப்‌ 
பேணும்படி போதித்து, கிறிஸ்தவ சபை 
கிறிஸ்துவின்‌ ௮வயவமாய்‌ - இருக்கிறது 
என்று ஒப்பிட்டு அதைச்‌ றெப்பித்துப்‌ பேசு 
கிறான்‌. ரோ 66 794 101 1 கொரி 612.1 
பிலி 321, 

சநகேன்‌. 5hகாபhசn. சாராயிம்‌ காண்க. 

சநவம்‌. Cவா௦. 1 சாமு 214, 

சரேப்தா, சாறிபாக்‌. Sவrepta, Zare- 
phath. தொன்‌ ஊருக்குத்‌ தெற்கே 8 மைல்‌ 
அத்திலுள்ள ஒர்‌ ஊர்‌. 1 இரா 17 லூச்‌ 496, 

சரேத்சேர்‌. Sharezer. 

1. சனகெரிப்‌ கொன்றவர்களில்‌ ஒருவன்‌. 
2 இரா 1997, 

2. பெத்தேலின்‌ பெரியோர்களில்‌ ஒரு 
வன்‌. சக 75, 

சர்கோன்‌. 8௨ஐ0ஈ. அசீரியா ராஜாக்கள்‌ 
காண்க, 

சர்சேகம்‌. 8௨௨௦1௬. பாபிலோனியா 
அரசாங்கத்தார்களில்‌ ஒருவன்‌. எரே 995, 


பாழாய்ப்போன ௪ர்தை, 


சர்தை. ௦18, சின்ன ஆசியாவின்‌ 
மேற்குப்பாகத்தில்‌ மலைமேல்‌ கட்டின லீதி 
யா சாஜ்யத்தின்‌ பூர்வீக தலைககரி, இதைச்‌ 
சுற்றியிருக்கும்‌ ீழூச்தேசங்களிலிருந்து ஒரே 
யொரு பக்கத்தில்‌ ஒடுக்கமான ஒரேயொரு 
வழியாய்‌ இதற்குள்‌ போகவேண்டியதால்‌ 
சத்துருக்கள்‌ உள்ளே பிரவேசியாதபடி சிறந்த 
கோட்டை யொன்று கட்டியிருந்தது. இத்‌ 
தேசத்தார்கள்‌ வணங்வெந்த தேவதையின்‌ 
கோவில்‌ ஒன்று இந்த ஈகரியில்‌ இருந்தது. 
இ-பி. 17-ணாத்தில்‌ இங்கே பூகம்பம்‌ உண்‌ 
டானதினால்‌ அதிக நஷ்டம்‌ நேரிட்டதி 
னிமித்தம்‌ இதின்‌ வியாபாரமும்‌ ரத்தியும்‌ 


( 285 ) 


சாப்பம்‌ 


குறைந்து போயின. இங்குள்ளவர்களில்‌ 
அநேகர்‌ வேறிடங்களுக்குப போனார்கள்‌. 
சில வருஷங்களுக்குப்‌ பிறகு இங்கே ஸ்தா 
பிக்கப்பட்ட கிறிஸ்தவ சபை சீக்கிரம்‌ அதிக 
கேவலம்‌ அடைந்தது. வெளி 31, ஆனால்‌ 
சிலகாலத்திற்குப்‌ பிறகு அது விருத்திய 


டைந்து மேற்றிராணி யொருவனுக்கு இருப்‌ 
(பிடமாயிற்று. 


சர்ப்பம்‌. 

கட்டுவிரியன்‌. ஏசா 118 1429 505, 

சர்ப்பம்‌. ஆதி 3! 4977 யாத்‌ 7? ஏசா 142 
மத்‌ 23%, 

பாம்பு. உபா 3224, 

வலுசர்ப்பம்‌. உபா 925 சங 9115, 

வல்லூறு.” ஏசா 8415, எபிரெய பதம்‌ 
ஒருவிசமான பாம்பைக்‌ குறிக்கிறது. 

அக்தினி சர்ப்பம்‌. ஏசா 149, 

கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பம்‌. எண்‌ 216. 

விரியன்‌, யோபு 2014-16 ஏசா 118 30 
சங்‌ 1403 உபா 3232 நீதி 2329, 

விரியன்‌. மத்‌37 1294 2359 வூக்‌ 37 அப்‌ 289, 

மேற்சொன்ன அட்டவணையில்‌ சர்ப்பத 
தைக்‌ குறிக்கும்படி தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
பல பதங்கள்‌ சொல்லியிருக்கின்றன. மேலும்‌ 
வேதாகமத்தைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்த 
வர்கள்‌ ஒரே எபிரெய பதத்திற்கு வெவ்‌ 
வேறான பதங்களை எழுதியிருக்கெதினால்‌ 
லெ வசனங்களில்‌ குறிக்கப்பட்ட பாம்பு 
இன்னதென்று அறிது அரிது. பலெஸ்‌ 
தீனா தேசத்தில்‌ முப்பதுக்குமேல்‌ பலவித 
மான பாம்புகள்‌ உண்டு. இவைகளிற்‌ லெ 
விஷமுள்ளவை. நல்ல பாம்பு என்று சொல்‌ 
லப்படும்‌ நாகப்பாம்பு அங்கே லெ இடங்‌ 
களில்‌ இருக்றெது. பலெஸ்தீனாவில்‌ உள்ள 
பாம்பாட்டிகள்‌ காகப்பாம்புகளைப்‌ பிடித்து 
ஆட்வொர்கள்‌. சய 585, அங்கே பல 


த்ய ல்‌ இருக்கும்‌ விரியனும்‌ கட்டுவிரிய 


Serpent. 


யத்‌ ஜின்க்‌ 


சாப்பம்‌ 


னும்‌ அதிக விஷமுள்ளவை. “அக்கினிச்‌ 
சர்ப்பம்‌,” “கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பம்‌? ஒரு 
மாதிரியான விரியன்‌. கோள்ளிவாய்ச்‌ 


சர்ப்பம்‌ காண்க. 


சர்ப்பம்‌, வேண்கலச்‌ சர்ப்பம்‌. The 
Brazen Serpent. ‘கொள்ளிவாய்ச்‌ சர்ப்‌ 
பம்‌? தீண்டினவர்களைச்‌ சுகமாக்கும்படி 
மோசே வெண்கலச்‌ சர்ப்பத்தை உயர்த்தி 
னான்‌. எண்‌ 214. இதுவும்‌ “நெகுஸ்தான்‌” 
என்பதும்‌ ஒன்றுதான்‌. 2 இரா 184, நெகு 
ஸ்தான்‌ என்பது “வெண்கலக்கட்டி” மாத்‌ 
திரம்‌ குறிக்கிறது. இயேசு வெண்கலச்‌ சர்ப்‌ 
பத்தை உபமானமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
யோவா 814, 


சர்வ சங்காரம்‌. 8௩௦ of the World. 
ஆதி கிறிஸ்‌ கவர்கள்‌ இவ்வுலகத்தின்‌ முடிவி 
லே சர்வமும்‌ காலாக்கிணியால்‌ அழிந்து 
போகும்‌ என்றும்‌, அக்காலத்தில்‌ இயேசுகி 
திஸ்து மறுபடியும்‌. வந்து எல்லாரையும்‌ நியா 
யம்‌ தீர்ப்பார்‌ என்றும்‌ நம்பினார்கள்‌. மத்‌ 
2541 2 பேது 31-18 வெளி 2010, வநகை 
காண்க. 

சர்வாங்க தகன பலி. 
பலி காண்க. 


Burnt-offering. 


சர்வேசுரன்‌. Amighty. கடவுள்‌ 
காண்க. 

சலக்கரணை. A, V, ‘Release’. R. V. 
Rest. எபிரெய பதம்‌ “வேலையில்லாமல்‌ 


விடுமுறை காலம்‌” அல்லது 'தீர்வை மன்‌ 
னிப்பு” என்று குறிக்கிறது. எஸ்தர்‌ 215, 
சலப்பிரளயம்‌. றப. சலப்பிரளயத்‌ 
தைப்பற்றி எபிரெயர்கள்‌ சொன்ன சரித்தி 
ரம்‌ ஆதியாகமத்தில்‌ சொல்லியிருக்கறெது. 
ஆதி 05-917, வேதசாஸ்திரிகள்‌ இந்தச்‌ சரித்‌ 
திரத்சைப்பற்றி ஒரு பாகத்தில்‌ சொல்லியி 
ருப்பதற்கும்‌ இன்னொரு பாகத்தில்‌ சொல்லி 
யிருப்பதற்கும்‌ சல வித்தியாசம்‌ இருக்கிறது 
என்று அறிந்து, இந்த இரண்டு அதிகாரங்க 


( 286) 


சலப்பிரளயம்‌ 


ளில்‌ இரண்டு சரித்திரங்கள்‌ சேர்க்கப்பட்ட 
ருக்கின்றன எனத்‌ திர்மானித்திருக்கறோர்‌ 
கள்‌, உ-ம்‌. 61872, மேலும்‌ சலப்பிரளயம்‌ 
இருந்த காலத்தைப்பற்றி வித்தியாசமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறது. ஆதி 8-6, ஆகவே 
சலப்பிரளயம்‌ பூமியெங்கும்‌ உண்டாயிற்று 
என்பதினாலும்‌ மலையுச்சிவரையும்‌ வெள்ளம்‌ 
ஏறினது என்பதினாலும்‌ இந்தச்‌ சரித்திரத்‌ 
தைப்பற்றிச்‌ சொன்ன எபிரெயர்கள்‌ தங்க 
ளுக்குத்‌ தெரிந்த நாடுகளில்‌ வெள்ளம்‌ ஏரா 
ளமாய்‌ வந்தபோது அது பூமியெங்கும்‌ பர 
வினது என்று நினைத்தார்கள்‌ என்று நாம்‌ 


அறியலாம்‌. எந்த ஜனத்தாரும்‌ தங்களுக்குத்‌. 


தெரிந்த தேசங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ “பூமி 
யெங்கும்‌” அல்லது “பூமியெல்லாம்‌? என்று 
சொல்வது வழக்கம்‌. உபா 255 1 இரா 10% 
அப்‌ 25 கொலோ 155, 

எபிரெயர்களுக்குப்‌ பல நாற்றாண்டுகளுக்‌ 
குழுன்‌ பாபிலோனியர்‌ செங்கல்லில்‌ எழுதி 
யிருந்த அக்ூராதிகளைக்கொண்டு சலப்பிரள 
யத்தைக்குறித்து விபரமாய்ச்‌ சொல்லியிருக்‌ 
திறார்கள்‌. அது என்னவென்றால்‌: மணிசர்‌ 
கட்டின பட்டணம்‌ ஒன்றைக்‌ தேவர்களில்‌ 
நால்வர்‌ பெரு வெள்ளத்தினால்‌ அழிக்க 
நினைத்தபோது ஒரு தேவன்‌ “*கில்கமேஸ்‌” 
என்னும்‌ ஒருவனுக்குப்‌ பெட்டி பேழை 
யைப்போல்‌ ஒரு பேழை செய்யவும்‌ அதில்‌ 
நானாவிதமான விலங்கு பறவை மணிதர்‌ எல்‌ 
லாம்‌ சேர்க்கவும்‌ கட்டளையிட்டான்‌. ஏழு 
நாள்‌ சலப்பிரளயம்‌ இருந்தபிறகு இந்தப்‌ 
பேழை மலைமேல்‌ தஙதினது. அப்போது 
இல்கமேசின்‌ “ஆதிபிதா? புறா, தகைவிலான்‌ 
குருவி, காகம்‌ இவைகளை வெளியே விட்டு 
விட்டான்‌. பிற்பாடு ில்கமேஸ்‌ பேழை 
யைத்‌ திறந்து, வெளியில்‌ விட்ட மிருகங 
களில்‌ சிலவற்றைத்‌ தேவர்களுக்குப்‌ பலி 
யிட்டான்‌. இந்தச்‌ சம்பவத்தை ஜனங்கள்‌ 
ஞாபகத்தில்‌ வைக்கும்படி அஸ்தரோத தேவ 
தையான து வானவில்லை ஸ்தாபித்சது. பிறகு 
தேவர்களுக்கும்‌ மனிதர்களுக்கும்‌ பெருஞ்‌ 
சமாதானம்‌ உண்டானது. இந்சச்‌ சரித்திரக்‌ 
தில்‌ சலப்பிரளயத்திற்குக்‌ காரணம்‌ தோன்று 
கிறது. அதாவது: பாபிலோனியா தேசம்‌ 
இரண்டு பெரிய நதிகளுக்கு இடையிலுள்ள 
சமபூமி. இந்த நதிகள்‌ வடக்கே பெரிய 
மலைச்தேசங்களிலிருந்து பாயும்‌. அந்த மலைத்‌ 
தேசங்களில்‌ பெருமழை பெய்வதினால்‌ அந்த 
நதிகளில்‌ தண்ணீர்‌ ஏராளமாய்‌ இருக்கும்‌ 
காலத்தில்‌ பூமியதிர்ச்சியினாலாவது வேறு கார 
ணத்தினாலாவது அர்த நதிகள்‌ கரைபுரண்டு 
அந்தச்‌ சமபூமியெங்கும்‌ பாயும்போது பிர 
ளயம்‌ உண்டாகும்‌. 


வேத அகராதி 


சலப்பிரளயம்‌ 


பாபிலோனியர்‌ சொன்ன இந்தச்‌ சரித்தி 
த்திற்கும்‌ எபிரெயர்‌ சொன்ன சரித்திரத்‌ 
திற்கும்‌ பெரிய வித்தியாசம்‌ இருக்கறது, 
எபிசெயர்களுக்கு மெய்ச்‌ கடவுளைப்பற்றிய 
உத்தம ஞானம்‌ இருந்கது என்பது ௮வர்கள்‌ 
சொன்ன பாரம்பரியத்தில்‌ 'தோன்றுகறது, 
ஆதியாகமத்தில்‌ பல சேவசைகளைப்பற்றியும்‌, 
அந்த தே௨தைகளுக்கிருந்த கட்சி, விரோதம்‌ 
இவைகளைப்பற்றியும்‌, அல்லது அவர்கள்‌ 
மனுஷர்களுக்கு விரோதமாய்‌ ஏதும்‌ கருதி 
னார்கள்‌ என்பதைப்பற்றியும்‌ ஒன்றும்‌ சொல்‌ 
லியிருக்கவில்லை. யேகோவா அருளின 
மெய்ஞ்ஞானத்தினால்‌ எபிரெயர்கள்‌ தாங்கள்‌ 
சொன்ன சலப்பிரளயச்‌ சரிச்திரத்திலே சன்‌ 
மார்க்கத்திற்கு ஏதுவான பொருள்‌ அடக்கி 
யிருக்கிறது. அதாவது: யேகோவா ஒருவ 
ரும்‌ எங்கும்‌ வியாபித்திருக்கறவருமாய்‌ இரு 
க்கிறார்‌; அவர்‌ பாவத்தை வெறுத்து அதற்‌ 
கேற்ற தண்டனை விதித்திருக்கிறார்‌; அவர்‌ 
தமக்குக்‌ கழ்ப்படிந்தவர்களை நெரெத்து அவர்‌ 
களைக்‌ காப்பாற்றி அவர்களோடு உடன்படி 
க்கை செய்திறார்‌ என்று காட்டுகிறார்கள்‌. 

சலப்பிரளயச்சைப்பற்றிப்‌ பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ ஆதியாகமத்தைத்‌ தவிர வேறு இர 
ண்டு வாக்கியங்களிலும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ 
லந்து வாக்கியங்களிலும்‌ சொல்லியிருக்க 
றது. ஆதி 6-917. 2 101. 22 1110 ஏசா 543 
சங 2919 மத்‌ 2438 லூக்‌ 1727 எபி 17 
| பேது 32 2பேது 25, 

இன்னும்‌ பல சேசங்களில்‌ பெரிய சலப்‌ 
பிரளயங்கள்‌ பல காலங்களில்‌ நேரிட்டதி 
னால்‌ இரதுக்கள்‌ கிரேக்கர்‌ முதலிய ஜாதியார்‌ 
அதைப்பற்றிய பாரம்பரிய சரித்திரங்களைச்‌ 
சொல்லுவார்கள்‌. 

கிரேக்கர்கள்‌, தேசமெல்லாம்‌ வெள்ளமா 
யிருக்கையிலே தைக்காலியோன்‌ என்ற புண்‌ 
ணியவான்‌ ஒரு தோணியின்மேலே தப்பிப்‌ 
போனபின்பு அவன்‌ தேவனை நோக்க தன்‌ 
னைப்‌ பரகதிக்கு எடுத்துக்கொள்ளவேண்டு 
மென்று மன்றாடியும்‌ அவனாலே ஜனங்கள்‌ 
மறுபடியும்‌ குடிகள்‌ பலுனெதென்று எழுதி 
வைத்தார்கள்‌. அந்தப்படியே சத்தியவரதன்‌ 
இரேகதாயுகத்தில்‌ ஒருகாள்‌ எழுந்திருந்து ஸ்கா 
னமும்‌, அர்ச்சனையும்‌ பண்ணிக்கொண்டு 
விஷ்ணுவினிடமாயிருக்கும்போது “திரேதா 
யுகம்‌ வருகின்றது; அந்தச்‌ சந்தியிலே சலப்‌ 
பிரளயமாயிற்று; ஆதில்‌ எனக்குப்‌ புத்தி 
என்ன? என்றான்‌. அப்போது விஷ்ணு 
தன்னுடைய நரபிக்கமலமா கிய தாமரையித 
ழில்‌ ஒன்றைத்‌ தோணியாய்‌ விட்டு அதிலே 
இஃனை இருக்கச்சொல்வித்‌ தான்‌ மச்சமாயத்‌ 


(87) 


தள்ளி அதைத்‌ தாங்கிக்கொண்டான்‌. மூன்‌ 


.. றேமுக்கால்‌ நாழிகையிலே உலகமெங்கும்‌ 
சலப்பிரளயம்‌ உண்டாகச்‌ சகல தாபரசங்க 
மும்‌ அழிக்துபோயிற்று என்று இந்து சாஸ்‌ 
திரத்திலே சொல்வியிருக்றெது. 

சலம்‌. சா. நீர்‌ காண்க, 
சலாத்த்ியேல்‌ Sவlathlel. 
யேல்‌ காண்க. 

சலிஷா. Shallshah. சீலோவுக்கு மேற்‌ 
இலுள்ள நாடு, இதில்‌ பாகால்‌ சலீஷா 
இருந்தது. 1 சாமு 94 2இரா 44, 

சலேகேத்வாசல்‌. Shallecheth. எந 
சலேம்‌ காண்க. 

சலோமே. 9௨1௦௬. 

1. ஏசோதியாளின்‌ மகள்‌. 
காண்க. 

2. இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்ட 
போது பக்கத்தில்‌ நின்ற ஸ்திரீகளில்‌ ஒருத்தி. 
மாற்‌ 1510 161. இவள்‌ செபெதேயுவின்‌ 
மனைவி, யாக்கோபு யோவான்‌ என்பவர்க 
ளின்‌ தாய்‌. மத்‌ 2020 2756 1540, இவளும்‌ 
இயேசுதிறிஸ்‌ அவின்‌ தாயார்‌ மரியாளும்‌ 
சகோதரிகள்‌ என்பது சிலருடைய அபிப்‌ 
பிராயம்‌. * 

சல்கா, சல்காய்‌. வக. யோர்தான்‌ 
நதிக்குச்‌ இழக்கலுள்ள பாசானின்‌ இழக்‌ 
செல்லையில்‌ கட்டியிருந்த கோட்டை. உபா 
31? யோசு 1311, 

சலமனுசார்‌. Shalmaneser. 
ராஜாக்கள்‌ காண்க. 

சல்மா. 5வி௱க. 1 நாளா 254. சல்மோன்‌ 
காண்க. 

சல்மான்‌. 5கlman. இவன இன்னான்‌ 
என்பது தெரியாது. ஓசி 1014. 

சல்ழனு. 2வி௱யறறகு. “சல்முனா' 
என்பது “காப்பாற்றுதல்‌ இல்லாதவன்‌,” 
“சேபா' என்பது “கொல்லப்படவேண்டிய 
பலி? என்று அர்த்தமாம்‌. இந்த இரண்டு 
மீதியானிய ராஜாக்களையும்‌ பழிவாங்கும்படி 
கிதியோன்‌ கடமைப்பட்டுச்‌ தன்‌ சொந்தச்‌ 
கையினால்‌ கொன்றுபோட்டான்‌. நியா 818, 

இந்த ஜெயத்தினால்‌ எபிரெயர்‌ அடைந்த 
பலன்‌ முதலில்‌ நமக்குத்‌ தெளிவாய்த்‌ தோன்‌ 
ரூவிட்டாலும்‌ பிற்காலங்களிற்‌ சொல்லியிருக்‌ 
கும்‌ வேதவாக்கியங்களின்‌ மூலமாய்‌ இது 

ச்வகாலத்தில்‌ எபிரெயர்கள்‌ ௮டைந்த முக்‌ 

-இயமான ஜெயங்களில்‌ ஒன்று என அறி 

"கோம்‌. ஏசா 96 10% சம்‌ 831, 


சேயல்தி 


ஏரோது 


அசீரியா 


ய 
அக 


சல்மோனு. zalmonah, எண்‌ 334, 


காதி ச்ச 


சல்மோனே. 8௨/ஈ௦௬௩௨. 2ரோத்தாவின்‌ 
வடடழக்குச்‌ கரையிலுள்ள முனை. அப்‌ 277, 

சல்மோன்‌. 8க௱mon. Zalmon, 

1. ஒருவேளை இவனும்‌ சல்மாவும்‌ ஒரு 
வனதான்‌, 1 காளா 254 ரூத்‌ 499, 

2. சீகேமுக்குச்‌ இட்ட ஒரு மலை, நியா 94 
சங்‌ 0814, 


8. ௭ சலாம்‌. 1 நாளா 11799 சாமு 235, 
சல்லடங்கள்‌. Breeches. உடை காண்க, 
சலலாய்‌. Sallal. 
. 1. நெகே 118 
2. அ சல்லு. நெகே 127: 20, 
சலலு. விய. 
1. ரெகே 117 1நாளா 97, 
ட சல்லாய்‌ (2). 
சலலூ. Salu. எண்‌ 9514, 
சல்லூம்‌. 8ரவ!!பா. 


1. இ-மு. 740-737-ணி இஸ்ரவேல்‌ ராஜ்‌ 
யத்தில்‌ கலகம்‌ அதிகமாய்‌ இருக்கும்‌ காலத்‌ 
இல்‌ ஒரு மாசம்‌ அரசாண்ட ராஜா. 2இரா 
1510 . 

2. யூதாவில்‌ யோவாகாஸ்‌ என்னும்‌ ராஜா 
வுக்கு எரேமியா *சல்லும்‌' என்று பெயர்‌ 
சொல்லுகிறான்‌. எரே 2200, 


3. உல்தாளின்‌ புருஷன்‌. 2இரா 2214, 
4. 1 நாளா 240, 

5. 1 காளா 429, 

6. பிரதான ஆசாரியன்‌. 1 நாளா 619, 
7. - சில்லேம்‌. ஆதி 4034 எண்‌ 264 

1 நாளா 115. 
8. 1நாளா 914, 
9. - மெஷெலேமியா, செலேமியா. 


1 நாளா 99 261-14, 

10. 2நாளா 2819, 

11. எஸ்றா 10%, 

12. எஸ்றா 1042, 

13. நெகே 319, 

14. எரேமியாவின்‌ பெரிய தகப்பன்‌. 
எசே 327, 

15. எரே 354, 

சவாகன்‌ கத்தி. 8௨2௦, எண்‌ 0 யாத்‌ 
13 1617 1 சாமு 111 சங்‌ 523 ஏசா 70 எசே 
51, கூந்தல காண்க. 

சவரம்‌. Shaving. ஆதி 4124 அப்‌ 2124, 
கூந்தல்‌, சவாகன்‌ கத்தி காண்க. 

சவரியார்‌. 36212. “இந்துதேசங்களுக்கு. 


.அிப்போஸ்தலன்‌” என்று சீர்த்திபெற்று 


இயேசு சபையைச்‌ சேர்ந்த பிறுஞ்சீஸ்கு 


( 888) 


சவிஷா | 


சவரியார்‌( Francis Xavier) என்றபக்தியும்‌ 
நல்லறிவுமுள்ள ஒரு குருவானவர்‌ இந்தியா 
்‌ வுக்கு வந்து, பி. 1542->ோடத்தில்‌ கோவை 
யிலிறட்டு ௮கேசரைக்‌ கிறிஸ்தவர்களாக்கி, 
மலாச்கா, இலங்கை, ஐப்பான்‌ முதலிய 
இடங்களுக்குப்‌ போய்‌, அரேகமைக்‌ குண 
மாக்கி, னேரைக்‌ இிறிஸ்தவர்களாக்கப்‌ போ 
கையில்‌ 1552-ஜத்திலே மரணமடைந்தான்‌. 
1622-ணாத்திலே பாப்பு சவரியாசை அர்ச்சி 
யசிஷ்ட தொகைக்குட்படுச்தினான்‌. ரோம 
சடையார்களில்‌ சிலர்‌, சவரியார்‌ அற்புதங்க 
சச்‌ செய்து ஜனங்களைத்‌ திருப்பினான்‌ என்‌ 
பார்கள்‌. கோவையில்‌ இர்காள்வரைக்கும்‌ 
முக்கயமாயிருக்கும்‌ அவனுடைய கல்லறை 
யில்‌ அற்புதங்கள்‌ நடக்கிறதென்று அநேகர்‌ 
நம்பி சவரியாரை நமஸ்காரம்‌ செய்கிறார்கள்‌. 

சவிஷா. Shavsha. 1 நாளா 1616, 
_ சேவா. ? சாமு 202, செராயா. 2 சாமு 
677, சரா. 1 இரா 44. 

சவுக்காரம்‌. ‘Soap.’ எபிரெய பதம்‌ 
குறிக்றெது இன்னதென்று திட்டமாய்த்‌ 
தெரியாது. எரே 222 மல்‌ 32, 

சவுக்கு. Scourge, Whip. 1 இசா 12" 
2 நாளா 1011 யோபு 52! நீதி 26 நாகூ 32. 
ஆக்கினை காண்க. 

சவுந்தரியம்‌. ஒபர. “அலங்காரம்‌. 
1] நாளா 1629 சங்‌ 1109 நீதி 20% ஓ 145, 
“அழகு.” சங்‌ 4511 நீதி 65 ஏசா 3* புல 18. 
சவுந்தரியம்‌.” ஆதி 6 2 சாமு 112 14” எஸ்‌ 
தர்‌ 100 நீதி 3120 எசே 27? ௪௧ 917, 

சவுரியன்‌. Mjஜஙர்‌ர. சங்‌ 459 698, 

சவுல்‌. 8௨01. அப்போஸ்தலனாகிய பவு 
லின்‌ முதற்பெயர்‌. பவுல்‌ காண்க. 

சவுல்‌. 8கப1. இவன்‌ பென்யமீன்‌ கோச்‌ 
இரத்தான்‌, சின்‌ மகன்‌, இஸ்‌ரவேலின்‌ முத 
லாம்‌ ராஜா. இவன்‌ ௫-மு. 1050-1017-*" 
அரசாண்டான்‌ என்று உத்தேசமாய்ச்‌ சொல்‌ 
லலாம்‌. ஆனால்‌ இவன்‌. ராஜ்யபாரத்தை 
அடைக்க காலத்தையும்‌ ௮சசாண்ட வரு 
ஷங்களின்‌ தொகையையும்‌ சொல்வது 
அரிது. முதலில்‌ இவன்‌ யுத்தத்தில்‌ ஜெய 
வீரனாய்‌ இருந்து எல்லா எபிசெயர்களுச்‌ 
கும்‌ அல்ல, சாமுவேல்‌ தீர்க்கதரிரிக்குக்‌ 
£ழ்ப்படிந்த நாகெளுக்குமாத்திரம்‌ சேனைத்‌ 
தீிலைவனைபபோல்‌ இருந்தான்‌. பிற்பாடு 
இவன்‌ தென்‌ பலெஸ்‌தீனாவை அதிக கொடு 
மையாய்‌ நடத்தின பெலிஸ்தியரை ஜெயிச்‌ 
தான்‌, இவனுடைய பராக்கிரமத்தினாலே 
காக்கப்பட்டவர்கள்‌ இவனுடைய அதிகா 
ரதீதுக்‌ குட்பட்டபோது இவன்‌ மடமை 


வேத அகராதி : 


2 


சவுல்‌ 


அடைந்தான்‌. இவன்‌ சரித்திரம்‌ எல்லாம்‌ 
1 சாமு 9-31 அதிகாரங்களில்‌ அடங்கியிருக்‌ 
கிறது, அதில்‌ இரண்டு பாகங்கள்‌ உண்டு, 

(1) முதலாம்‌ பாகம்‌: சவுலுக்கும்‌ சாமுவே 
லுக்குமுள்ள சம்பந்தம்‌. சவுல்‌ பெலிஸ்திய 
ரினால்‌ துன்பப்பட்ட. எபிரெயர்களுக்கு அறி 
யப்படாததற்குமுன்‌ கடவுளின்‌ கட்டளையி 
னால்‌ சாமுவேல்‌ இவனை ராஜாவாக ஏற்ப 
டுத்தினான்‌. இதினிமித்தம்‌ இஸ்ரவேலர்‌ ' 
இவனை யேற்றுக்கொண்டார்கள்‌. முதல்‌ 
இவன்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ சிலகாலம்‌ பொ 
அத்துப்‌ பிறகு அம்மோனியரின்‌ நாட்டை 
ஜெயித்ததினால்‌, எபிரெயர்கள்‌ தாங்கள்‌ 
இவனை ராஜாவாக்கும்படி முன்செய்த ஏற்‌ 
பாட்டை உறுதிப்படுத்தினார்கள்‌. இதற்குப்‌ 
பிறகு சவுலும்‌ யோனத்தானும்‌ இஸ்ரவே 
லுக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாம்‌ செய்‌ 
தார்கள்‌. இக்காலத்தில்‌ சவுல்‌ பெருமை 
யடைந்து சாமுவேல்‌ சொன்ன புத்திமதி £ணை 
அசட்டைபண்ணிப்‌ பலிபீடங்களைக்‌ கட்‌ 
டித்‌ தானே பலிசெலுத்தத்‌ தொடங்கினான்‌. 
1 சாமு 1431, பிறகு யேகோவாவின்‌ கட்ட 
ளைக்குக்‌ £ழ்ப்படியாமல்‌ எபிரெயருக்கு மகா 
கொடுமை செய்த சத்துருவாகெ அமலேக்‌ 
தியா ராஜாவைக்‌ கொன்றுபோடாமல்‌, அந்த 
ராஜ்யத்தின்‌ கொள்ளைட்பொருளைத்‌ தனக்கா 
கவும்‌ தன்‌ ஜனத்திற்காகவும்‌ வைத்திருந்‌ 
தான்‌. இவன்‌ இவ்விதமாய்‌ யேகோவா 
வுக்கு விரோதமான சத்துருக்களுக்குத்‌ தண்‌ 
டனை முழுவதும்‌ செய்யாததினால்‌ இவனுக்‌ 
கும்‌ சாமுவேலுக்கும்‌ இருந்த &க்கியமும்‌ 
யேகோவாவின்‌ தயவும்‌ அ௮ற்றுப்போயிற்று. 

(11) இரண்டாம்‌ பாகம்‌: இதில்‌ சவுலுக்கும்‌ 
தாவீதுக்கும்‌ உள்ள சங்கதிகளைச்‌ சொல்லி 
ராஜயபாரம்‌ சவுலை விட்டு எடுக்கப்பட்டதை 
யும்‌, தாவீதுக்கு ராஜபட்டம்‌ கொடுப்பதை 
யும்‌ காட்டியிருக்கறது. முதலில்‌ சுரமண்ட 
லம்‌ வாசித்தவனும்‌ தைரியமுடையவனு 
மான தாவீதுக்கும்‌ சவுலுக்குமுள்ள நேசம்‌ 
அதிகமாயிருந்தது. 1 சாமு 16-19 அதி. 
தாவீது கோலியாத்தை ஜெயித்தபிறகு சவுல்‌ 
இவன்பேரில்‌ பொராமைகொண்டு இவனைக்‌ 
கொல்லும்படி வகைசேடினது. 1 சாமு 
1810-5 1913 2055. தாவீது சவுலை விட்டு 
ஓடிப்போனபோத அவனுக்கு கோபிலுள்ள 
ஆசாரியர்கள்‌ உதவிசெய்ததினால்‌, சவுல்‌ 
அவர்களைக்‌ கொன்றுபோட்டான்‌. இப்ப 
டியே அத்தேசத்திலுள்ள மற்ற ஆசாரியர்‌ 
கள்‌ தனக்கு விரோதங்கொள்ளும்படி சவுல்‌ 
தானே தனது அதிகாரத்தைக்‌ குறைத்திருப்‌ 
பான்‌. ஆனால்‌ இவன்‌ இதைக்‌ கவனிக்காமல்‌ 
தாவீதை யதிகமாய்ப்‌ பகைத்து அவனைப்‌ 


37 ( 289 ) 


சவுல்‌ வேத அகராதி 


பிடித்துச்‌ கொல்லும்படியான சோச்சச்தை 
விடவேயில்லை, 1 சாமு 20-26 அதி. சவு 
லின்‌ மரண சரித்திரத்தைப்பற்றி விபர 
மாய்ச்‌ சொல்லியிருக்கறது. 1 சாமு 28, 
1. அதி. இதில்‌ இவன்‌ யேகோவாவின்‌ 
'பேசிலும்‌ யேகோவாவின்‌ 
'அசாரியர்களின்பேரிலுமுள்ள ஈம்பிச்கையை 
விட்டுச்‌ சூனியக்காரரின்‌ சபடமான ஆலோ 
சளையில்‌ ஈப்பிக்சை வைத்தான்‌ என்பதை 
“தூம்‌ அறியலாம்‌. இதினிமித்தம்‌ இவன்‌ 
''பெலிஸ்தியரால்‌ கொல்லப்பட்டபிறகு எட 
- ரெயர்கள்‌ எல்லாரும்‌ இவனுடைய வீட்டா 
- ரின்பேரில்‌ நம்பிக்கை வைக்காமல்‌ யேகோ 
வாவுக்குச்‌ இழ்ப்படிந்த தாவீதுக்கு இசைந்‌ 
தார்கள்‌. சவுலின்‌ பெயர்‌ சில சங்தேங்க 
ளின்‌ தலைப்புகளிலும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ ஒரு 
முறையும்‌ சொல்லியிருக்கறெது. சல்‌ 18, 25, 
54, 57, 59 அப்‌ 1391, 

சவுல்‌. 8hஃய. 

1. ஏதோமியரின்‌ ராஜா. ஆதி 3697, 

. 2. சிமியோனின்‌ மகன. இவன்‌ தாய்‌ 
கானானிய ஸ்திரீ, ஆதி 4010 யாத்‌ 61” எண்‌ 
26%, 

3. சாமுவேலின்‌ முற்பிதாக்களில்‌ ஒரு 
வன்‌. இவன்‌ மறுபெயர்‌ “யோவேல்‌.” 1 நாளா 
634. 36. 

சளுக்க. A, 1, Shine. எரே 5%, 

சனகேரிப்‌. Sஎnnacherlb. அசீரியா 
ராஜாக்கள்‌ காண்க. 

சனோகா. 2௨௭௦௨. 

1. யோசு 1594, 

2. யோசு 1556 

சன்சன்னு. 5ஹு8கறறகh. யோசு 1591, 

சன்பல்லாத்‌. வால்வ்‌. நெகேமியா 
வின்‌ எதிரிகளில்‌ பிரதானமானவன்‌. இவன்‌ 
பெயர்‌ அசீரிய பதம்‌ ஆனதினாலும்‌ அப்பதத்‌ 
திற்கு “சன்‌ சந்திரதேவியே, உயிரைக்‌ காப்‌ 
பாற்றும்‌' என்பது அர்த்தம்‌ ஆனதினாலும்‌ 
இவன்‌ அந்நியன்‌ என்றும்‌ பாபிலோனியர்‌ 
வணங்கனெ தேவர்களை வணங்கனவன்‌ என்‌ 
றும்‌ அறியலாம்‌. நெகே 210 41 61 1518, 

சன்மார்க்க பிரமாணம்‌. Moral Law. 
“சன்மார்க்க பிரமாணம்‌ எனபது வேதத்தில்‌ 
சொல்லியிருக்கவில்லை. வேதத்தில்‌ “பிரமா 
ணம்‌” என்று சொல்லியிருப்பது மோசேயின்‌ 
தியாயப்பிரமாணத்தைச்‌ குறிக்கிறது. ஆனால்‌ 
தீர்ச்கதரிசகள்‌ சங்தேக்காரர்‌ இவர்கள்‌ சொ 
ன்ன போதனையை நாம்‌ பார்த்தால்‌, சன்‌ 
மார்க்க பிரமாணமாவது இன்னது என்று 
அவர்களுக்குத்‌ தெரியும்‌ என்பதை நாம்‌ 
அறிர்துகொள்ளலாம்‌. மீகா 6 சங்‌ 15” 245. 


. தீர்க்கதரிசிகள்‌ | 
- வேண்டிய சன்மார்க்க பிசமாணச்சைப்பற்றி 


ட -.. சன்னதம்‌ 


சன்மார்க்க பிரமாணம்‌ என்பது நியாயப்‌ 
பிரமாணத்தில்‌ அடங்யெ சடங்காசாரக்க 
ஊப்பத்றி விதித்தவைகள்‌ அல்ல, உண்மை, 
ரீதி, நேர்மை முதலிய ஈல்சடைகளைச்‌ கற்‌ 
பிக்கும்‌ ஒழுங்குகளைக்‌ , இதிக்கும்‌. இயேசு 
நாதர்‌ இறிஸ்தவர்கள்‌ எப்பொழுதும்‌ கவனிக்க . 


a த ம்‌ 


படி ॥ 


'மலைப்பிசசங்கத்தில்‌ விவரமாய்ப்‌ போதித்தா 


சன்னதம்‌. 07௧௦1௨... சவுல்‌ எர்சோரி 
லுள்ள சூனியக்காரியிடத்தித்‌ குறி சேட்கும்‌ 


படி போனதைப்‌ பார்த்தால்‌, குறி சொல்‌ 
லுறெவர்கள்‌ பின்வருல்‌ காரியங்களை முன்‌ 
அறிவிக்கக்கூம்‌ என்பதை எபிசெயர்கள்‌ ஈம்‌ 
பினார்கள்‌ என்று நாம்‌ அறியலாம்‌. 1 சாமு 
287, சூனியம்‌ காண்க. 

சன்னது. “ல்ல. அதிகார நிருபம்‌, 
(உத்தரவின்‌ கல்‌.” எஸ்றா 42 711, 


சா. 


சாகாப்‌. Shaaph. 

1. 1 நாளா 247, 

2, 1 நாளா 249, 

சாகாம்‌. 2௨a. செகொபெயாமின்‌ 
மகன்‌. 2நாளா 1119, 


சாகி. Shage. 1 காளா 1134. 

சாகியா. Shachia. 1 காளா 800, 

சாகிறது. T௦ 016. ஆதி 217 34 207 யாத 
94 10 2214 268 லேவி 16 1 சாமு 144 
2218 1 இரா 25:43 எரே 26 எசே 318 184 
338 ரோ 813 பிலி 12 வெளி 89 163. மர 


ணம்‌ காணக. 


“சாச்காறாவி,' 


சாதநவி, சாக்தநவி. A. V. Screech 
owl. R. V. Night Monster. தமிழில்‌ 
“சாக்குருவி' என்னும்‌ பதத்திற்கு எபிரெய 


( 290 ) 


சாக்கார்‌... 


பாஷையில்‌ “லிலித்‌! என்று சொல்லியிருக்‌ 
றது. இது ஒரு மிருகத்தை அல்லது 


பக்தியைக்‌ குதிக்காமல்‌ எபிரெயர்‌ பயப்படும்‌ 


ஒரு குரூர ரூபியைக்‌. குநிக்றெது. இந்த 
பயங்கரரூபி சர்வாங்கமும்‌ ரோமம்‌ உள்ளதா 
யிருந்தாலும்‌ செலர்தரியமுள்ள ஒரு மாதா 
'வைப்போல்‌ வேஷர்தரித்துப்‌ பிள்ளேளை 
ஏமாற்றி: அவர்களைக்‌ ' கொல்லும்‌ என்று 
நினைத்தார்கள்‌, எபிரெய வேசசாஸ்திரிகளிற்‌ 


இலர்‌ ஏவாள்‌ சிராஷ்டிக்கப்பறொன்‌ “லிலித்‌! - 
ஆதாமின்‌ முதல்‌ மனைவி என்றும்‌, இவள்‌ . 


பல பிசாசுகளுக்குத்‌ தாய்‌ என்றும்‌ சொன்‌ 
ஞர்கள்‌. ஏசா 3414, 
சாக்கார்‌. 680௦8. 
1. சாரார்‌. 1 நாளா 113 2 சாமு 2388, 
2, 1 நாளா 264. 


சாசா. 2௨2௨, நாளா 2%, 
சாசாயி. ரகவ. எஸ்றா 1040, 


சாஸ்காஸ்‌. Shaashgaz. ஒரு பிரதானி. 
எஸ்தர்‌ 224, 

சாஸ்திரி. ராக௨!. பெர்சியா தேசத்திலு 
ள்ள சாஸ்திரிகள்‌ அத்தேசத்தின்‌ உயர்ந்த 
ஜாதியாராய்‌ இருந்தார்கள்‌. இவர்கள்‌ அத 
தேசத்தில்‌ முன்னிருந்தவர்களானாலும்‌ இவர்‌ 
கள்‌ அத்தேசத்தை ஜெயித்த பெர்சியருடைய 
ராஜ்யத்தில்‌ அதிகாரம்‌ அடையும்படி பெர்‌ 
சியருடைய மார்க்கத்தை அனுசரித்துவம்‌ 
தார்கள்‌. “ரப்மாக்‌' என்பது இவர்களில்‌ ஒரு 
வனைக்‌ குறிக்கிறது என்று நாம்‌ நினைக்க 
லாம்‌. எரே 8935, இந்நாள்வரையும்‌ பெர்சி 
யர்‌ புஷ்பத்தை முகத்துக்குமுன்‌ பிடிக்கும்‌ 
ஆசாரத்தை எசேக்கியேல்‌ குறிக்றொன்‌. 
எசே 80, பெர்சியருடைய மார்க்கத்தில்‌ 
இல்லாத மூன்று வித்தைகளில்‌ இந்தச்‌ சாஸ்‌ 
திரிகள்‌ தேர்ந்தவர்களாய்‌ அவைகளை விட்டு 
விடாமல்‌ இருந்தார்கள்‌. அவையாவன: 
ஜோசியமும்‌, கனாவின்‌ அர்த்தம்‌ சொல்லு 
தலும்‌, சூனியமும்‌. பரி. மத்தேயு சொன்ன 
சாஸ்திரிகளுக்கு ஜோசியமும்‌, கனாவின்‌ 
அர்த்தம்‌ சொல்லுதலும்‌ தெரியுமென்பதை 
அந்தச்‌ சுவிசேஷத்தைக்கொண்டு நாம்‌ ௮ 
றிர்துகொள்ளலாம்‌. மத்‌ 215, பெர்சியர்‌ 
யூதர்களைப்போல்‌ தேவதூதர்களையும்‌ பேய்‌ 
பிசாசுகளையும்‌ அதிகமாய்‌ நம்பினவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ எல்லா ஞானத்தி 
லும்‌ சிறந்த ஒரே கடவுளும்‌, பிரதானமான 
ஆஅ தேவதூதர்களும்‌, கடஉளுக்கு விரோத 
மான பேய்களும்‌ உண்டு என்று உறுதி 
யாய்‌ நம்பிச்‌ கடவுளுக்கும்‌ பிசாசுகளுக்கும்‌ 
சண்டை எப்பொழுதும்‌ இருக்றெதென்றும்‌, 
அவர்‌ அதில்‌ ஜெயமடைந்து திமையெல்லாம்‌ 


வேத அகராதி 


சாஷாக்‌ 


போக்கடிப்பார்‌ என்றும்‌ ஈம்பினார்கள்‌, அவர்‌ 
களுடைய மார்க்கத்தில்‌ அரேக நல்ல போத 
னைகள்‌ இருந்ததினால்‌ அவர்களிற்‌ பரி. மத்‌ 
தேயு சொன்ன சாஸ்திரிகள்‌ புது நட்சத்‌ 
தரம்‌ ஒன்றைச்‌ கண்டு இது ஒறாமசா. பக்தன்‌. 
பிறந்திருக்சறார்‌ என்பதற்கு, அடையாளம்‌. 
என அறிக்து மேசியாவாகிய அவ்‌ 
கும்படி. பெத்லெகேமுக்குப்‌ பே 
இயமான காரியமல்ல. நட்சத்திர 
சாஷாக்‌. sநககhகk, காளா 8! 
சாட்சி. 44௩௦௧௦. எபிரெய பாஷையில்‌. 
இப்பதத்தின்‌ மூலார்த்தம்‌ என்னவென்றால்‌: 
பலமுறையும்‌ உறுதியாய்‌ ஒரு சங்கதியைச்‌ 
சொல்வதேயாம்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌ “சாட மூன்று 
விதமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கறெது, -. 
ம்‌ ஒரு சமாசாரத்தை ருசுப்படுத்தும்‌ 
அடையாளம்‌. திருஷ்டாந்தம்‌: கற்குவியல்‌ 
(ஆதி 3146), மோசேயின்‌ பிரசங்கம்‌ (உபா 
3126), யோபின்‌ வியாதி (யோபு 168), 
யோசுவா நாட்டின கல்‌ (யோசு 2497); இப்‌ 
படி €ஷர்களின்‌ காலில்‌ படிந்த தூசி அவர்‌ 
களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு விரோத 
மான சாட்சி. மாற்‌ 011, 

(11) கடந்த காரியத்தைக்‌ குறித்த உண்‌ 
மையை ருசுப்படுத்துகறவன்‌. இத்த அர்த்‌ 
தச்தைக்கொண்டு உண்மையை ஸ்திரப்படுத்‌ 
தம்படி கடவுள்‌ சாட்சியாய்‌ இருக்கிறார்‌ 
என்று சொல்வது எபிரெயருக்குள்‌ வழக்கமா 
யிருந்தது. ஆதி 315 யோபு 169, இவ்வித. 
மாய்ப்‌ பரி. பவுல்‌ தன்‌ உண்மைக்குக்‌ கடவுள்‌ 
சாட்டு என்று அடிக்கடி சொல்லுகிறான்‌. 
சோ மி 2கொரி 129, 

(111) நியாயஸ்தலத்தில்‌ அல்லது பத்திரத்‌ 
இல்‌ சாட்சியிடுதிறவன்‌. இதற்கு எரேமியா 
எழுதின பத்திரம்‌ (எரே 9210), சூத்தின்‌ 
விவாக நியமனம்‌ (ரூத்‌ 4) உதாரணங்களாம்‌. 
பொய்ச்சாட்சியைப்பற்றி அடிக்கடி சொல்லி 
யிருக்றெது. நீதி 19 2128 25180, 

புதிய ஏற்பாட்டில்‌ அப்போஸ்தலர்‌ இயே 
சுவின்‌ ஜீவியம்‌, மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌ 
இலைகளுக்குச்‌ சாட்சிகள்‌. லூச்‌ 241 அப்‌ 
18 958. இயேசுவுக்காகக்‌ கொல்லப்பட்டவர்‌ 
கள்‌ “சாட்சிகள்‌. அப்‌ 2220 எபி 12! வெளி 
913 17. இயேசு தாமே உண்மையுள்ள 
சாட்சி. வெளி 1 34, 

சாட்சிப்பேட்டி. Ark of Testimony. 
யாத்‌ 317. உடன்படிக்கைப்‌ பெட்டி காண்க. 

சாட்சியின்‌ வாசஸ்தலம்‌. Tabernacle 
of Testimony. யாத்‌ 38, கூடாரம்‌ காண்க 


( 291) 


சாண்‌ 


சாண்‌. 5றவா. அளவு காண்க, பக்கம்‌ 98. 

சாதனம்‌, மரணசாதனம்‌. Testament. 

புதிய ஏற்பாட்டில்‌ பெரும்பாலும்‌ “உடன 
படிக்கை? யென்று அர்த்தங்கொள்ளும்‌ இப்‌ 
பதம்‌ இரண்டு வாக்கியங்களில்‌ மரணசாத 
னத்தைக்‌ குறிக்கிறது. ஆயினும்‌ இது அவை 
களில்‌ வித்தியாசமான அரச்தமாய்ச்‌ சொல்லி 
யிருக்கிறது. 

(1) கலா 35. இதில்‌ சொல்லியிருக்கும்‌ 
உடன்படிக்கை சிரேக்கரின்‌ நியாயப்பிர 
மாணத்தின்படி மரணசாதனத்தைக்‌ குறிக்‌ 
கிறது. அந்தச்‌ சாதனத்தில்‌ சுதந்தரத்தை 
யும்‌ சதந்தரவாளியையும்பற்றி எழுதப்படும்‌. 
இரேக்கரின்‌ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு 
வன்‌ இந்தச்‌ சாதனம்‌ எழுதின பிறகு அவன்‌ 
அதை மாற்ற முடியாது. ஆதலால்‌ பரி, 
பவுல்‌ இந்தக்‌ இரேக்கரின்‌ சாதனம்‌ அல்லது 
உடன்படிக்கை மாரறாசதுபோல கடவுள்‌ 
செய்யும்‌ உடன்படிக்கை மாமுது என்று 
உபமானித்துப்‌ பேசுகிறான்‌. 

(11) எபி 916-17, எபிரெய நிருபத்தை 
வாசிக்கிறவாகள்‌ அக்காலத்தில்‌ ரோமை ராஜ்‌ 
ய்ம்‌ எங்கும்‌ இருந்த நியாயப்பிரமாணத்தைக்‌ 
குறித்து அறிவார்கள்‌. ரோமர்களின்‌ நியா 
யப்பிரமாணத்தின்படி  மரணசாதனத்தை 
எழுதினவன்‌ மரிக்கும்வரையிலும்‌, அச்சாத 
னம்‌ செல்லுகிறதில்லை. அவன்‌ அதை மாற்‌ 
தலாம்‌, கழிக்கலாம்‌, அல்லது புதிதாய்‌ எழுத 
லாம்‌. ஆனால்‌ அவன்‌ மரித்த நிமிஷம்‌ துவங்கி 
அவன்‌ எழுதின மரணசாதனம்‌ உறுதியா 
யிற்று. ஆதலால்‌ தேவனுக்கும்‌ மணிதனுக்‌ 
கும்‌ உள்ள உடன்படிக்கையை இயேசுவின்‌ 
மரணம்‌ ஸ்திரப்படெதுறெது என்று சொல்‌ 
லியிராக்றைது, 

சாதுரியன்‌. Eloquent. ஏசா 39 ௮ப்‌ 16 


சாதோக்கு. 2௨0௦, சாலொமோன்‌ நிய 
மித்த ஆசாரியன்‌. 2 சாமு 80 1 நாளா 64 
1 இரா 2%, 

1. இவனுடைய சந்ததியார்‌ ஆசாரியர்க 
ளில்‌ முதன்மையானவர்கள்‌. மக்கபேயர்‌ கா 
லம்வரையும்‌ இருந்த பிரதான ஆசாரியர்கள்‌ 
இந்தக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. ஆசா 
ரிய பணிவிடை செய்யும்‌ மானியம்‌ இவர்க 
ளுக்கு இருந்தது. எசே 4046 4811, 

2. தாவீதின்‌ போர்வீரர்களில்‌ ஒருவன்‌. 
1 நாளா 1228, 

3. 2 இரா 15%, 

4. நெகே 34, 

5. ரெகே 39, 

6. வேதபாசகன்‌ ஒருவன்‌. நெகே 1813, 


வேத அகராதி 


சாத்தான்‌ 


7. உடன்படிச்சைக்கு மூத்திரையிட்ட 
வன்‌. நெகே 1021, 


8. பிற்காலத்தில்‌ பிரதான ஆசாரியர்களில்‌ 


ஒருவன்‌. 1 நாளா 622, 

9. யோசேப்பின்‌ முற்பிதாக்களில்‌ ஒரு 
வன்‌. மத்‌ 114, 

சாத்தான்‌. 884௨௩. 

1. பழைய ஏற்பாட்டில்‌ “விரோதி? 


என்று அர்த்தங்கொள்ளும்‌ “சாத்தான்‌? என்‌ 
னும்‌ பதம்‌ முதலில்‌ மூலபாஷையில்‌ பொ 
அப்பெயராய்ச்‌ “சத்துரு” என்பதைச்‌ குறிக்‌ 
கும்‌. எண்‌ 2222 2 சாமு 1922, பிற்பாடு 
யேகோவாவின்‌ சமுகத்தில்‌ வரக்கூடிய தேவ 
பு.த்திரர்களில்‌ ஒருவனுக்கு இத பட்டப்பெ 
யராய்ச்‌ சொல்லியிருக்றெது. இவன்‌ மனு 
ஷருக்குள்ள குற்றங்களை விசாரித்து யேகோ 
வாவின்‌ நியாயஸ்தலத்தில்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்க்‌ குற்றம்‌ சாட்டுவான்‌. ஆனால்‌ 
கடவுளின்‌ உத்தரவு இல்லாமல்‌ இவன்‌ மனு 
வருக்கு விரோதமாய்‌ ஒன்றுஞ்‌ செய்யக்கூ 
டாது. யோபு 1 ௪க 32. பிறகு “சாத்தான்‌” 
பொதுப்பெயரை அல்ல, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாயிருக்த ஒரு ஆவியின்‌ விசேஷித்த 
பெயராயிருக்கிறது. 1 நாளா 211. 

2. தள்ளுபடி ஆகமத்திலும்‌ அக்காலத்‌ 
இல்‌ எழுதின புஸ்தகங்களிலும்‌ பேய்‌ பிசாசு 
களைப்பற்றி ௮திகமாய்ச்‌ சொல்லியிருக்க 
றது. சில வசனங்களில்‌ சாத்தான்‌ என்னும்‌ 
பெயர்கொண்ட பிசாசுகள்‌ பல இருக்கின்றன 
என்றும்‌, வேறு சில வசனங்களில்‌ பிசாசு 
களுக்குச்‌ தலைவனாகிய சாத்தான்‌ ஒருவன்‌ 
இருக்கிறன்‌ என்றும்‌ சொல்லியிருக்கிற து. 
இந்தச்‌ “சாத்தான்கள்‌? மனுஷர்கள்‌ தீமை 
செய்யும்படி தூண்டும்‌ என்றும்‌, மனுஷர்‌ 
பேரிலே குற்றஞ்‌ சாட்டும்‌ என்றும்‌, தீர்ப்புப்‌ 
பெற்றவர்களுக்குச்‌ தண்டனை செய்யும்‌ என்‌ 
அம்‌, “ஏனோக்கின்‌ புஸ்தகச்தில்‌' சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. “சாலொமோனின்‌ ஞானம்‌? 
என்னும்‌ புஸ்தகத்தில்‌ சர்பபமும்‌ சாத்தா 
னும்‌ ஒன்றுதான்‌ என்றும்‌ இவனால்தான்‌ 
உலகத்தில்‌ மரணம்‌ உண்டாகிறது என்றும்‌ 
சொல்லியிருக்கிறது. 

3. புதிய ஏற்பாட்டில்‌ சாத்தானையும்‌ 
இவன்‌ ராஜயத்தையும்பற்றி அடிக்கடி சொ 
ல்வியிருக்கிறது. மாற்‌ 32 418. சாத்தானும்‌ 
பெயெல்செபூலும்‌ ஒன்றுதான்‌ என்று தோ 
ன்றுறெது. மத்‌ 1226, இவனுக்குப்‌ “பொல்‌ 
லாங்கன்‌? என்று பெயர்‌. மத்‌ 139, இவன்‌ 
பிசாசுகளின்‌ தலைவன்‌. மத்‌ 1284, சாத்‌ 
தான்‌ பரலோகராஜ்யத்திற்கு விரோதமான 
ராஜயத்தின்‌ அதிபதி. மத்‌ 1226, இவன்‌ 


( 292 ) 


சாதராக்‌ 


மனிதர்களை ஏமாற்றுகறவன்‌. 2கொரி 
115. இவன்‌ சோதிக்திறவனும்‌, குற்றஞ்‌ 
சாட்டுகிறவனும்‌, தண்டனை செய்கிறவனு 
மாய்‌ இருக்கிறான்‌. மத்‌ 4! 1கொரி 55 
வெளி 1211, இவன்‌ இருளில்‌ இருக்கும்‌ 
இவ்வுலகத்தின்‌ அதிபதி. யோவா 1611, இவ 
னுடைய கிருத்தியங்களை அழிக்கும்படி தேவ 
குமாரன்‌ வந்தார்‌. | யோவா 34, 

பரி. பவுலும்‌ யோவானும்‌ சர்ப்பமும்‌ சாத்‌ 
தானும்‌ ஒன்றுதான்‌ என்று உபமானமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ரோ 1050 2 கொரி 117, 
பரி, பவுல்‌ சாத்தானும்‌ ௮வன்‌ பரிவாரமும்‌ 
வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ இடையில்‌ வூக்இ 
ருர்களென்று எண்ணி சாத்தானுக்கு “ஆகா 
யத்து அதிகாரப்‌ பிரபு? என்று சொல்லுக 
ரான்‌. எபே 22 612, 

4. ழநல்‌ மன்று சுவிசேஷங்களில்‌ 
இயேசு பாவத்தின்‌ ராஜ்யம்‌ இருச்றெசென்‌ 
றும்‌, அதிலுள்ள அகேக பேய்‌ பிசாசுகளும்‌ 
அவைகளுக்கு மேலே தலைவனாமெ சாத்தா 
னும்‌ இருக்கிறார்கள்‌ என்றும்‌, இவர்கள்‌ பல 
வியாதி முதலிய தீமைகளுக்குச்‌ கா ரணமென்‌ 
றும்‌, தாம்‌ அந்த ராஜயத்தையும்‌ அதின்‌ 
வல்லமையையும்‌ அழிக்க வந்தார்‌ என்‌ 
அம்‌ இயேசு போதித்தார்‌. மாற்‌ 124 315 415, 
தமது சீஷர்கள்‌ பேய்களைத்‌ துரத்துவது 
சாத்தானின்‌ அதிகாரத்தை அழிக்கிறது 
என்று தெரிவித்தார்‌. லூக்‌ 1018, பிசாசு 
காண்க, 

சாத்ராக்‌. Shadrach. தானியேலின்‌ 
தோழனாயெ அனனியா என்பவனுக்கு நேபு 
காத்நேச்சாரின்‌ பிரகானி சாத்ராக்‌ என்று 
பெயரிட்டான்‌. சானி 17 24 318, 

சாந்தம்‌. Meekness. எண்‌ 123 சங 
2226 259 454 147 மத்‌ 55 1199 914 கொரி 
4” 2 கொரி 101 கலா 529 061 எபே 42 
கொலோ 312 1 இமோ 6! யாகச்‌ 121 313 
1 பேது 34:15, 

சாந்து. Mortar. 
லேவி 1448. 4, 


சாந்துக்காறை. Crescent. ஒரு மாதிரி 
யான குளிசம்‌ அல்லது தாயிச்து. நியா 53, 

சாபத்தீடூ. Ban, Anathema, Excom- 
munication. - 

1. பூர்வகாலத்தில்‌ கானான்‌ பெலிஸ்தியா 
முதலிய தேசங்களிலுள்ள ஜனங்கள்‌ ஒருவ 
ருக்கொருவர்‌ விரோதமாய்‌ இருந்ததினால்‌ 
அவர்களுக்குள்‌ அடிக்கடி சண்டை உண்டா 
னது. அவர்கள்‌ தாங்கள்‌ செய்யும்‌ யுத்தங்க 
வில்‌ தாங்கள்‌ வணங்கும்‌ தேவதையின்‌ சகா 


ஆதி 113 யாத்‌ 114 


வேத அகராதி 


சாப்த்தீடு 


யத்தைத்‌ தேவெது வழக்கம்‌. ஒரு ஜனம்‌ 
இன்னொரு ஜனத்தை ஜெயித்தால்‌ ஜெயிக்‌ 
கப்பட்டவர்களின்‌ ஊரிலுள்ள ஆண்கள்‌ 
பெண்கள்‌ பிள்ளைகள்‌ யாவரையும்‌ ஜெயித்த 
வர்கள்‌ அடிமைகளாக்கி அவர்கள்‌ சொத்து 
யாவையும்‌ தங்களுக்குச்‌ சொந்தமாக வைத்‌ 
அக்கொள்வார்கள்‌. ஆனால்‌ யுத்தத்திற்குப்‌ 
போகிறவர்கள்‌ தங்கள்‌ சத்துருக்கள்‌ தங்களை 
ஜெயிப்பார்கள்‌ என்று பயந்தால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவதையின்‌ உதவியைச்‌ சந்தேகயின்‌ 
றிட்‌ பெற்றுச்கொள்ளலாம்‌ என்று நம்பி நாங்‌ 
கள்‌ எங்கள்‌ சத்துருக்களை ஜெயித்தால்‌ எங்‌ 
கள்‌ தேவதைக்கு “சாபத்தீடாக? ஜெயிக்கப்‌ 
பட்ட சத்துருக்களைச்‌ சங்கரித்து, அவர்கள்‌ 
நிலம்‌ சொச்து முதலிய யாவையும்‌ அழித்து 
விடுவோம்‌ என்று உறுதியான பொருத்தனை 
செய்வார்கள்‌. இதற்குச்‌ “சாபத்தடி என்று 
சொல்லப்படுகிறது. தமிழில்‌ மொழிபெ 
யாத்தவர்கள்‌ *சாபத்தீட” என்பதற்குப்‌ பதி 
லாகச்‌ :சபிக்கப்பட்டவர்கள்‌ என்று பல 
வசனங்களில்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. 

2. பழைய ஏற்பாட்டில்‌ யுத்த விஷயத்‌ 
தீல்‌ எபிரெயர்களுக்குள்‌ வழங்கும்‌ “சாபத்‌ 
£0 நாலுவிதமாயிருந்தது என அறிகிறோம்‌. 

(1) யுத்தத்தில்‌ ஜெயிக்கப்பட்ட சத்துருக்‌ 
களின்‌ சேனையையும்‌, அவர்களின்‌ ஊர்‌ அங்‌ 
குள்ள ஆண்கள்‌ பெண்கள்‌ பிள்ளைகள்‌ இவர்‌ 
களையும்‌, ஆடு மாடு வீவொசல்‌ பயிர்‌ தாணி 
யம்‌ யாவற்றையும்‌ மெகோவாவுக்குச்‌ சாபத்‌ 
தடாக நிர்மூலமாக்கிவிவொர்கள்‌. இவ்வித 
மாய யோசுவா எரிகோவையும்‌, சவுல்‌ அம 
லேக்கியரையும்‌ அழிக்கும்படி கட்டளையிருக்‌ 
தீது. யோசு 61! 1 சாமு 15, இவ்விதமான 
பொருத்தனை சில தடவைகளில்மாத்திரம்‌ 
இருந்தது. 

(11) எபிரெயர்கள்‌ தங்கள்‌ விரோதிகளைச்‌ 
சேர்ந்த ஆண்கள்‌ பெண்கள்‌ பிள்ளைகள்‌ 
இவர்களைமாத்திரம்‌ யேசோவாவுக்குச்‌ சாபத்‌ 
தீடாகச்‌ சங்கரித்து, ஆமொகெள்‌ முதலிய 
சொத்துக்களைத்‌ தங்களுக்காக வைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. உபா 254 367 யோசு 1 14, 

(111) சில தடவைகளில்‌ ஆண்களைமாத்‌ 
திரம்‌ சாபத்தீடாக அழித்துப்‌ பெண்களையும்‌ 
பிள்ளைகளையும்‌ தங்களிடத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. இந்த வழக்கத்தைப்பற்றி 
உபாகமத்திலுள்ள நியாயப்பிரமாணத்தினால்‌ 
நாம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. உபா 208, 

(1ஏ) அவர்கள்‌ சில தடவைகளில்மாத்தி 
ரம்‌ கன்னிகைப்‌ பெண்களைத்‌ தங்களிடச்‌' 
தில்‌ வைத்துக்கொண்டு மற்றெல்லாரையும்‌ 
சாபத்திடாகச்‌ சங்கரிப்பார்கள்‌. எண்‌ 317 


( 293 ) 


சாபத்தீ 


ப கியர்‌ வ இவ்விதமாய்‌ எபீரெயர்கள்‌ யே 
 கொவாவுக்குச்‌ சாபத்தீடாகச்‌ செலுத்தும்‌ பிர 
திச்கினைக்கும்‌ மற்ற ஜனங்கள்‌ தங்கள்‌ தேவ 
தைக்குச்‌ சாபத்தீடாகச்‌ செலுத்தும்‌ பிரதிக்‌ 
இனைக்கும்‌ யாதொரு வித்தியாசமும்‌ இல்லை 
யெனத்‌ தோன்றினாலும்‌ இஸ்ரவேலரின்‌ 
சரித்திரத்தில்‌ எபிரெயர்கள்‌ கானான்‌ தேசத்‌ 
திற்கு வந்தபோது கானானியர்‌ முதலானவர்‌ 
கள்‌ அதிக அன்மார்க்கரும்‌ பொல்லாதவர்களு 
மாய்‌ இருந்ததினால்‌ அவர்கள்‌ யேகோவாவின்‌ 
மார்க்கத்திற்கு இடறலாய்‌ இருந்தார்கள்‌ என 
றும்‌; எபிரெயர்கள்‌ சில தடவைகளில்மாத்தி 
சம்‌ இவ்விதமான பிரதிக்கனைகள்‌ செய்தார்க 
ளென்றும்‌ அறிகிறோம்‌. 

8. மார்க்கவிஷயத்தில்‌ ஒருவிதமான 
சாபத்தீடு இருந்தது. எப்படியென்றால்‌ யே 
கோவாவின்‌ மார்க்கத்தை மறுதலித்த இஸ்ர 
வேல்‌ ஜனமும்‌, விக்சொகாராதனையை நடத்‌ 
திவந்த ஊரும்‌ சாபத்தீடாக எண்ணப்பட்டு 

எ யாத்‌ 2220 உபா 1329, 

4. யூதர்கள்‌ சிறையிநப்பிலிநந்து வந்த 
பிற்பாடு பின்வாங்கிப்போனவர்களைக்‌ கொ 
ன்றுபோடாமல்‌, அவர்களை ஜன த்திலிருந்து 
புறம்பாக்கி, அவர்கள்‌ சொத்தெல்லாம்‌ தேவா 
லயத்திற்குச்‌ சாபத்தீடாகக்‌ கொடுத்தார்கள்‌. 

ஒருவன்‌ கட்வுரூக்கு இன்னது கொடுப்‌ 
பதாகச்‌ செய்த பிரதிக்கினை என்று சொல்‌ 
லப்படும்‌ “கொர்பான்‌” பிற்காலத்தில்‌ சாபத்‌ 
தீடாகச்‌ செலுத்தும்‌ பிரதிக்கினையாகிய வழக்‌ 
கத்திற்கு ஆதிகாரணம்‌, . லேவி 2728 எண்‌ 

1814, கோர்பான்‌ காண்க, 

5. யேகோவாவை மறுதலித்தவர்கள்‌ 
ஜனத்திலிருந்து தள்ளப்படுவது சாபத்தீடு 
என்னும்‌ வழக்கத்தின்‌ ஓர்‌ மாதிரி என்று நாம்‌ 
பார்த்தோம்‌. எஸ்றா 108, இதுதான்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ சொல்லியிருக்கும்‌ “சபிக்கப்ப 
டுதல்‌' (1181௪0). புதிய ஏற்பாட்டின்‌ 
காலத்தில்‌ தங்கள்‌ மார்க்கத்தை மறுதலிக்க 
வனைக்‌ கொல்வதற்கு யூதருக்கு அதிகாரம்‌ 
இல்லையாயினும்‌ அவர்கள்‌ அவனைச்‌ சபையி 
விருந்தாவது, ஜெப ஆலயத்திலிருந்தாவத்‌ 
புறம்பாக்க அதிகாரம்‌ இருந்தது. யோவா 
99 1242 16 லூக்‌ 622, புறம்பாக்கப்பட்ட 
வனுக்கும்‌ மற்ற யூதர்களுக்கும்‌ யாதொரு 
சம்பந்தமும்‌ இராது. அவன்‌ மரண அவஸ்‌ 
தையாய்‌ இருந்தாலும்‌ அவர்கள்‌ அவனுக்கு 
யாதொரு உதலியும்‌ செய்யமாட்டார்கள்‌. 

ஆனால்‌ சில தடவைகளில்‌ இவ்விதமான தண்‌ 
டனையைச்‌ குறைச்துப்போவொர்கள்‌. 

6. ஆதி கிறிஸ்தவ சபையார்‌ இவ்வித 
மாய்ச்‌ குற்றவாளிகளைப்‌ புறம்பாக்கனார்கள்‌. 
இதைப்பற்றிய ஆறு வாக்யெங்கள்‌ உண்டு, 


வேத அகரா இ. 


்‌ சாபம்‌ 


(1) மத்‌ 185, குற்‌ ்‌ றவாளியின்‌ விஷயத்‌ 


தில்‌ ஆதி சடையார்‌ அனுசரித்த வழக்சம்‌. 


(11) 1]கொரி 54, கிறிஸ்தல்‌' சபை மகா 
பொல்லாதவன்‌ ஒருவன்‌ குணபடும்படி 
அவனைப்‌ புறம்பாக்குதல்‌. 

(111) 2கொரி 28, சபையார்‌ தண்டை? 
யாக இட்ட புறம்பாக்குதலைக்‌ குறைக்கும்‌ 
படி. பரி. பவுல்‌ சொல்லுகிருன்‌. 

(17) 2தெச 314, இழ்ப்படியாதவர்களைப்‌ 
புறம்பாக்குதல்‌. 

(௫) 2 யோவா 10-ம்‌ வசனம்‌. இம்ப்படி 
யாதவர்களின்பேரில்‌ பரி. யோவான்‌ செய்த 
புறம்பாச்குதல்‌. 

(1) 3 யோவா 9-ம்‌ வசனம்‌. யோவானைப்‌ 
புறம்பாக்கும்படி பதர்‌ செய்த ஏற்பாடு, 

கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ சடையில்‌ 
சேர்ந்தவர்களை அதிகமாய்ப்‌ பாதுகாப்பது 
வழக்கம்‌. அக்காலத்தில்‌ சிறிஸ்தவமார்க்கத்‌ 
திற்கு வந்தவர்களை அவர்கள்‌ விட்வெந்த 
மார்க்கத்தார்‌ விரோதித்துத்‌ தன்பப்படுத்தி 
னதினால்‌, சடையாரும்‌ தங்களில்‌ ஒருவனைச்‌ 
சபைக்குப்‌ புறம்பாக்கிவிட்டால்‌ அவனுக்கு 
உதவிசெய்வார்‌ ஒருவரும்‌ இல்லாமல்‌ அவன்‌ 
அதிகம்‌ கஷ்டப்பவொன்‌. ஆகையால்‌ இத்‌ 
கண்டனை பயங்கரமானது. 

சாபம்‌. Cre, எண்‌ 52! உபா 2990 
307. யோச 618 யோபு 3120 நீதி 338 மல்‌ 22 
கலா 310-13 வெளி 225. 

சாபாத்‌. 2880. [“கொடுத்திருக்கிறார்‌,” 
ஈவு]. 

1. 1]நாளா 258, 

2. 1நாளா 751, 

. 1நாளா 114, 
= யோசகார்‌. 2 காளா 2428 2 இரா 1221, 
எஸ்றா 1077, 
எஸ்றா 10%, 
. எஸ்றா 10%, 

சாபாய்‌. 2௯௦௮, 

1. எஸ்றா 10%, 

2. நெகே 8%, 

சாபூத்‌. 2ஃbபப்‌. 1 இரா 45, 

சாப்‌. ஒவ. ஒரு பெலிஸ்திய போர்‌ 
வீரன்‌, 2சாமு 2108 ] நாளா 204, 

“ சாப்பாத்‌. Shaphat. 

1. ஒரு வேவுகாரன்‌. 

2. எலிசாவின்‌ தகப்பன்‌. 
2 இரா 31 631, 

3, ௨ செபாத்‌. 1 நாளா 389, 

4. காளா 519, 

5, 1 காளா 2799, 


லம 0 


எண்‌ 13, 
1 இசா 1916 


( 294) 


சாப்பாம்‌ 
... தாப்பாம்‌. 5hapறhகan. காளா 519, 
சாப்பான்‌. Shapறhan. [மலை முயல்‌]. 


1. ஒரு வேதபாரகன்‌. இவன்‌ யோசியா 
வுக்குத்‌ தேவாலயத்தில்‌ கண்டுபிடி க்கப்பட்ட 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தைக்‌ காட்டின 
வன்‌. இவனுடைய சந்ததியார்‌ எரேமியா 
திர்க்கதரிசியின்‌ சிநேகிதர்கள்‌. 2இரா 225 
எரே 26% 293 3612, 

9, ஒருவேளை சாப்பானுடைய மகனாகிய 
யசனியா இந்தக்‌ குமெபத்சைச்‌ சேர்ந்தவன்‌. 
எசே 811, 

சாப்பிர்‌. Shappir. பெலிஸ்தியா சம 
பூமியிலுள்ள ஒரு ஊர்‌. மீகா 111, ஒருவேளை 
இதுவும்‌ சாமீரும்‌ ஒன்றுதான்‌. யோசு 1548, 

சாப்பேர்‌. Shepher. எண்‌ 332, 

சாப்போன்‌. [வடக்கு]. 
யோசு 1337 நியா 121, 

சாப்னுத்‌-பன்னேயா. Zவகphnath- 
றaaneah. பார்வோன்‌ யோசேப்புக்கு இட்ட 
பெயர்‌. இதின்‌ அர்த்தம்‌ (இவன்‌ பிழைப்‌ 
பான்‌ என்று கடவுள்‌ சொல்லுதிறார்‌' என்‌ 


பதே. ஆதி 414, 


2801௦7, 


சாமக்காரன்‌. Watchman. காவலாள்‌ 
காண்க. 

சாமீர்‌. Shan. 

1. ஒரு ஆள்‌. 1 காளா 2494, 

2. ஒரு ஊர்‌. யோசு 1548. 

3. தோலா அடக்கமபண்ணப்பட்ட 
இடம்‌. நியா 101, 


சாழ. 8௨௦8. சின்ன ஆசியாவின்‌ மேற்‌ 
கெல்லைக்குச்‌ சமீபமாய்‌ இருக்கும்‌ செழிப்‌ 
பான ஒரு திவு. இங்கே உள்ள ஜனங்கள்‌ 
கலைக்யொனத்திலும்‌ வியாபாரத்திலும்‌ போ்‌ 
போனவர்கள்‌. இங்கே யூதர்கள்‌ சிலர்‌ இருந்‌ 
தார்கள்‌. மூன்றாம்‌ பிரயாணத்தில்‌ பரி. 
பவுல்‌ இரும்பிவந்தபோது இத்தீவைச்‌ சந்தித்‌ 
தான்‌. அப்‌ 2015, 

சாழவேலின்‌ புஸ்தகங்கள்‌. The Books 
of Samuel. 

1. சாமுவேலின்‌ புஸ்தகங்கள்‌ பூர்வீகத்‌ 
தில்‌ ஒரே புஸ்தகமாக இருந்தது. பூர்வீக 
காலத்து எபிரெயருடைய கைப்பிரதிகளில்‌ 


அப்படியே எழுதப்பட்டிருக்றெது. இப்புஸ்‌. 


தீகத்துக்கு எபிரெய பாஷையில்‌ “சாமுவேல்‌” 
என்னும்‌ பதம்‌ ஒரு பெயரேயொழிய சாமு 
வேல்‌ என்பவன்‌ இப்புஸ்தகங்களை எழுதி 
னான்‌ என்பதற்கு அத்தாட்‌ இல்லை. மேலும்‌ 
இவைகளில்‌ சாமுவேலுடைய காலத்திற்குப்‌ 
பிந்தி நடந்த சங்கதிகளும்‌ பல உண்டு, 


வேத அகராதி, சாமுவேலின்‌ புஸ்தகங்கள்‌ 


2. பொநஎடக்கம்‌.. இதில்‌ சாமுவேலின்‌ 
பிறப்புமுதல்‌ தாவீதின்‌ மரணம்‌ வரையு 
முள்ள சரித்திரம்‌ எழுதப்பட்டிருக்கிறதினால்‌ 
இ-மு. 1070-970-ஹுூ இஸ்ரவேலரின்‌ சரித்‌ 
திரம்‌ சொல்லப்பட்டிருச்கிறது. 

இப்புஸ்தசங்களின்‌ மூன்று பாசங்கள்‌. 

1. 1சாமு 1-15 அதி. 

(1) 1 சாமு 11-71, சாமுவேலின்‌ வாலி 
பப்‌ பிராயம்‌, ்‌ 

(2) 1 சாமு 72-12%, சாமுவேல்‌ நியாயாதி 
பதியான து; சவுல்‌ ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டது. 

(3) 1 சாமு 131-159, சவுலின்‌ ஆளுகை, 

11. 1 சாமு 161-2 சாமு 59, தாவீது சகல 
இஸ்ரவேலருக்கும்‌ ராஜாவாடுிறசற்கு முந்‌ 
திய சரித்திரம்‌. 

(1) 1சாமு 16-211, தாலீது சவுலின்‌ 
அரமனையில்‌ இருந்த காலம்‌. 

(2) 1 சாமு 212-2 சாமு 127, சவுல்‌ ராஜா 
தாவீதைத்‌ தள்ளிவிட்டது. 

(3) 2 சாமு 21-58, எப்பிரோனில்‌ தாவீது 
அ.சசனாயிருந்தது. 

111. 2 சாமு 54-2495, தாவீது இஸ்ரவே 
லர்‌ எல்லாருக்கும்‌ அரசன்‌ ஆனது. 

(1) 2 சாமு 54-818, எருசலேம்‌ முக்யெ 
பட்டணமாய்‌ ஸ்தாபிக்கப்படுதலும்‌, தாவி 
தின்‌ ஆளுகையும்‌. 

(2) 2சாமு 91-2028, தாவீது செய்த பாவ 
மும்‌ அதினால்‌ அவனுக்கு நேரிட்ட துன்‌ 
பழமும்‌. 

(3) சாமு 21-245, தாவீதின்‌ ஆளுகை 
யைப்பற்றி எழுதின அனுபந்தங்கள்‌, 

3. டுப்புஸ்தகங்களின்‌ உற்பந்தியும்‌ ஐக்‌ 
கியோன்களும்‌. இப்புஸ்தகங்களில்‌ இவை 
களுக்குமுன்‌ தீர்க்கதரிசிகள்‌ அல்லத “தர்க்க 
தரி௫களின்‌ புத்திரர்‌? எழுதின லெ சரித்‌ 
திரப்‌ புஸ்தகங்கள்‌ சேர்க்கப்பட்டிருச்கின்‌ 
றன என்பது எபிரெய பாஷையில்‌ தேறின 
சாஸ்திரிகளின்‌ அபிப்பிராயம்‌. இவைகள்‌ 
இவ்விதமாய்ச்‌ சேர்க்கப்பட்ட காலத்தைப்பற் 
றித்‌ திட்டமாய்ச்‌ சொல்ல முடியாது. ஆனால்‌ 
இவைகள்‌ இ-மு. 700-ஷூ சேர்க்கப்பட்டன 
என்று நாம்‌ சொல்லக்கூடும்‌. சாமுவேலையும்‌ 
தாலீதையும்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ சில பாகங்கள்‌ 
அவர்கள்‌ உயிரோடிருந்த காலத்தில்‌ எழுதப்‌ 
பட்டன. 

4. இப்புஸதகங்கள்‌ எழதப்பட்ட நோக்‌ 
கம்‌. சாமுவேல்‌, சவுல்‌, தாவீது என்பவர்‌ 
களைப்பற்றி அறிந்தவர்கள்‌ எழுதின புஸ்த 
கங்கள்‌ இவைகளில்‌ சேர்க்கப்பட்டதினால்‌, 
இவைகள்‌ அந்தப்‌ பெரியோர்களைக்‌ கண்‌ 


( 295 ) 


சாமுவேல்‌ 


ணாடிபோல்‌ தலாம்பரமாய்க்‌ காட்டுகின்றன. 
மேலும்‌ இப்புஸ்தகங்களில்‌ இஸ்ரவேலர்‌ 
ஒரே ஜனம்‌ னது தெளிவாய்த்‌ தோன்று 
இறத. ராஜ்யம்‌ உண்டானபோது தீர்க்க 
தரிகெள்‌ போதித்த சன்மார்க்கம்‌, யேகோ 
வாவின்‌ வணக்கம்‌, இஸ்ரவேலர்‌ அனண்கரிதகு 
பலவிதமான ஆசாரம்‌ முதலியவை இவை 
களில்‌ சொல்லப்பட்டி ருக்கின்றன, 1 சாமு 
10? 1913 236 9 சாமு 72, 

இவைகளின்‌ ஆக்கியோன்கள்‌ இவைக 
ளில்‌ பெரியோர்களையும்‌ ராஜாக்களையும்பற்‌ 
றிய சரித்திரத்தைச்‌ சொல்லுவதும்‌ அல்லா 
மல்‌, அதின்‌ மூலமாய்‌ தங்கள்‌ காலத்திலுள்‌ 
எவர்களுக்கு ஞான உபதேசத்தையும்‌ கொ 
டுக்க விரும்பினார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவே 
லரின்‌ சரிச்திரத்தின்‌ மூலமாய்‌ யேகோவா 
தமது இத்தத்சை வெளிப்படுச்தி யிருக்கிறார்‌ 
என்று உறுதியாய்‌ நம்பினார்கள்‌. ஆதலால்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ காலத்தில்‌ இருந்த எபி 
செயர்கள்‌ யேகோவாவின்‌ சித்தத்தை அறி 
யும்படிக்கும்‌ அதை ஏற்றுக்கொள்ளும்படிக்‌ 
கும்‌ இந்தச்‌ சரித்திரங்களை இந்தப்‌ புஸ்தகங 
களில்‌ தெரிவித்தார்கள்‌. இதை அறிந்து 
எபிரெய வேத சாஸ்திரிகள்‌ சாமுவேல்‌” 
என்னும்‌ புஸ்தகத்தை வேதாகமத்திலுள்ள 
தீர்க்கதரிசன ஆகமங்களோடு சேர்த்தார்கள்‌. 

சாழவேல்‌. கமல]. [கடவுளால்‌ கேட்‌ 
கப்பட்ட வன]. 

1. சாமுவேலின்‌ ஜீவிய சரித்திரம்‌ முத 
லாம்‌ சாமுவேலில்‌ விவரமாய்ச்‌ சொல்லி 
யிருக்கிறது. இவன்‌ சன்‌ தாயார்‌ செய்த 
ஜெபத்திற்குக்‌ கடவுள்‌ கொடுத்த புத்திரபாக்‌ 
இயமானதினாலும்‌, அவள்‌ இவனைச்‌ சலோ 
வாவில்‌ கடவுளுக்கென்று பிரதிஷ்டை செய்‌ 
ததினாலும்‌, இவன்‌ யேகோவாவின்‌ பக்தர்க 
ளில்‌ உத்தமனாய்‌ இருக்சதினாலும்‌ அர்நாட்டி 
லுள்ள இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதியா 
னான்‌. இவன்‌ நியாயஸ்தலத்திலிருந்து விசா 
ரணை செய்த நியாயாதிபதி என்று நாம்‌ 
சொல்ல முடியாது. சீலோ, ராமா, மிஸ்பே 
மூதலிய ஊர்களுக்குப்‌ போய்‌ அங்கங்கே 
விசாரிக்கவேண்டிய விஷயங்களை விசா 
ரித்து அவைகளைத்‌ தீர்மானிக்கும்படி. கர்த்த 
ருடைய வார்த்தைகளைக்‌ கூறினான்‌. இவ 
னுடைய காலத்தில்‌ பெலிஸ்தியர்‌ எபிசெ 
யர்களுக்கு விரோதமாய்‌ வந்து பலவிதமாக 
வும்‌ அவர்களை மோச நாசம்‌ செய்ததினால்‌, 
இஸ்ரவேலருக்கு ராஜாவை எற்படுத்தவேண்‌ 
டும்‌ என்று இவன மூலமாய்‌ யேகோவாவின்‌ 
வார்த்தை அறிவிக்கப்பட்டது. இப்படி ஏற்‌ 
பாடு செய்வதினால்‌ இஸ்ரவேலர்‌ இனிமேல்‌ 


வேத அகராதி 


சாமுவேல்‌ 


பல கோத்திரங்களாகப்‌ பிரிச்கப்படாமல்‌ 
ஒரே ஜனமாக இருப்பார்கள்‌ என்பது இவ 
னுடைய நோக்கமாய்‌ இருந்தும்‌ அப்படியா 
குமோ என்பதைப்பற்றி இவனுக்குச்‌ சந்தே 
கம்‌ இருந்தது. மேலும்‌ ஜனங்கள்‌ ராஜாவை 
ஏற்படுத்தும்படி பிரியத்தைச்‌ காட்டினதி 
னால்‌ ௮வர்கள்‌ தான்‌ செய்த நன்மையை 
மறந்து நன்றிமீனமாயிருந்ததை அறிந்தான்‌. 
இதைப்பற்றி இவன்‌ தன்‌ கடைசிப்‌ பிரசங்‌ 
கத்தில்‌ தெளிவாய்ச்‌ சொல்லியிருக்கிறான்‌. 
1 சாமு 12 அதி. 

2. இதற்குப்பிறகு ராஜ்யபாரம்‌ சவுலை 
விட்டெடுச்சப்பட்டுச்‌ தாவீதுக்குக்கொடுக்கப்‌ 
படுவதைக்‌ குறித்த சரித்திரத்தில்‌ மறுபடியும்‌ 
சாமுவேலைப்பற்றிச்‌ சொல்லியிருக்றெது, 
அக்கே சாமுவேல்‌ சவுவின்பேரில்‌ யேகோ 
வாவின்‌ கோபம்‌ இருந்ததைப்பற்றிக்‌ கூறுகி 
ரான. 1 சாமு 1319 1510, சவுலுக்குப்‌ பதி 
லாகத்‌ தாவீதை ராஜாவாக இவன்‌ ௮பிஷே 
கம்‌ செய்தான்‌. சாமு 161. தாவீது சவுலை 
விட்டு ஒடிப்போனபோது அவன்‌ சாமுவேல்‌ 
அண்டை வக்தான்‌. 1 சாமு 1915, இவன்‌ 
மரித்தபோது இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ இவ 
னுக்காகப்‌ புலம்பினார்கள்‌. 1 சாமு 251, 
மேலும்‌ சவுலும்‌ இவனுக்கு வணக்கம்‌ உள்ள 
வனாய்‌ இருந்தான்‌ என்பதற்கு ௮வன்‌ எந்‌ 
தோரிலே உள்ள குனியக்காரியை நோக்கி 
அவள்‌ சாமுவேலைத்‌ தனக்குக்‌ காட்மெபடி 
கேட்டுக்‌ கொண்டது அத்தாட்டுயாம்‌. 

3. இவை யெல்லாவற்றையும்‌ நாம்‌ பார்த்து 
சாமுவேல்‌, பாராக்கு, கிதியோன்‌ முதலிய 
நியாயாதிபதிகளைப்போலவும்‌ சவுல்‌, தாவீது 
முதலிய ராஜாக்களைப்போலவும்‌ யுத்தத்தில்‌ 
சாமுவேல்‌ பெரிய சேனாதிபதியாய்‌ இரா 
விட்டாலும்‌, இவன்‌ யேகோவாவின்பேரில்‌ 
அதிக பயபக்தியுள்ளவனாயும்‌, இஸ்ரவேல 
ரின்‌ நன்மைக்காக அநேக விஷயங்களில்‌ 
புத்தி யோசனையுள்ளவனாயும்‌, இஸ்ரவேலர்‌ 
இனிமேல்‌ பல கோத்திரங்களாகப்‌ பிரிக்கப்‌ 
படாமலும்‌ ஜெயிக்கப்படாமலும்‌ இருந்து 
அவர்கள்‌ யேகோவாவுக்குப்‌ பயந்து ஒரே 
ராஜயமாக ஒரே ராஜாவின்‌ ஆளுகைக்குள்‌ 
சுகம்‌ அனுபவிக்கிறவர்களாகவும்‌ இருப்பதை 
லிரும்பினவனாயும்‌ இருந்ததினால்‌ இவன்‌ 
அதிக மேன்மை யுற்றவனாயிருந்தான்‌. 

சாழவேல்‌. 5hசmuel. [கடவுளால்‌ கேட்‌ 
கப்பட்டவன்‌]. சாமுவேல்‌” என்பதும்‌, 
*சேமுவேல்‌' என்பதும்‌ ஒன்றுதான்‌. 

1. இவன்‌ கானான்‌ தேசத்தைப்‌ பங்கிட்ட 
வர்களில்‌ ஒருவன்‌. எண்‌ 340, 

2. 1 நாளா 74, 


( 296) 


சாமெக்‌ 


சாமேக்‌. 8வு௪௦h. எபிரெய எழுத்துக்க 
ளில்‌ பதினைந்தாம்‌ எழுத்து. சங்‌ 119115, 
சாமேத்‌. Shamed, 1 நாளா ஒ12, 


சாமேர்‌. ௨. காளா 03, சேமேர்‌ 
காண்க. 


சா மோ ததிராக்கே. Samothrace. சின்ன 
ஆசியாவின்‌ வடமேற்கு எல்லைக்கும்‌ இரேக்க 
தேசத்தில்‌ பிலிப்பி பட்டணத்து நெயாப்‌ 
போலி என்னும்‌ துறைமுகத்துக்கும்‌ இடை 
யிலுள்ள ஒரு தீவு. பரி. பவுல்‌ இரண்டாம்‌ 
பிரயாணத்தில்‌ பிலிப்பி பட்டணத்துக்குப்‌ 
போகும்‌ வழியில்‌ இதைச்‌ சந்தித்தான்‌. 
அப்‌ 1611, 

சாம்பல்‌. Ashes. ஜனங்கள்‌ தாங்கள்‌ 
அடைந்த அபஜெயத்தினாலும்‌ தேசத்தில்‌ 
வந்த கொள்ளைகோயினாலும்‌ குடும்பத்தில்‌ 
நேரிட்ட விக்னெத்தினாலும்‌ உண்டான துக்‌ 
கத்தைக்‌ காட்டும்படி சாம்பலையும்‌ புழுதி 
யையும்‌ தலைமேல்‌ வாரி இறைப்பார்கள்‌. 
2 சாமு 13) நெகே 9. 

மனஸ்தாபப்பட்டவர்களும்‌ துக்கப்பட்ட 
வர்களும்‌ சாம்பலில்‌ உட்காருவார்கள்‌, ௮ல்‌ 
லது அதிலே புரளுவார்கள்‌. யோபு 28 எரே 
622 யோனா 3 எசே 275 புல 314. 

இழிவையும்‌ தாழ்மையையும்‌ காட்டும்படி. 
சாம்பல்‌ உபமானமாய்ச்‌ சொல்லியிருக்கிற து. 
ஆதி 1527 யோபு 1312 3019 சங 10210 ஏசா 4420, 

சாம்பிராணி. Frankincense. சில வச 
னங்களில்‌ தூபம்‌ அல்லது தூபவர்க்கம்‌ என்‌ 
பதற்குப்‌ பதிலாக “சாம்பிராணி என்று 
இருக்கவேண்டும்‌. ஏசா 4329 60 66 எரே 
620 1726 415. இதுதென்‌ அரபியாவில்‌ சாம்பி 
சாணிமரத்தின்‌ பட்டையிலிருக்‌ து வடியும்‌ 
பிசின்‌. சமுகத்து அப்பம்‌ லைச்கும்போத 
இதையும்‌ தூபவர்க்கத்தோடு கலந்து வைப்‌ 
பார்கள்‌. யாத்‌ 304 லேவி 247 உன்‌. பா 45. 

சாயல்‌. LIkeness. ஆதி 126 51-3 96 
உபா 428-3 சங்‌ 1715 ஏசா 4018 எசே 15: 16.28 
82 101 ரோ 65 83-2 ]கொரி 156 117 
2கொரி 38 44 பிலி 27 யாக்‌ 39, சிலை, சுந 
பம்‌, விக்கிரகம்‌ காண்க. 


சாயனுன்‌. 28௨லா. ஒரு வேளை இது 


வும்‌ சேனானும்‌ ஒன்றுதான்‌. யோசு 157 
மீகா 111, 

சாயீர்‌. 2வா, 2இரா 683, 

சாயீன்‌. 2வஈ. எபிரெய எழுத்துக்க 
ளில்‌ ஏழாம்‌ எழுத்து. சங்‌ 1199, 

சாராப்‌. கோஷா, ]காளா 422, 

சாராயி. லால. எஸ்றா 100, 


வேத அகராதி 


சாராயீம்‌ 


சாரராயீம்‌. Shaaraim. 


1. யூதாவில்‌ ஒரு ஊர்‌. யோசு 1596, 
2. ]நாளா 434, அ சருசேன்‌, சில்லீம்‌. 
யோசு 196 1532, 


சாராய்‌. காவ. சாராளின்‌ முதற்பெயர்‌, 
சாராள்‌ காண்க. 


சாரார்‌. Sharar. 

சாராள்‌. காக, 

1. ஆதி 1715-வரையும்‌ இவளுக்குச்‌ “சா 
ராய்‌” என்று த்த படக க வேத 
சாஸ்திரிகள்‌ சாராள்‌ என்பதற்கும்‌ சாசாய்‌ 
என்பதற்கும்‌ அர்த்சத்தில்‌ வித்தியாசம்‌ இல்லை 
என்று நினைக்கிறார்கள்‌. சாராள்‌ என்பதற்கு 
அர்த்தம்‌ *ராஜகுமாரத்தி.” இவள்‌ ஆபிரகா 
மின்‌ மனைவி. இவளுக்கும்‌ ஆபிரகாழுக்கும்‌ 
ஒரே தகப்பன்‌. ஆனால்‌ ஆபிரகாமின்‌ சாய்‌ 
வேறே, சாராளின்‌ தாய்‌ வேறே. ஆதி 1913 
2015. எதிப்து ராஜாவும்‌ கேராரின்‌ ராஜாவும்‌ 
செளந்தரியமுள்ள இவளை ஆபிரகாம்‌ இடச்‌ 
திலிருந்து அபகரித்துக்‌ தங்கள்‌ அர்தப்புரத்‌ 
இலே வைத்தபோது, அவர்கள்‌ யேகோவா 
வினால்‌ தண்டிக்கப்பட்‌ூ இவளைத்‌ திரும்ப 
வும்‌ ஆபிரகாமிடத்தில்‌ அனுப்பிவிட்டார்‌ 
கள்‌. இவள்‌ மலடியாய்‌ இருந்தாலும்‌ யேகோ 
வாவின்‌ அருளினால்‌ இவளுக்கு ஈசாக்கு 
பிறந்தான்‌. ஆதி 9114 எபி 1112, இவள்‌ 
ஆகாருக்குச்‌ செய்த காரியங்கள்‌. ஆதி 16, 
21 அதி. இவள்‌ 127 வயதில்‌ இறந்து 
போனாள்‌. ஆதி 23 அதி, பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ ஆதியாகமத்தைத்‌ தவிர ஏசா 515-ல்‌ 
மாத்திரம்‌ சாராளைப்பற்றிச்‌ சொல்லியிருக்க 
அ. 

புதிய ஏற்பாட்டில்‌ இவளுடைய பெயர்‌ 
நாலுதடவை மாத்திரம்‌ சொல்லியிருக்க 
றது. ரோ 419 99 எபி 1111 ] பேது 36. இவ 
ளுக்கும்‌ அகாருக்குமுள்ள சமாசாரத்தை 
பரி. பவுல்‌ உபமானமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 
கலா 421.51, 

2. ஆசேருடைய குமாரத்தி. எண்‌ 2646, 

சாரீத்‌. லாம்‌, யோசு 1910, 


சாசேத்‌, சேரேத்‌. 88௨௦, 
எத்தாக்கு. எண்‌ 212 உபா 238, 

சாரோன்‌. [சமபூமி]. 

1. யோப்பா பட்டணம்‌ முதல்‌ கர்மேல்‌ 
வரையும்‌ சமாரியா தேசத்தின்‌ மேற்கெல்லை 
யில்‌ மத்தியதரைக்கடற்கரையிலுள்ள 'சமபூமி, 
இது தெற்கிலிருந்து வடக்குவரையும்‌ ஏறக்கு 

றைய 50 மைல்‌, இதின்‌ வடபாகத்தில்‌ ௧௬ 
வாலிமரம்‌ அதிகம்‌. இங்கே புல்லுள்ள 
மேய்ச்சல்‌ தரை அதிகமாய்‌ உண்டு, ஒலிவ 


சாக்கார்‌ காண்க. 


ஒரு பள்‌ 


Sharon. 


38 ( 297 ) 


சார்தான்‌. 


மசமும்‌ செரிலி மரமும்‌ பல வர்ணமான 
புஷ்பங்களும்‌ இங்கே சன்றாய்‌ வளரும்‌, 
1 காளா 979 உன்‌. பா 2! ஏசா 339 359 
6510 அப்‌ 985, 

2, தாபோர்‌ மலைக்கும்‌ கவிலேயாக்‌ கட 
லுக்கும்‌ இடையில்‌ உள்ள இன்னொரு 
சாசோன்‌, ஒருவேளை “லசரோன்‌ என்பது 
இதைச்‌ குறிக்கலாம்‌. யோசு 1298, 

3. பாசான தேசத்தில்‌ உள்ள இன்னொரு 

சாரோன்‌. 1 நாளா 515, 
_ சார்தான்‌, சேசேதா, சேரோத்‌. 5தretan. 
இந்த மூன்று பதங்களும்‌ யோர்தான்‌ ஈதியின்‌ 
ஒரத்தில்‌ இருக்கும்‌ ஒரு ஊரைக்‌ குறிக்கிற 
தாகத தோன்றுறெது. யோசு 316 1இரா 
1126 நியா 72, 

சாலகம்‌. ௦, எபிரெயர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ தங்களை ஸ்தாபிக்குமுன்‌ அத்தே 
சத்திலுள்ள எபூசியர்‌ முதலான பூர்வ ஜனங்‌ 
கள்‌ தங்கள்‌ சத்துருக்கள்‌ தங்கள்‌ ஊர்களை முற்‌ 
றுசை போடும்போது தங்களுக்குத்‌ தண்ணீர்‌ 
குறைந்துபோகாதபடி. வெளியே நீரூற்று 
களிலிருந்து பூமிக்குள்ளாக வெட்டின சால 
கங்களின்‌ வழியாய்த்‌ தண்ணீர்‌ பாய்ந்து தங்‌ 
கள்‌ ஊருக்குள்ளே வரும்படி செய்துகொள்‌ 
வார்கள்‌. இந்தச்‌ சாலகங்களில்‌ எசேக்கியா 
ராஜா யோன்‌ ஊற்றிவிறாந்து வெட்டின 
லோவாம்‌ குளத்திற்கு வரும்‌ சாலகம்‌ முக்‌ 
இயமானது. இது ஓபேல்‌ மலைக்குள்ளே 
ஏறக்குறைய 1,700 அடி நீளமுள்ளது, 
வண்ணார்‌ துறைவழியிலுள்ள மதகு யாவருக்‌ 
கும்‌ நன்றாய்த்‌ தெரிந்த இன்னொரு சாலக 
மாய்‌ இருத்தது. ஆனால்‌ ௮.து இருந்த இடம்‌ 
இப்பொழுது தெரியாது. தாவீது சாலகம்‌ 
வழியாய்‌ எருசலேமுக்குள்‌ பிரவேசித்து எபூ 
இயரை ஜெயித்தான்‌. 2 இரா 187 2020 
ஏசா 75. 

சாலமீ. 8வகa।5. இது சீப்புருதிவின்‌ 
இழக்குக்‌ கரையில்‌ வியாபாசத்தில்‌ பேர்‌ 
போன பட்டணம்‌. பவுலும்‌ பர்னபாவும்‌ 
முதல்‌ பிரயாணத்தில்‌ இதைச்‌ சர்தித்தார்‌ 
கள்‌, இது அத்திவின்‌ ழெக்குப்பாகத்தின்‌ 
தலைநகரி. அப்‌ 138. கிரேக்கர்‌ கப்பல்‌ யுத்‌ 
தத்தில்‌ சர்ச்சேயை ஜெயித்த இடமாகிய 
சாலமி வேறே, 

சாலா. 812௩. லூக்‌ 399, சேலா (8) 
காண்க. 
சாலாபீன்‌, சாலிம்‌, சால்பீம்‌.5haalbim. 
கியா 155 யோசு 19 | இரா லி, ஒருவேளை 
இதுவும்‌ சால்போனும்‌ ஒன்றுதான்‌. 2 சாமு 
2889, 
- சாலாப்‌. 9வகறh, செகே 3890 


வேத அகராதி 


சாலிம்‌ 


சாலிம்‌. 8௨. அயினோனுக்கு சமீப 
மாய்‌ யோர்தான்‌ நதிக்கு மேற்குக்‌ கரையில்‌ 
உள்ள ஒரு ஊர்‌. இது சமாரியாநாட்டின்‌ 
வடழெக்கு மூலையில்‌ இருந்தது என்று நாம்‌ 
நினைக்கலாம்‌. யோவா 3%, - 

சாலிம்‌. 8௩௨௨௦1. சாலர்பீன்‌ காண்க, 

சாலேப்‌. 5heleph. ஆதி 105. 

சாலேம்‌. 5௨150, Shalem. 

1. மெல்கசேதேச்‌ அரசாண்ட ஊர்‌, 
இதுவும்‌ எருசலேமும்‌ ஒன்றுதான்‌ என்று 
அநேகர்‌ நினைக்கிறார்கள்‌. ஆதி 148, 

2. சீகேமுக்குச்‌ பட்ட ஒரு ஊர்‌, ஆதி 3318, 

சாலேமோனின்‌ நடபடி புஸ்தகம்‌. The 
Book of the Acts of Solomon. பலர்‌ 
சாலொமோனின்‌ சரித்திரத்தை எழுதினார்‌ 
கள்‌. 2 நாளா 99, “சாலொமோனின்‌ நட 
படி புஸ்‌. தகம்‌” என்பது அவர்கள்‌ எழுதின 
ஆகமங்களைக்‌ குறிக்கலாம்‌. 1இரா 114. 
அக்காலத்து ராஜாக்கள்‌ தாங்கள்‌ செய்த சமா 
சாரங்களை தங்கள்‌ பின்சந்ததியார்‌ அறியும்‌ 
படி. எழுதுவதற்குச்‌ சம்பிரதிகளை நியமிப்‌ 
பது வழக்கம்‌. 

ச௩லோமோனுடைய மண்டபம்‌. 8௦]௦- 
mon’s Porch. யோவா 102 அப்‌ 31 12. 
தேவாலயம்‌ காண்க. 


சாலோமோனுடைய வேலையாட்களின்‌ 
புத்திரர்‌.” ‘The Children of Solomon's 
Servants.’ எஸ்றா 25-58 நெகே 77 112, 
இவர்கள்‌ தேவாலயத்தில்‌ பலவிதமான சேவ 
கம்‌ செய்தார்கள்‌. நீதனிமியர்‌ காண்க. 

சாலோமோன்‌. 
னம]. 

1. தாவீதின்‌ மகன்‌, சகல இஸ்ரவேலருக்‌ 
கும்‌ அரசன்‌. ராஜாக்களின்‌ புஸ்தகங்களி 
லும்‌ நாளாகம புஸ்தகங்களிலும்‌ சாலொமோ 
னின்‌ சரித்திரம்‌ விபரமாய்‌ எழுதப்பட்டிரு 
ருக்கிறது, இந்த இரண்டு புஸ்தகங்களிலும்‌ 
இவனுடைய ஞானம்‌, 8சுவரியம்‌, மகிமை 
முதலியவை அதிகமாய்ச்‌ சிறப்பித்துச்‌ சொல்‌ 
லியிருப்பதினால்‌ பிற்காலத்தில்‌ எபிரெயர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ வந்த துன்பத்தைப்‌ பார்த்து 
சாலொமோனின்‌ காலம்‌ கிரேதாயுகத்தைப்‌ 
போல்‌ அதிக பாக்கியமுள்ள காலம்‌ என்று 
நினைத்தார்கள்‌. 

2. காலம்‌. சாலொமோன்‌, ஷொோச்‌, 
ஈராம்‌ என்பவர்களைப்பற்றிய காலக்கண 
க்கு அதிக நுட்பமாய்ச்‌ சொல்லியிசாவிட்‌ 
டாலும்‌ அவர்களின்‌ சரித்திரத்தைப்‌ பார்த்து 
சாலொமோன்‌ மு. 977-937-ஹோ அர 
சாண்டான்‌ என்று சொல்லலாம்‌, : 


Solomon. [சமாதா 


(298) 


சாலொமோன்‌ . 


3. சாலோமோனின்‌ வாலிபப்பிராயம்‌. 
இவனுடைய தாயாகிய பத்சேபாள்‌ இவனை 
ராஜாவாக்கும்படி கருத்துள்ளவளாய்‌ இருந்‌ 
ததினால்‌ தாவீது இவனை உபராஜாவாய்‌ நிய 
மித்தான்‌. இவனுடைய மறுபெயராகிய 
“யெதிதியா' என்பதற்கு “யேகோவாவுக்கு 
பிரியம்‌ உள்ளவன்‌? என்று அர்த்தமாம்‌. இதி 
னால்‌ நாத்தான்‌ தீர்க்கதரிசி கடவுள்‌ தாவீது 
செய்த குற்றத்தை மன்னித்திருப்பார்‌ என்று 
குறித்தான்‌. 2 சாமு 125. அதோனியா 
ராஜ்யம்‌ தனக்குச்‌ சேரவேண்டும்‌ என்று பிர 
யாசைப்பட்டாலும்‌, பதிசேபாளும்‌ நாத்தா 
னும்‌ செய்த பிரயத்தனச்தினால்‌ இவனே 
ராஜாவானான்‌. 

4. சாலோமோன்‌ ராஜாவானது. சா 
லொமோன்‌ முதலில்‌ சத்துருக்களிலிருந்து 
தன்னையும்‌ தன்‌ ராஜயச்தையும்‌ காப்பாற்றும்‌ 
படி அவர்களிற்‌ சிலரைக்‌ கொன்று தன்‌ 
ஆளுகையை ஸ்திரப்படுத்திச்‌ சீக்கிரத்தில்‌ 
தன்‌ ராஜ்யம்‌ விருத்தியடையும்படி செய்‌ 
தான்‌. தாலீது௮ரசனின்‌ ஆளுகையில்‌ இஸ்‌ர 
வேலர்‌ எல்லாரும்‌ ஒரேஜனமாக 2க்கயமா 
யிருந்தார்கள்‌. சாலொமோன்‌ இஸ்ரவேலர்‌ 
அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக மேன்மை 
யடையும்படி. எருசலேமிலுள்ள கோட்டை 
யை நன்றாய்ப்‌ பலப்படுத்தி இன்னும்‌ பல 
கோட்டைகளைக்‌ கட்டிச்‌ சில ராஜாக்களை 
ஜெயித்துச்‌ சிலரோடு சமாதான உடன்படிக்‌ 
கையும்‌ செய்தான்‌. 1 இரா 95-24 2 நாளா 89, 
வியாபாரம்‌ விருத்தியடையும்படி அவன 
செய்தஏற்பாகெளில்‌ முக்கியமானவை: எப்‌ 
தியரோடு செய்த உடன்படிக்கை. 1 இரா 
31916 பெனிக்கேயரோடு செய்த உடன்‌ 
படிக்கை. 1 இரா 51%, 

5. சாலோமோனுடைய ராஜயத்தில்‌உண்‌ 
டான பலன்‌. முதலில்‌ வியாபாரம்‌ விருத்‌ 
இயடைந்ததினாலும்‌ அவனுடைய ராஜயம்‌ 
மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மை யடைந்‌ 
தீதினாலும்‌, இஸ்ரவேலருக்கு மனரம்மிய 
மும்‌ திருப்தியும்‌ உண்டானது. ஆனால்‌ 
சாலொமோன்‌ தேவாலயத்தைச்‌ தவிர இன்‌ 
னும்‌ பல சேவாலயங்களையும்‌ அநேக இறந்த 
மாளிகைகளையும்‌ கோட்டைகளையும்‌ கட்டி 
னதினாலும்‌, அமஞ்சி வேலையில்‌ அநேகரை 
வைத்திருந்ததினாலும்‌, அரமனையில்‌ செலவு 
மிகுதியாய்ச்‌ செய்ததினாலும்‌, தங்களிடத்தி 
விருந்து வரி அதிகமாய்‌ வாங்னெதைக்‌ கண்டு 
அநேகர்‌ விசனப்பட்டார்கள்‌. இதுதான்‌ 
யெரொபெயாம்‌ செய்த கலகத்திற்குக்‌ கார 
ணம்‌. 1இரா 49 518 688 ர1 990 1015 177, 
இவன்‌ மற்ற ஜனங்களுக்கு முன்பாக எவ்வ 
ளவு புகழச்சியடைந்தானோ அவ்வளவுக்குத்‌ 


வேத அகராதி லக்‌ | 


்‌ சாலமிம்‌. 


தன்‌ ஜனங்களை அழிவுக்குக்‌ கொண்வெந்தான்‌ 
என்று சொல்ல நியாயம்‌ உண்டு, ஆயினும்‌ 
இவன்‌ காலத்தில்‌ யேகோவாவின்‌ வணக்கம்‌ 
அக ரெத்ிபெற்றது. 
6. சாலோமோனின்‌ ஞானம்‌. யூதர்கள்‌ 
சாலொமோனின்‌ ஞானம்‌ மற்ற எல்லா நீதி 
ஞானத்துக்கும்‌ மூலம்‌ என்று நினைத்து நீதி 
மொழிக்கும்‌, உன்னசப்பாட்டுக்கும்‌, பிரச 
ங்கி என்னும்‌ புஸ்தகத்துக்கும்‌, வேதத்தில்‌ 
இல்லாத சல சங்கீதப்‌ புஸ்தகங்களுக்கும்‌, 
தள்ளுபடி, ஆகமத்திலுள்ள சில நீதி புஸ்தகங்‌ . 
களுக்கும்‌ சாலொமோன்தான்‌ ஆக்கியோன்‌ 
என்று சொன்னார்கள்‌. 1 இரா 35 49 101, 
7. சாலோமோனுடையதணுதீசயங்கள்‌. 
இவன்‌ யேகோவாவின்‌ உத்தம வணக்கத்தை 
ஸ்திரப்படுத்தவும்‌, இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ 
விருத்தியடையும்படி செய்யவும்‌, மற்ற ஜனங்‌ 
களுக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌ உடன்படிக்‌ 
கை ஏற்படுத்தவும்‌ முதலில்‌ முயன்று தன்‌ 
மன உற்சாகத்தைக்‌ காண்பித்தான்‌. ஆனால்‌ 
இவன்‌ தான்‌ வைத்திருந்த அநேக மனைவிக 
ளின்‌ எவுதவினால்‌ அந்நிய தேவர்களை 
வணங்கினதினாலும்‌, வீணான ஆடம்பரங்க 
ளுச்காகச்‌ கணக்கில்லாத பணம்‌ செலவழித்‌ 
ததினாலும்‌, தன்‌ தேசத்தில்‌ தான்‌ உண்டாக்‌ 
சன விருத்தியை எல்லாம்‌ அழித்தான்‌. தனக்‌ 
இருந்த ஞானத்தினால்‌ தன்னைத்தான்‌ நடத்‌ 
இக்கொள்ளத்‌ திறமை இல்லாததினால்‌ தன்‌ 
னயத்தினாலும்‌ பெருமையினாலும்‌ தனக்கு 
முன்னிருந்த மேன்மையைக்‌ குறைத்தான்‌. 
சால்பீம்‌. கவு. சாலாபீன்‌ 
காண்க. 
சால்போன்‌. Shகaalbon, 2சாமு 285, 
சாலாபீன்‌ காண்க. ட்‌ 
சால்வை. 14௨ஈ(19. உடை காண்க. 
சாவி. Mil. 1 இரா 897 2நாளா 6%, 
சாவி. Kல. திறவுகோல்‌ காண்க. 
சாவு. Death. சாகிறது, பிரேத அடக்‌ 
கம்‌ காண்க. 
சாவே கீரியத்தாயிம்‌. Shaveh-Kirla- 
வா. மோவாப்‌ தேசத்திலுள்ள ஒரு சம 
பூமி. ஆதி 14, 


சாவே பள்ளத்தாக்து. Valley of Sha- 


ஏஸ்‌... ராஜாவின்‌ பள்ளத்தாக்கு காண்க. 
சாறிபாத்‌. zகரephath. சரேப்தரா 
காண்க. 
சானுயிம்‌. 2கவவ௱, இதுவும்‌ சானா 
னிம்‌ ஒன்றுதான்‌. நியா 4! யோசு 19“, 
சானுனிம்‌. 2கவற. சானாயிம்‌ 
காண்க. 


( 299) 


இகாயோன்‌ 
௪. 
சிகாயோன்‌. 5hiஜஜகிlon. சங்‌ 7 தலைப்‌ 
பிலும்‌, ஆபகூக்‌ 31-லும்‌ சொன்ன இந்தப்‌ 
பதம்‌ ஒருவேளை அதிக உற்சாகத்தோடு பாட 
வேண்டிய ஒரு இராகத்தைக்‌ குறிக்கலாம்‌. 
_சிக்குத்‌. Siccuth, ஆமோ 52, சப்ப 
ரம்‌ காணக. 
த்‌ சிக்கரி. 
. எ த்ரி. யாத்‌ 601, 
a 3,4, 5. நாலு பென்யமீன்‌ கோத்‌ 
இசத்தார்‌. 1 நாளா 819: 28.27 ரெகே 119, 
6. 1 காளா 90, 
7. 1 காளா 26%, 
8. 1 காளா 2716, 
9. 2 நாளா 1706, 
10. 2 நாளா 231, 
11. 2 காளா 287, 


zZichrli, 


12. நெகே 1217, 
சிக்ரோன்‌. Shikkeron., யோசு 111, 
சிக்லாக்‌. 21418௪. காத்‌ ராஜ்யத்தில்‌ 


தாலீதுக்குக்‌ கொடுத்த ஒரு ஊர்‌. 1 சாமு 274 
30! 2 சாமு 410 நெகே 1128, இது யூதா அல்‌ 
லது சிமியோன்‌ கோத்திரத்தின்‌ நாட்டில்‌ 
இருந்தது. யோசு 151 198, 


சிங்கம்‌. ப. எல்லாக்‌ காட்டுமிருகங்‌ 
களிலும்‌ பெலனும்‌, வீரமும்‌, மூர்க்கமுமுள்‌ 
ளது. இது வேங்கையிலும்‌ பெரிதாயிருக்‌ 
கும்‌. இதின்‌ தீலை உருண்டையாயும்‌ பருப்‌ 
பமாயும்‌, காது வட்டமாயும்‌, கண்கள்‌ தீப்‌ 
பொறிபோல்‌ இவப்பாயும்‌, வாய்‌ விசாலமா 
யும்‌, கடைவாய்ப்‌ பற்கள்‌ மிகுந்த உறுதியா 
யும்‌, மற்றப்‌ பற்கள்‌ கூர்மையாயும்‌, மீசை 
நீண்டதாயும்‌, நெஞ்சு படர்ந்ததாயும்‌, கால்கள்‌ 
குட்டையும்‌ பருப்பமும்‌ திறமுமாயும்‌, ஈகம்‌ 
வளைந்து . சுருக்கி நீட்டிக்சொள்ளத்தக்கதா 
யும்‌ இருக்கும்‌, சிங்கத்தின்‌ நிறம்‌ மானிறமா 


வேத அகராதி 


்‌ இங்காசனம்‌ 


யிருக்கும்‌. ஆண்‌ சிங்கத்துக்குப்‌ பிடரியிலே 
குதிரையின்‌ பிடர்மயிரைப்போல்‌ இருபக்‌ 
கங்களிலும்‌ ரோமம்‌ வளர்ந்திருக்கும்‌. பெண்‌ 
சிங்கத்துக்கு அப்படி இராது, மோப்பம்‌ 
பிடித்து மிகுந்த தூரத்திலுள்ள மிருகங்களை 
யும்‌ கண்டறியும்‌; பூனைபோல கண்‌ பாதி 
விழித்துக்கொண்டு சற்றுநேரம்‌ தூங்கும்‌; 
இதின்‌ கொசசிப்பின்‌ சத்தம்‌ இடிமுழக்கம்‌ 
போலிருக்கும்‌; இதற்கு யாவும்‌ பயப்படும்‌. 
இது தன்‌ குட்டிகளிடத்தில்‌ மிகுந்த ஆதரவா 
யிருக்கும்‌. இதின்‌ குட்டிகள்‌ பிறந்து லெ 
நாள்வரைக்கும்‌ கண்கள்‌ திறவாமலிருக்கும்‌. 
பஜயில்லாவிட்டால்‌ சிங்கம்‌ இறு மிருகங்க 
ளைச்‌ சாடையாய்‌ விட்டுவிடும்‌. பசியிருந்‌ 
தால்மாத்திரம்‌ கொன்று இன்னும்‌. வல்ல 
வர்கள்‌ சிலர்‌ இந்தச்‌ சீங்கக்குட்டிகளைட்‌ பிடித்‌ 
துப்‌ பழக்கி வளர்த்துச்‌ சங்கிவியிற்‌ பூட்டிக்‌ 
கொண்டு திரிவார்கள்‌. 

எபிசெயர்கள்‌ பெரிய சிங்கம்‌, பால சற்‌ 
கம்‌, பெண்‌ சிங்கம்‌, கெர்ச்சிக்கிற சிங்கம்‌ 
ஆடிய இவைகளைக்‌ காட்டும்படி. இந்து பதங்‌ 
கள்‌ வழங்கினார்கள்‌. அப்பதங்களையும்‌ வே 
தத்தில்‌ சொல்‌ லியிருக்கும்‌ பல வசனங்களையும்‌ 
நாம்‌ பார்த்தால்‌ சிங்கங்கள்‌ ஏறக்குறைய 2ஞ்‌ 
ஞூறு வருஷ காலம்‌ பலெஸ்தீனா தேசத்தில்‌ 
இல்லாதிருந்தும்‌ முற்காலத்தில்‌ இவைகள்‌ 
அங்கே ஏராளமாய்‌ இருந்தன என்று நாம்‌ 
அறியலாம்‌. யோர்தான்‌ நதியின்‌ பள்ளத்தாக்‌ 
இலுள்ள காடுகளில்‌ இவைகள்‌ அநேகமாய்‌ 
இருந்தன. எரே 499, இவைகள்‌ ஆடுமாடு 
களையும்‌ மனிதர்களையும்‌ பட்சிக்கும்‌, 1 சாமு 
17311 இசா 132 2இரா 17 ஏசா 314 ஆமோ 
312 மீகா 5”. இதின்‌ பயங்கரமான கெர்ச்சிப்பு 
பலதடவை வேதத்தில்‌ சொல்வியிருக்கிறது. 
எரே 255 ஓசி 514 யோவே 316. யூதரவும்‌, 
தாணும்‌, இஸ்ரவேலும்‌ சிங்கம்‌ என்று உபமா 
னமாய்ச்‌ சொல்லியிருக்கறது. ஆதி 499 உபா 
332 எண்‌ 23%, புதிய ஏற்பாட்டில்‌ “சாத்தான்‌ 
தெர்ச்சிக்கிற சிங்கம்‌” என்று சொல்லப்படுதி 
ரன. ]1பேது 54. “யதா கொத்திரத்துச்‌ 
சிங்கம்‌” என்பது மேசியாவைக்‌ குறிக்கிறது. 
வெளி 58, 

சிங்காசனம்‌. ரநா௦௨. இசனம்‌ காண்க. 

சிங்காரம்‌. Beauty. சவுந்தரியம்‌ காண்க, 

சிசேரா. 851518. 

1. கானான்‌ தேசத்து ராஜாவாகிய யாபீ 
னுடைய சேனாபதி. பாராக்‌ இவனை ஜெயிக்‌ 
கும்போது யாகேல்‌ இவனைக்‌ கொன்றாள்‌. 
நியா 4, 5 அதி. சங்‌ 839, 

2. நிதனீமியர்களில்‌ ஒருகுடும்பம்‌. எஸ்ரா 
2 


( 300 ) 


இஸ்‌ 


சிஸ்‌ 212, சாச்சடலிலிருந்து யூதா 
வின்‌ மலைகாட்டுக்குப்‌ போகும்‌ பள்ளத்தாக்கு. 
2 நாளா 2014, 

சிஸ்மாய்‌. 2151. 

சிதறியிநக்கிறவரிகள்‌. The Dispersion. 
பலெஸ்தீனா தேசத்தில்‌ அல்லாத யூதர்களுக்‌ 
குச்‌ “தெறியிருக்கறவர்கள்‌' என்று பெயர்‌. 
2 மக்கபெயர்‌ 127 யோவா 75 யாக்‌ 1! 1பேது 
11, ஆகாப்‌ ராஜாவின்‌ காலமுதல்‌ இஸ்ர 
வேலரில்‌ சிலர்‌ தங்கள்‌ தேசத்தை விட்டு ௮௩ 
நிய தேசங்களுக்குப்‌ போனார்கள்‌. 1இரா 
9034. ஆயினும்‌ நேபுகாத்நேச்சார்‌ யூதர்‌ 
களைச்‌ சறையாக்கட்‌ பாபிலோனியாவுக்குக்‌ 
கசொண்டுபோனதுமுதல்‌ இஸ்‌ ரவேலர்களில்‌ 
அநேகர்‌ முதலாவது அந்நிய தேசங்களில்‌ 
குடியேறினார்கள்‌. அந்த ராஜா ஏறக்குறைய 
அரை லட்சம்பேர்‌ தமது ராஜ்யத்திலுள்ள 
பட்டணங்களில்‌ வடிக்கும்படி இடங்கொ 
டுச்சான்‌. 2 இரா 241 எரே 5215 எசே 335 
எஸ்றா 817. பாபிலோனியாவிவிருந்து சிலர்‌ 
எருசலேமுக்குச்‌ திரும்பிப்‌ போனார்கள்‌. மற்‌ 
றவர்கள்‌ அத்தேசத்திலும்‌ மற்றும்‌ அநேக 
தேசங்களிலும்‌ வியாபாரம்பண்ணி ஜீவனம்‌ 
செய்தார்கள்‌. 

எகிப்து தேசத்தில்‌ அநேக யூதர்கள்‌ இருந்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ அதிலேதான்‌ மு. 
170-ூத்தில்‌ ஒரு சேவாலயங்‌ கட்டினார்‌ 
கள்‌. ஆனால்‌ யூதர்கள்‌ யாவரும்‌ எருசலேமி 
லுள்ள பெரிய சேவாலயக்திற்கு வருஷந்தோ 
அம்‌ காணிக்கை யனுட்பி, கூமொனால்‌ பண்‌ 
டிகை காலங்களில்‌ அதற்குப்‌ பிரயாணம்‌ 
பண்ணும்படி விரும்புவார்கள்‌. எரே 44 
அப்‌ 211, இவ்விதமாய்ச்‌ சிதறியிருக்கிறவர்‌ 
கள்‌ வழக்கமாய்‌ எபிரெய பாஷை வழங 
காமல்‌ இரேக்க பாஷையை வழங்குவார்கள்‌. 
அவர்களும்‌ ௮பபாஷையிலே வேதாகமத்தை 
மொழிபெயர்த்தார்கள்‌. இதினிமித்தம்‌ யூதா 
தேசத்திலுள்ளவர்கள்‌, இவர்கள்‌ தங்களுக்‌ 
குக்‌ கழானவர்களென்று நினைத்தார்கள்‌. 

சிதேக்கியா. edekleh. 

1. இ-மு, 597-586-ணா மட்டும்‌ யூதாராஜ்‌ 
யத்தில்‌ அரசாண்ட ராஜா. இவன்‌ சிம்மாசன 
தீதிற்கு வந்த யோசியாவின்‌ மூன்றாம்‌ மகன்‌. 
நேபுகாத்‌ நேச்சார்‌ இ-மு. 597-ணொத்தில்‌ முத 
லாவது எருசலேமைப்‌ ன்‌ பாபிலோ 
னியாவுக்கு எண்ணாயிரம்‌ பெரியோர்களைக்‌ 
கொண்டுபோகும்போது இவனை யூதாவிலே 
ராஜா வாக்கனான்‌. இவன்‌ முதல்‌ பெயர்‌ 
மத்தனியா. ஆனால்‌ நேபுகாத்நேச்சார்‌ இவ 
னுக்கு (யேகோவாவின்‌ நியாயம்‌” என்று 
அர்த்தக்கொண்ட “ேக்கியா? எனும்‌ மறு 


1நாளா 240, 


வேத அகராதி 


இத்தம்‌ 


பெயர்‌ கொடுத்து, தானே யேகோவாவின்‌ 
தயவினாலே எருசலேமை ஜெயித்தான்‌ 
என்பதைக்‌ காட்டினான்‌. அக்காலத்தில்‌ 
சிதேக்க்யொ நேபுகாத்கேச்சாருக்குத்‌ தான்‌ 
£ழ்ப்படிந்து நடக்கும்படி. உறுதியான வாக்‌ 
குத்தத்தம்‌ கொடுத்தான்‌. 2 இரா 247 எசே 
1715. பாபிலோன்‌ ராஜா தன்‌ சேசத்திற்‌ 
குப்‌ போனபிறகு யூதர்கள்‌ புத்தியீனமாய்‌ 
௮ப்பெரிய சாஜாவுக்கு விசோதமாய்ச்‌ கலகம்‌ 
செய்யும்படி பிரயாசப்பட்டார்கள்‌. எரே 
மியா தீர்க்கதரிசி அவர்கள்‌ இவ்விதமாய்ச்‌ 
செய்யக்கூடாதென்று உரைத்தாலும்‌, மற்றத்‌ 
தீர்ச்சகரிசிகள்‌ எகிப்து ராஜா அனுப்பின 
ஸ்தானாபதிகளை நம்பிக்‌ கலகம்‌ செய்யம்படி 
சிதேக்கியாவை ஏவினார்கள்‌. இதையறிந்து 
நேபுகாத்நேச்சார்‌ உடனே வந்து முதலாவது 
எடுப்தியர்களை முறியடித்துப்‌ பிறகு ௭௬ 
சலேமை முற்றுகை போட்டான்‌. யூதர்கள்‌ 
இதைப்‌ பார்த்துப்‌ புத்தியடையாமல்‌ எரேயி 
யாவைக்‌ கொல்லும்படி கருதினாலும்‌, சிதேக்‌ 
இயாவின்‌ பிரதாணிகளில்‌ ஒருவன்‌ அவனைக்‌ 
காப்பாற்றினான்‌. எரே 38 அதி. இதேக்‌ 
தியா நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமை உட 
னே ஜெயிப்பானென்று அறிந்து தன்னைத்‌ 
தீப்புவிக்கும்படி இரகசியமாய்‌ ஓடிப்போகும்‌ 
போது, நேபுகாத்நேச்சார்‌ இவனைப்‌ பிடித்து, 
இவன்‌ பிள்ளைகளை இவனுக்கு முன்பாகச்‌ 
சங்கரித்து, இவனுடைய கண்களைக்‌ குரு 
டாக்கி இவனைப்பாபிலோனியாவுககுக்‌ 
கொண்டுபோனான்‌. அங்கேதான்‌ மரித்தான்‌. 
2 இரா 254, 

2. ஆகாபின்‌ அரமனையிலுள்ள கள்ளத்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவன்‌. 1 இரா 2211, 

3. யோயாக்கீன்‌ காலத்தில்‌ பாபிலோ 
னியாவுக்குக்‌ கொண்டுபோகப்பட்ட ஒரு 
தீர்க்கதரிசி. இவன்‌ மகா பொல்லாதவன்‌ 


என்று தோன்றுகிறது, எரே 299, 
4. ஒரு பிரபு, எரே 362, 
5. நெகே 101, 
சித்தம்‌. 441, 


1. கடவுளை ராஜாவாக அல்லது தகப்பனா 
கப்‌ பாவித்து அவருடைய சித்தத்தைப்பற்றி 
வேதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கறெது. ஏசா 
4600, புதிய ஏற்பாட்டில்‌ இது அடிக்கடி 
சொல்லப்பட்டிருக்கிறது. மத்‌ 610 1250 965 
யோவா 434 638 அப்‌ 2114 ரோ 91919 கொ 
லோ 1! 1செச 58 2பேது 89, 

சில வசனங்களில்‌ இது தேவனுடைய 
பிரமாணத்தைக்‌ குறிக்றெது என்று சொல்ல 
லாம்‌. மத 7 ரோ 129, ்‌ 


( 801) 


ப சத்தம்‌ 


லெ கன்னல்‌ கடவுள்‌ செய்த ஆலோ 
யைக்‌ குறிக்கிறது. அப்‌ 18% எபே 11 

பிலி 113 யாச்‌ 18 1 பேது 317, 

2. பழைய ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்பாட்‌ 
-டிலும்‌ மனுஷர்‌ சுயாதீன சித்தமுடையவர்‌ 
கள்‌ என்று காட்டியிருக்கிறது. உ-ம்‌. ஆதாம்‌, 
ஆபிரகாம்‌, யோபு. 

புதிய ஏற்பாட்டில்‌ இயேசு, பரி. பவுல்‌ 
முதலியவர்கள்‌ இவ்விதமாய்ப போதித்தார்‌ 
கள்‌. லூக்‌ 1518 யோவா 514ரோ 7) எபி 1318 
2 திமோ 319, கடவுள்‌ எல்லாரையும்‌ ரட்சிக்‌ 
கும்படி விரும்பியும்‌, மனுஷர்கள்‌ தான அந்த 
சட்சிப்பை அங்கிகரிக்கவேண்டும்‌ என்பது 
இந்தச்‌ கொள்கையோடு இசைர்திருக்கி 
றது. 2பேது 3 ]தெச 24, இதைப்பற்றி 
அழைப்பு காண்க. 

3. பல இடங்களில்‌ மனுஷனுடைய சித்‌ 
தீம்‌ என்று சொல்லப்பட்டிருப்பது அவனு 
டைய விருப்பத்தையும்‌ நோக்கத்தையும்‌ ஏற்‌ 
பாடு செய்யக்கூடிய இ.ராணியையும்‌ காட்டு 
இறது. மத்‌ 213 லூக்‌ 124 யோவா 13 
2 பேது 15, 

. சித்திரம்‌. A.V. Ploture, R.V. Imagery. 
ஏசா 216, சீலை காண்க. 

சித்தரவேலை. Carved work. யாத்‌ 31 
352 1 இரா 618-2. சங்‌ 746, 

சித்தம்‌, சீத்தீம்‌. ஈ. 7. Acacia, Shittim- 
wood. A. V. Shittah. வனாந்தரங்களில்‌ 
வளரும்‌ நல்ல வேலைக்குரிய மரம்‌. இப்ப 
தம்‌ இரண்டு மூன்றுவிதமான மரங்களைக்‌ 
குறிக்கலாம்‌. இந்த மாதிரியான மரங்கள்‌ 
சாக்கடலின்‌ பள்ளத்தாக்கில்‌ அநேகம்‌ இருந்‌ 
திருக்கலாம்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ வைக்‌ 
கப்பட்ட உடன்படிக்கைப்பெட்டி இந்த 
மரத்தினால்‌ செய்யப்பட்டது. யாத்‌ 255: 19 
2615 27! உபா 103 ஏசா 4109, 

சித்தம்‌. 51001௬. சாக்கடலுக்குச்‌ சமி 
பமாய்‌ இருந்த ஒரு பள்ளத்தாக்கு. இது 
இருக்கும்‌ இடம்‌ திட்டமாய்ச்‌ சொல்லியி 
ருக்கவில்லை. ஆனால்‌ சமபூமியிலுள்ள பட்ட 

ணங்களிலிருர்து இது அதிகதூரம்‌ இருந்த 
தில்லை யென்று நாம்‌ சொல்லக்கூடும்‌. ஆதி 
145. 

சித்தீம்‌. 8111௬. 

1. எரிசோ பட்டணத்துக்கு எதிராய்‌ இஸ்‌ 
ரவேலர்‌ இறங்கியிருந்த பாளையம்‌. இதிலி 
ரக்து யோசுவா வேவுகாரரை அனுப்பினான்‌. 
இங்கே இஸ்ரவேலர்‌ மோவாபிய ஸ்திரீகளை 
விவாகம்‌ செய்றெதற்குத்‌ தொடங்கினார்கள்‌. 
எண்‌ 25) யோச௪ 2! 31, 


வேத அகராதி 


இத்ராப்‌ 


2. மீகா 6-ல்‌ சொன்ன சித்தம்‌ இன்ன 
இடமென்று தெரியாது. 

8. எருசலேமிலிருந்து சாக்கடலுக்குச்‌ 
செல்லும்‌ ஒரு பள்ளத்தாக்கு. யோவே 318, 


சித்சாய்‌. 5ராவ, 1 காளா 2799, 
சிதரி. ஒர. யாத்‌ 629, 
சிதீரி. 210871. சிக்ரி (1) காண்க. 


சித்னு. 815௩௧௩. [சண்டை]. கேராரில்‌ 
வெட்டின ணெற்றின்‌ பெயர்‌. ஆதி 2031, 

சிநேயார்‌, சிநேயார்‌, சினேயார்‌. Shar, 
பழைய ஏற்பாட்டில்‌ இக்தப்‌ பதம்‌ பாபிலோ 
ணிய தேசத்தையும்‌ ராஜ்யத்தையும்‌ குறிக்‌ 
இறது. ஆதி 1010 119 141 ஏசா 1111 சக 511 
தானி 12, 

சிநேயாவ்‌. 5௩1௩. அத்மாவின ராஜா. 
ஆதி 145. 

சிந்திகேயான்‌. Sy௩tyche. பிலிப்பி சபை 
யில்‌ ஒரு இறிஸ்சவள்‌. இவள்‌ அ௮ச்சபையில்‌ 
உதவிக்காரியாய்‌ இருக்கலாம்‌. பிலி 42, 

சிந்தை. Th௦பgஜh்‌. யோபு 1711 சக்‌ 
119113 மத்‌ 1519 மாத்‌ 71 லூச்‌ 251 ரோ 913 
1 திமோ 435, நீனைவு காண்க. 

சிபியாள்‌. 211௨. ராஜாவாயெ யோவா 
சின்‌ தாய்‌. 2 இரா 121, 


சிபியோன்‌. zien. ஆதி 362: 20. 94, 


சிபோலேத்‌, விபோலேத்‌. SIbboleth, 
Shibboleth. “விபோலேச்‌' என்னும்‌ எபி 
செய பதத்திற்கு “கதிர்‌” அல்லது “சிற்றாறு? 
என்பது. பொருள்‌. எப்பிராமீம்‌ கோத்திரத்‌ 
தார்‌ “ஷி என்னும்‌ அ௮ட்சசத்தைச்‌ சரியாய்‌ 
உச்சரிக்காமல்‌ “௪ என்று சொல்லுவார்கள்‌. 
ஆகையால்‌ கீலெயாத்தியர்களுக்கும்‌ எப்பிசா 
மீமருக்கும்‌ சண்டையிருக்கும்போது, இலே 
யாத்தியர்‌ தாங்கள்‌ கொல்லப்போறெ எப்‌ 
பிராமீமரை அறியும்படி தாங்கள்‌ அவர்கள்‌ 
சந்தித்தவர்களெல்லாரும்‌ “விபோலேத்‌' என்‌ 
பதைச்‌ சொல்லும்படி கட்டாயப்படுத்தினார்‌ 
கள்‌. “சிபோலேதி' என்கிறவர்கள்‌ எப்பிரா 
மீமர்தான்‌ என்றறிந்து உடனே அவர்களைச்‌ 
சங்கரிப்பார்கள்‌. நியா 191, 

சிப்தான்‌. Shiphtan. 

சிப்பாய்‌. 51றறவ. சாப்‌, 2 சாமு 2118 
] நாளா 204. 

சிப்பியோன்‌. 21௩/௦. ஆதி 4016, 

சிப்பிராள்‌. ஈறாக, எபிரெய மருத்‌ 
அவச்சிகளில்‌ ஒருத்தி. யாத்‌ 115, 

சிப்போரான்‌. ZIpporah. [ஊர்க்குருவி]. 
எத்திரோவின்‌ மகள்‌, மோசேயின்‌ மனைவி, 
யாத்‌ 991 494 199, 


எண்‌ 3424, 


(802) 


இப்போர்‌ 

சீப்போர்‌.. றா. [ஊர்க்குருவி], 
பாலாக்கின்‌ தகப்பன்‌. எண்‌ 22 நியா 118, 

சிப்போன்‌. 2௦, எண்‌ 26%, 

சிப்மா, சேபாம்‌. Sbmah, Sebam. 
யோர்தான்‌ ஈதிக்குக்‌ இழக்கே ரூபன்‌ நாட்‌ 
டில்‌ நேபோ மலைக்குச்‌ கட்டேயுள்ள ஒரு 
ஊர்‌. இதுவும்‌ சேபாவும்‌ ஒன்றுதான்‌. 
எண்‌ 393 ஏசா 168 எரே 4899, 


சிப்மியன்‌. Shiphnmite. 1காளா 2727, 
சிப்மோத்‌, SIphmoth. 1 சாமு 905. 
சிப்ராயிம்‌. ஒவர. எசேக்கியேல்‌ 


சண்ட காட்சியில்‌ பரிசுத்த பூமியின்‌ வட 


எல்லை. எசே 41715, ஒருவேளை இதுவும்‌ 
சிப்சோனும்‌ ஒன்றுதான்‌. 
சிப்ரோன்‌. 21ற௩௦ஈ. கானான்‌ சேசச்‌ 


இன்‌ வட எல்லையிலுள்ள ஒர்‌ இடம்‌. எண்‌ 
349, ஒருவேளை இதுவும்‌ சிபராயிமும்‌ ஒன்று 
தான்‌. 
சிமாத்தியர்‌. ShImeathites, காலே 
பின்‌ குடும்பத்தின்‌ ஒரு பங்கு. 1 நாளா 29, 
சிமியா, சிமீயா, சிமேயா, சிமேயா. 
Shimea, 
1. அ சம்முவா. 1காளா 3” 2சாமு 504, 
2. 1 நாளா 699, 
3. 1] நாளா 699, 


4, சமமா. 1சாமு 169 2 சாமு 135, 


5, அ இழியாம்‌. 1 நாளா 892 928, 
சிமியாத்‌. ShImeath. 2 இரா 1241, 
சிமியோன்‌. 51௬௨௦௬. [கேட்குதல்‌]. 


1. யாச்கோபுக்கும்‌ லேயாளுக்கும்‌ பிற 
ந்த இரண்டாம்‌ மகன்‌. ஆதி 29” 3020, இவன்‌ 
சந்ததியார்‌ கானான்‌ தேசத்தில்‌ யூதாவின்‌ 
தென்மேற்குப்‌ பாகத்திற்கும்‌ பெலிஸ்திய 
ரின்‌ தேசத்தின்‌ தென்பாகத்திற்கும்‌ இடை 
யிலுள்ள நாட்டில்‌ வூத்தார்கள்‌. யாக்கோபு 
லேவி கோத்திரத்தையும்‌ சிமியோன்‌ கோத்‌ 
திரத்தையும்‌ சபித்தான்‌. ஆதி 49. யூதா 
கோத்திரத்தொடு கானானியருக்கு விரோத 
மாய்ப்‌ படையெடுத்தவன்‌. நியா 13. இந்‌ 
தக்‌ கோத்திரத்தைப்பற்றி யூதாராஜயத்தின்‌ 
பின்‌ சரித்திரத்தில்‌ ஒன்றும்‌ சொல்லியிருக்க 
வில்லை. இந்தக்‌ கோத்திரத்தார்‌ £க்கிரத்தில்‌ 
யூதா கோத்திரத்தில்‌ கலந்திருந்தார்கள்‌. 
முந்தி சமியோனுக்குக்‌ கொடுத்த ஊர்கள்‌ 
பிறகு யூதாவின்‌ ஊர்களோடு எழுதியிருப்‌ 
பது இதற்கு அத்தாட்‌ி. யோசு 192% 
1இரா 19? 1 சாமு 275. 

2. யூதா மக்கபேயுவின்‌ பாட்டனின்‌ தீகப்‌ 
பன்‌. 1மக்கபெயர்‌ 2, 


வேத அகராதி 


சிமியோன்‌ 


3. பாலகனாயே இயேசுவைச்‌ கையில்‌. 
ஏந்தி ஆர்வதித்த விருத்தாப்பியனான பக்‌. 
தன்‌, லூக்‌ 28, ஆ. இ. வே 3 

சிமியோன்‌. 5Symeon. 

1. இயேசுவின்‌ முற்பிதாக்களில்‌ ஒருவன்‌. 
லூக்‌ 320, த 

2. அந்தியோகியா சபையிலுள்ள 
தீர்க்கதரிசி. அப்‌ 131, ள்‌ ட 

3. உ சீமோன்‌ பேதுரு. அப்‌ 1514, 

சீமீரனு. 5ஸராாக. இது சன்ன ஆரி 
யாவின்‌ மேற்கு எல்லையில்‌ உள்ள ஒரு 
துறைமுகம்‌. பூர்வகாலத்தில்‌ ஸ்தாபிக்கப்‌ 
பட்ட இந்த ஊரைப்‌ பலதடவை சத்தருக்‌ 
கள்‌ அழித்தார்கள்‌. ஆனாலும்‌ ஒவ்வொருதட 
வையும்‌ திரும்பத்‌ திரும்ப மேனிலைக்கு வர்‌ 
தீது. கடைசியில்‌ கி-மு. 290-ணா இது 
ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கே நல்ல துறை 
மூகம்‌ ஒன்று இருந்ததினால்‌ சின்ன ஆசியா 
வுக்கு அநேக ஜனங்கள்‌ போக்குவரவு செய்‌ 
வார்கள்‌. ஆகையால்‌ இங்கே வியாபாரம்‌ 
அதிகமாய்‌ நடந்தது. இந்த ஊர்‌ அதிகம்‌ 
அழகுள்ளதாயிருக்கஇினாலும்‌, இங்கேயுள்ள 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பக்தீயில்‌ சிறந்தவர்களான 
தினாலும்‌, அவர்கள்‌ ரோமைராயருக்கு விசு 
வாசமுள்ளவர்களாய்‌ இருந்ததினாலும்‌, சோ 
மை அதிகாரிகள்‌ இதின்மேல்‌ தயவுள்ள 
வர்களும்‌ பிரியமுள்ளவர்களுமாய்‌ இருந்தார்‌ 
கள்‌. இங்கே “சுவர்ணவீதி என்று சொல்‌ 
லப்படும்‌ அழகான பாதை யிருந்தது. இது 
இருந்த நாட்டில்‌ அடிக்கடி பூமியதிர்ச்சி 
உண்டாகும்‌. பரி. யோவான்‌ இங்கேயுள்ள 
கிறிஸ்தவ சபைக்கு எழுதின நிருபத்தினால்‌ 
௮ச்சபையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ உண்மையுள்ள 
வர்களும்‌ வருத்தத்தையும்‌ துன்பத்தையும்‌ 
சகித்து இருதயத்தில்‌ உண்மையான ஐச 
வரியமுள்ளவர்களாய்‌ இருந்தார்கள்‌ என்று 
அறிவோம்‌. இங்கேயுள்ள யூதர்கள்‌ கிறிஸ்தவ 
மார்க்கத்துக்கு அதிகம்‌ விரோதமாய்‌ இருக்‌ 
தார்கள்‌. இல்வூரிலேதான்‌ பொலிக்கார்ப்‌ 
இரத்தச்சாட்சியாய்‌ மரித்தான்‌. வெளி 98. 

சிமேயி, சிமேய்‌, சீமேயி. 861௩௮1 
[யேகோவா பிரஸ்தாபமுள்ளவர்‌]. இந்தப்‌ 
பெயர்‌ எபிரெயருக்குள்‌ அடிக்கடி வழங்கி 
வந்தது, ஆனால்‌ இந்தப்‌ பெயருள்ளவர்களில்‌ 
பலரைப்பற்றி அவ்வளவு விசேஷம்‌ இல்லை. 

1. பென்யமின்‌ கோத்திரத்தையும்‌ சவு 
லின்‌ குடும்பத்தையும்‌ சேர்ந்த தாவீதுக்கு 
விரோதமானவன்‌. தாவீது சலெகாலமாக 
இவனை மன்னித்துப்‌ பிற்பாடுசாலொமோன்‌ 
இவனுக்கு தண்டனை செய்யும்படி சட்டளை 
யிட்டான்‌. 2 சாமு 16 1918 | இரா 28:36, 


( 308 ) 


2. சாலொமோனின்‌ 
வன்‌. ]இரா 13415, 

3. தாவீதின்‌ திராட்சச்தோட்டங்களுக்குச்‌ 
தலைவன்‌. ] நாளா 2777, 

4. ஒரு பிரபு. 1 காளா 399, 

5. சிமியோன்‌, ரூபன்‌ கோத்திரங்களின்‌ 
அட்டவணையில்‌ சொல்லியிருக்கும்‌ பெயர்‌. 
1 நாளா 426 54, - சேமா. 1 காளா 58, 

6. லேவியின்‌ பேரன்‌. யாத்‌ 6017, 

7. 1 நாளா 605. 

8. 1]காளா 64“. 

9. சேவாலயத்து சில பாடகர்களில்‌ ஒரு 
குடும்பம்‌. 1 காளா 2517. 

10. எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ தேவால 
யத்தில்‌ சீர்திருத்தம்‌ செய்த ஒரு லேவியன்‌. 
உ நாளா 2014, 


பரிவாரத்தில்‌ ஒரு 


11. எஸ்ரா 105. 

12. எஸ்தர்‌ 25. 

13. -- சம்மா. ] சாமு 16£ 2சாமு 219, 
14. - சேமா. ]நாளா 80:21, 

15. சிமேயி குடும்பம்‌. சக 1213, 
சிம்சாய்‌. sha. எஸ்றா 4”, 
சிம்சோன்‌. 8௨௱௨௦ஈ. 


1. சிம்சோனுடைய சரித்திரம்‌ நியாயாதி 
பதி புஸ்தகத்தில்‌ விபரமாய்ச்‌ சொல்லியிருக்‌ 


இறத. நியா 1324-1690, 
சோன்‌ மகா பராக்ரமசாலி என்றும்‌, 


சீடவைகளில்‌ பயமின்றிப்‌ பெலிஸ்தியர்களை 
ஏமாற்றினான்‌ என்றும்‌, இருபது வருஷமாக 
இஸ்‌. ரவேலரைக்‌ காப்பாற்றினான்‌ என்றும்‌ 
அறிவோம்‌. ஆனால்‌ இந்த அதிகாரங்களில்‌ 


சொன்ன ஊர்களைபபற்றி நாம்‌ விசாரித்தால்‌, 


இதினாலே ௫ம்‌ 


பல 


சிம்சோன்‌ எல்லாக்‌ கோத்திரங்களுக்கும்‌ 
அல்ல, தென்‌ கானானில்‌ ஒரு நாட்டிலுள்ள 
எபிரெயர்களுக்குமாத்திரம்‌ நியாயாதிபதியா 
யிருந்தான்‌ என்று அறியவேண்டும்‌. 


2. இவன்‌ சரித்திரத்தில்‌ கி-மு. ஏறக்கு 
றைய 1000-ூத்துக்கு முன்‌ தங்கள்‌ ஊர்‌ 
களில்‌ எபிரெயர்கள்‌ நடத்தின சடங்கா 
சாரங்களை நாம்‌ தெளிவாய்ப்‌ பார்க்கக்கூடும்‌. 
ஆனால்‌ நாம்‌ அந்த சரித்திரத்தைப்‌ பார்க்கும்‌ 
போது அக்காலத்திலுள்ள எபிரெயர்கள்‌ பல 
விஷயங்களில்‌ சன்மார்க்கத்தைப்பற்றியும்‌, 
யேகோவாவின்‌ வணக்கத்தைப்பற்றியும்‌ அவ்‌ 
வளவு ஜாக்கிரதையில்லாமல்‌ இருந்தார்கள்‌ 
என்று தோன்றுகிறது. 

இந்த அதிகாரங்களிலேயொழிய சிம்சோ 
னுடைய பெயர்‌ பழைய ஏற்பாட்டில்‌ மறுப 
டியும்‌ சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ ஒருதடலைமாத்திரம்‌ டவர்‌ 
ருக்கிறது. எபி 112, 


( 804 ) 


ரி Shimer. ச 
1. காளா கி, 
2. 1 நாளா 114, 

3. 1 கானா 260, 

4. 2 நாளா 2975, 
சிம்ரி. அணா]. 

1. பினேகாஸ்‌ கொன்ற சிமியோன்‌ கோத்‌ 
இரத்தில்‌ ஒரு பிரபு. எண்‌ 251, 

2, ௯ சப்‌இி, ஆகாமின்‌ பாட்டன்‌. யோசு 
71 1 நாளா 25, 

3. 1 காளா 85, 

4, சிம்ரியினுடைய ராஜாக்கள்‌ கிழக்குத்‌ 
சேசங்களிலுள்ள ஜனங்களைக்‌ குறிக்கலாம்‌. 
எரே 255, 

5, இ-மு. 887-ஸூ ஏலா ராஜாவைக்‌ கொ 
ன்றுபோட்டு ஏழு நாட்களாக இஸ்ரவேவில்‌ 
அரசாட்சிசெய்து உம்ரியினால்‌ கொல்லப்‌ 
பட்ட ராஜா. 1 இரா 169. 

சிம்ரீத்‌. 5நnாth. 2 காளா 2426. - 
யாத்‌, 

சிம்ரோன்‌. 

1, எண்‌ 2054, 

2. யோசு 117 1915, 


சிம்ரோன்‌ மேரோன்‌. Shimron-Meron. 
இதுவும்‌ சம்ரோனும்‌ ஒன்றுதான்‌. யோசு 
11:12 

சிரங்கு, சோறி. 16௦. சீரியாதேசத்தில்‌ 
தற்காலத்திலுள்ள இந்த வியாதி முற்காலத்தி 
லும்‌ இருந்தது. இது தேகத்தைச்‌ சுத்தமாய்ப்‌ 

பேணாததினால்‌ உண்டாகிறது. இதினியித்‌ 
தீம்‌ இந்த வியாதியுள்ளவர்கள்‌ ஆசாரியர்க 
ளாய்‌ இருக்கப்படாது. லேவி 215 உபா 
285, 

சிரிக்கிறது. டஃபஜh. நகைக்கிற து காண்க. 

சிநஷடிப்பு. Creation. ஆதியாசமத்தில்‌ 
இருஷ்டிப்பின்‌ வரலாறு இரண்டுவிதமாய்ச்‌ 
சொல்லியிருக்கறது. இந்த இரண்டு வர 
லாறும்‌ வெவ்வேறோனகாலத்தில்‌ வெவ்வே 
ரேன ஆச்கியோன்களால்‌ எழுதப்பட்டவை 
என்பது எபிரெய பாஷையில்‌ தேறினவர்க 
ளுடைய அபிப்பிராயம்‌. 


முதலாவது, ஆறு நாட்களில்‌ (1 ) வானமும்‌ 
பூமியும்‌, ஒளியும்‌ இருளும்‌; (11) ஆகாய 
விரிவும்‌; (1) சமுத்திரமும்‌ தமையும்‌, புல்‌ 


சீயி 


Shimron. 


எனறு பெயர்‌ சொல்லியிருக்‌ Fi 
கோவா வானத்தையும்‌ பூமியையும்‌ றா ழ்‌, 
தார்‌ என்றும்‌, பூமி புல்‌ பூண்டு இல்லாம 
வெட்டாக்தசையாய்ச்‌ கடந்ததென்றும்‌, யே 
கோவா மனுஷனைச்‌ சிருஷ்டித்தார்‌ எனறும்‌, 
அவனுக்காக ஒரு தோட்டம்‌ உண்டாக்க 
ரென்றும்‌, அதில்‌ அவன்‌ வேலைசெய்தான்‌. 
என்றும்‌, அவனுக்குதவியாக கடவுள்‌ ஸ்திரி 
யை உண்டாக்கினார்‌ என்றும்‌, அந்தத்‌ தோட்‌ 
டத்தில்‌ சர்ப்பம்‌ அவர்களை எமாற்றினது 
என்றும்‌, அவர்க க்கு யேகோவா தண்‌ 
டனை விதித்தார்‌ என்றும்‌ வயு 
றது. ஆதி 2435, 

இந்த இரண்டு வரலாற்றையும்‌ பார்த்து, 
இவைகளுக்கும்‌, எபிரெயர்‌ சொன்ன இந்தச்‌ 
சிருஷ்டிப்பின்‌ வரலாறுகளுக்கும்‌ பல நூற்‌ 
ரூண்கெளுக்கு முந்தி பாபிலோனியா தேசத்‌ 
தார்‌ தங்கள்‌ தேசத்து தேவர்களில்‌ “மார்துக்‌ 
என்று பெயர்கொண்டவன்‌ செய்த உலக 
சிருஷ்டி ப்பைப்பற்றிய சரித்திரத்துக்கும்‌ பல 
வித்தியாசம்‌ உண்டு, ஆனால்‌ இவைகளில்‌ 
வானம்‌ நட்சத்திரம்‌ மனுஷன்‌ சிருஷ்டிக்கப்‌ 
பட்டதைப்பற்றிய ஒற்றுமைகள்‌ பல உண்டு, 
இவைகளையெல்லாம்‌ சேர்த்துப்‌ பார்த்தால்‌ 
அக்காலத்தில்‌ சேமியர்‌ யாவரும்‌ பூமி கடலில்‌ 
தெப்பம்போல்‌ வைக்கப்பட்ட ஒரு பெரிய 
சமபூயியென்றும்‌, வானம்‌ எல்லாவற்றையும்‌ 
மூடும்‌ கூரைபோன்ற ஒரு மண்டலம்‌ என்‌ 
றும்‌, எல்லா நட்சத்திரங்களிலும்‌ சூரியனும்‌ 
சந்திரனும்‌ பெரியவை என்றும்‌ நினைத்தார்‌ 
கள்‌ எனத்‌ தோன்றுகிறது. 

இவைகளை அறிந்து நாம்‌ ஆதியாகமத்தில்‌ 
உள்ள சரித்திரத்தை எழுதினவர்கள்‌ தங்க 
ளுக்குத்‌ தெரிந்தமட்டும்‌ உலக ஈருஷ்டிப்‌ 
பைப்பற்றிச்‌ சொன்னாலும்‌, அவர்களுக்கு 
உலக சிருஷ்டிப்பின்‌ வரலாறு தெரிந்தது 
என்று சொல்ல முடியாது. வானசாஸ்திரம்‌ 
பூகோள உறுப்பிலக்கண சாஸ்திரங்களில்‌ 
தேறினவர்கள்‌ இப்பூமி ஆறு நாட்களில்‌ 
அல்ல, ஆறு யுகங்களிலுமல்ல, யுகா யுகங்‌ 
களில்‌ சிருஷ்டிக்கப்பட்டது என்றும்‌, ௮து 
இப்போதிருக்றெ நிலைமைக்கு படிப்படி. 
யாய்‌ வந்தது என்றும்‌, உலகம்‌ சிருஷ்டிக்‌ 
கப்படுமுன்‌ அநேக நட்சத்திரங்கள்‌ உண்டாக்‌ 
கப்பட்டது என்றும்‌, சந்திரன்‌ ஒரு பெரிய 


39 ( 305 ) 


சிரேஷ்‌ 


ஈட்சத்திரமல்ல, ஆறின இப்பொறியைப்‌ 
போல்‌ இருக்கறது என்றும்‌ ஆதியாகமத்தில்‌ 
சொல்லியிருப்பதற்கு எதிரான நியாயத்தைச்‌ 
சொல்லுகருர்கள்‌, 

இதினிமித்தம்‌ ஆதியாகமம்‌ சொல்வது 
வீண்கதைபோல்‌ இருக்கறது என்று சொல்‌ 
லலாமா? அல்ல, முன்சொன்ன பாபிலோ 
னியா கதையோடு ஆதியாகமத்தில்‌ சொல்லி 
யிருக்கறதை நாம்‌ ஒப்பிட்டால்‌ எபிரெயர்‌ 
கள்‌ ௮டைந்த இரண்டு மூன்று முக்கிய 
மான உண்மைகளை நாம்‌ கவனிக்கவேண்‌ 
டும்‌. அவையாவன: 

(1) பல தேவர்கள்‌ இல்லை; ஒரே கடவுள்‌ 
தான்‌ உண்டு, அந்நியர்கள்‌ வணங்கின பல 
தேவர்களில்‌ உள்ள குற்றம்‌ குறைகள்‌ அவ 
ரில்‌ இல்லை, 

(11) அவர்‌ தமது நறரித்தத்தை நிறைவேற்‌ 
அம்பழி. உலகத்தையும்‌ அதிலுள்ள யாவற்‌ 
றையும்‌ சிருஷ்டித்தார்‌. 

(111) அவர்‌ மனிதர்களை நேசித்து அவர்‌ 
கள்‌ நன்மை செய்யும்படி. விரும்பிக்‌ கட்டளை 
கொடுத்தும்‌, அவர்‌ மனுஷரைச்‌ சுயாதீன 
சித்தமுடையவர்களாயச்‌ சிருஷ்டித்தார்‌. 

(18) ஒவ்வொரு மனுஷனும்‌ உத்தமனா 
யிருக்கவேண்டும்‌. 

(7) கடவுள்‌ மனுஷனை கே௫க்கிருர்‌. ஆ 
னால்‌ தீமை செய்கிறவனைத்‌ தண்டிப்பார்‌. 
தண்டனை செய்யும்போது அவனுக்கு 
வழியைச்‌ காட்டுவார்‌. இவைகளையும்‌ இன்‌ 
னும்‌ கல்ல புத்தி போதனைகளையும்‌ அறிந்து, 
இந்த அதிகாரங்களில்‌ வானசாஸ்திரததிற்‌ 
கும்‌ பூகோள உறுப்பிலக்கணத்திற்கும்‌ ஆதா 
ரம்‌ இல்லாவிட்டாலும்‌, இதிலே ஆவிக்குரிய 
சத்தியம்‌ உண்டு என்று எபிசெயர்கள்‌ அறி 
ந்து அவர்கள்‌ கற்பித்த உத்தம போதனையை 
அறிந்துகொள்வோமாக. ஆதி 11 சங்‌ 905 
1343 ஏசா 4028 425 4424 4613 எரே 10 
அப்‌ 4% 1415 எபி 113. 

சிரோஷ்‌. Zeresh, 
எஸ்தர்‌ 510, 

சிோனியு. Cyrenlus, Qulrinlus. சிசே 
னியு சீரியா தேசத்தில்‌ இரண்டுமுறை தே 
சாதிபதியாய்‌ இருந்தான்‌. இஃபி, 6-ணா 
இவன்‌ இரண்டாம்முறை தேசாதிபதியாய்‌ 
இருந்து குடிமதிப்பு எழுதுவித்தான்‌ என்ப 
தற்கு அத்தாட்சி உண்டு, ஆனால்‌ இந்தக்‌ 
குடி. மதிப்பு லூக்கா சுவிசேஷகன்‌ சொன்ன 

“முதலாம்‌ குடிமதிப்பு” அல்ல, சிசேனிய 
எழுதின இரண்டாம்‌ குடிமதிப்புதான்‌. 207 
னியு எழுதுவித்த “முதலாம்‌ குடிமதிப்பு 


ஆமானின்‌ மனைவி. 


வேத அகராதி 


சிரேனே 


இவன்‌ முதலாம்‌ முறை சீரியாவில்‌ தேசாதி 
பதியாய்‌ இருந்தபோது எழுதினது. எகிப்து 
தேசத்தில்‌ ரோமர்கள்‌ பதினாலு வருஷத்து 
க்கு ஒருமுறை குடிமதிப்பு எழுதின துபோல்‌ 
சீரியாவிலும்‌ எழுதினார்கள்‌ என்று நினைக்க 
இடம்‌ உண்டு. இதின்படி சிரெனியு செய்த 
“முதலாம்‌ குடி.மதிப்பு ஏறக்குறைய இ-மு. 
7-' துவங்கியிருக்கது. அந்தக்காலத்தில்‌ 
சிரேனியு சரியா தேசத்துக்குச்‌ சாதாரண 
சேசாதிபதியாய்‌ அல்ல, சரியா தேசத்தாருக்‌ 
கும்‌ சமீபத்திலுள்ள சிலீசியாநாட்டின்‌ மலைத்‌ 
தேசத்தாருக்கும்‌ சண்டை உணடானத$ 
னாலே இவன்‌ ரோமராயனிடச்திலிருந்து 
அதிகாரம்பெற்றுச்‌ சாதாரண தேசாதிபதியு 
டன்‌ விசேஷித்த தேசாதிபதியாய்‌ இருந்து, 
குடிமதிப்பு முதலியவற்றைப்‌ பார்த்துவர்‌ 
தான்‌. இம்ச “முதலாம்‌ குடிமதிப்பில்‌' பூதர்‌ 
களைட்‌ பிரியப்படுத்தித்‌ தங்கள்‌ முறையின்படி 
அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ தான்‌ பிறந்த 
ஊருக்குப்‌ போய்‌ அங்கேதான்‌ கோத்திர 
அட்டவணையில்‌ பெயர்‌ எழுதும்படி ஏற்பாடு 
செய்தான்‌.  இரண்டாம்தடவை இவன்‌ 
தேசாதிபதியாய்‌ இருந்தபோது ஜனங்கள்‌ 
தாங்கள்‌ இருந்த இடங்களிலே அவர்கள்‌ பெ 
யர்‌ எழுதும்படி இவன்‌ ஏற்பாடு செய்ததி 
னால்‌ இது யூதர்கள்‌ த௩்கள்‌ ஆசாரத்திற்கு 
விரோதமானது எனறு பயந்து பெரிய கல 
கம்‌ பண்ணினார்கள்‌. லூக்‌ 21 அப்‌ 597, 
சிபேனே. (ரல. சிரேனே வட ஆப்‌ 
பிரிக்காவில்‌ லீபியாநாட்டின்‌ தலைநகரி. 
இதிலுள்ள யூ தர்களும்‌ ௮லெச்சந்தரியா பட்ட 
ணச்‌ து யூதர்களும்‌ எருசலேம்‌ பட்டணத்தில்‌ 
தங்களுக்கு ஒரு ஜெப ஆலயம்‌ கட்டினார்கள்‌. 
இவர்களில்‌ அநேகர்‌ இிறிஸ்‌தவர்களானார்கள்‌. 
மாற்‌ 1521 அப்‌ 210 69 1120 131, 
சிரைக்கிறது. She. லேவி 149 உபா 
212 நியா 169 2 சாமு 104 யோபு 15 
1 கொரி 116. கூந்தல்‌, சவரம்‌ காண்க. 
சிலந்திப்பூச்சி. 5றச. யோபு 814 
ஏசா 595, இந்த இரண்டு வசனங்களில்‌ 
இதின்‌ வலை உபமானமாய்ச்‌ சொல்லியிருக்‌ 
இறது. நீதி 3029-ல்‌ சொல்வியிருக்கும்‌ பதம்‌ 
எபிரெய பாஷையில்‌ இலந்திப்பூச்சியை 
அல்ல, வீட்டுப்பல்வியைச்‌ குறிக்கிறது. 
சிலம்பம்‌. மாரீஸ்‌. 1 கொரி 95. 
சிலம்பு. Anklet. ஏசா 318, ஆபரணம்‌ 
காண்க, 
சிலாம்புகள்‌. 9௦8/9. அப்‌ 9183-ல்‌ சொ 
ல்லியிருக்கும்‌ பரி. பவுலின்‌ கண்களிலிருந்து 
விழுந்த “மீன்‌ செதில்கள்‌" என்பதற்குப்‌ பதி 
லாக அவ்வசனத்துக்குப்‌ பக்கத்தில்‌ “சிலாம்‌ 


( 806) 


சிலிசியா 


புகள்‌? என்று மொழிபெயர்த்தவர்கள்‌ எழுதி 
யிருக்கிறார்கள்‌. அவனுடைய கண்களை மூடி 
யிருந்த படலத்தைக்‌ குறிக்கும்படி. இப்பதங 
கள்‌ சொல்லப்பட்டி ருக்கின்றன. 

சிலிசியா. 0111௦1. சின்ன ஆசியாவின்‌ 
தென்ழெக்கிலுள்ள நாடு. இதின்‌ கிழக்குப்‌ 
பாகம்‌ சீரியாவின்‌ எல்லையை அடுத்தது. சீரி 
யாவிலும்‌ சிலிசியாவிலும்‌ உள்ள சபைக 
ளுக்கு 2க்கியம்‌ இருந்தது. சர்வகலாசாலை 
இருந்த தர்சுபட்டணம்‌ இதின்‌ தலைககரி. 
இதில்‌ பரி. பவுல்‌ மாணாக்கனாய்‌ இருந்து 
படித்தான்‌. அப்‌ 6 1529 2199 225 கலா 121, 


மூன்று தமான சிலுவைகள்‌, 


சிலுவை. The Cross. 

1. சிலுவைமாம்‌. சலுவை பாரசேகர்‌, 
மேதியர்‌, சீரியர்‌, கர்தாகயர்‌ இவர்கள்‌ உப 
யோதித்த வாதைக்‌ கருவி. ரோமர்‌ சிலுவை 
யைத்‌ தண்டனைசெய்யும்‌ கருவியாகக்‌ கை 
யாடினார்கள்‌. இக்கருவிக்குப பூர்வீகத்தில்‌ 
பல பெயர்கள்‌ இருந்தன. பிந்தின காலத்திலே 
இதற்குக்‌ குரூக்ஸ்‌ (72) என்னும்‌ லத்தன்‌ 
பதம்‌ பொதுவாய்‌ வழக்கினது. சிலுவை 
யில்‌ நெடுமரம்‌ குறுக்குமரம்‌ என இரண்டு 
மரங்கள்‌ உண்டு. பூமியில்‌ நட்டிருக்கும்‌ நெடு 
மரத்தின்‌ நுனியின்மேலாகிலும்‌ (1) அதற்‌ 
குச்‌ சற்றே தீழாகிலும்‌ (4) சிலுவைகளில்‌ 
குறுக்குமரம்‌ தைக்கப்படும்‌. அந்திரேயா 
வின்‌ சிலுவை ) என்னும்‌ அட்சரத்தைப்‌ 
போன்றது. இந்தச்‌ சிலுவை ஒன்றில்‌ அப்‌ 
போஸ்தலனாகிய அந்திரேயா அறையப்பட்‌ 
டான்‌ என்பது பாரம்பரை. ரோமாபுரியில்‌ 
திசையிலுள்ள கெபிகளில்‌ (Catacombs) 
வெட்டப்பட்ட கல்லறைகளின்‌ சுவரில்‌ 
இதுவரையப்பட்டிருக்றெது. இது கிரேக்க 
பாஷையில்‌ கிறிஸ்து என்றெ பதத்தின்‌ 
முதல்‌ எழுத்தைக்‌ குறிக்கிறது. 

இந்தச்‌ சிலுவை மரங்கள்‌ இரண்டும்‌ கரடு 
முரடுள்ளவை. குறுக்குமரம்‌ ஒரு ஆளின்‌ 
இரண்டு கைகளையும்‌ நீட்டி அதில்‌ அவை 
களை அறையத்தக்க நீளமானது. ஆண்ட 
வருக்குத்‌ தாகம்‌ உண்டானபோது ஒருவன்‌ 
அவர்‌ குடிக்றெதுக்குக்‌ காடி. நிறைந்த கடற்‌ 


வேத அகராதி 


சிலுவை 


காளானை ஈசோப்புத்தண்டு ஒன்றில்‌ மாட்டி 
அவர்‌ வாய்க்குக்‌ இட்ட நீட்டினான்‌ என்று 
யோவா 1955-ல்‌ வாசிக்கிறோம்‌. ஈசோப்புத்‌ 
தீண்டு 1-2 அடி நீளமானது. ஆதலால்‌ நெடு 
மரம்‌ ஆள்‌ உயரத்துக்கு அவ்வளவு அடி 
உயரமானது என்பது விளங்கும்‌. பெரும்‌ 
பாலும்‌ நெடுமரம்‌ பூமிக்குள்‌ ஈடப்பட்டபிறகு 
மரணத்தீர்ப்புக்குள்ளானவன்‌ குறுக்குமரத்‌ 
தை அந்த இடத்திற்குச்‌ சுமந்துகொண்டு 
போவான்‌. அங்கே இக்குறுக்குமரத்தை நெடு 
மரத்தோடு பதிப்பார்கள்‌. பிற்பாடு குற்றவா 
ளியின்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ கயிறுக 
ளால்‌ சிலுவையோடு சேர்த்துக்‌ கட்டுவார்‌ 
சள்‌ அல்லது ஆணிகளால்‌ அறைவார்கள்‌. 

கால்‌ நிற்கிறதுக்கு நெடுமாச்தில்‌ ஒரு 
கட்டை அமைக்கப்பட்டிருந்ததோ என்பது 
சந்தேகம்‌. சில சமயங்களில்‌ இரேகத்சைத்‌ 
தாங்குகிறதற்கு நட்டமரத்தில்‌ ஒரு கட்டை 
தைச்திருக்கும்‌. 

மரணத்தீரப்புக்‌ குள்ளானவனைச்‌ சிலுவை 
யில்‌ அறைவதற்குக்‌ கொண்டு போகும்போது 
அவன்‌ செய்த குற்றம்‌ இன்னதென்று காட்‌ 
டுகிற ஒரு எழுத்துப்‌ பலகை (Tஃபlus) 
அவன கழுத்தைச்‌ சுற்றிப்‌ போட்டிருக்கும்‌. 
இப்பலகை (மத்‌ 975! மாற்‌ 15% லூக்‌ 2838 
யோவா 1929) இயேசுவின்‌ சிரசுக்குமேல்‌ 
பதிக்கப்பட்டதால்‌ அவரை அறைந்த லு 
வை நமக்குத்‌ தெரிந்த குருசுபோல இருந்த 
தென்பது நிசம்‌, 

2. சிலுவைஎன்பதுக்தரிய தாலுர்த்தம்‌. 

(௩. கிறிஸ்து சிலுவையில்‌ தொங்கி இறந்‌ 
தீது அவர்‌ நடப்பித்த இரட்சணிய டரிடையில்‌ 
எல்லாவற்றிலும்‌ முக்கியமானதால்‌ (யோவா 
214) இரட்சிப்பைச்‌ கூறும்‌ சுவிசேஷம்‌ எல்‌ 
லாம்‌ சிலுலையைப்பற்றிய சுவிசேஷம்‌ என்‌ 
னப்பட்டிருக்கிறது. 1 கொரி 18, 

(6) அதுவுமன்றி சிலுவை அசேகாரணத்‌ 
தால்‌ இறிஸ்து நமக்கு உண்பெண்ணின 
இரட்சிப்புக்கும்‌ ௮வர்‌ ஏற்படுத்தின கிறிஸ்‌ 
சவ மார்க்கத்துக்கும்‌ அடையாளமே. 

(6) மேலும சிலுவை கிறிஸ்து இரட்ச 
ணிய கிரிமையினிமித்தம்‌ பட்டனுபவித்த 
பாகெளுக்கும்‌ மரணத்துக்கும்‌ அடையாள 
மானதால்‌ ௮௮ கிறிஸ்தவனுக்கு வரும்‌ எந்‌ 
தீத அனபத்தையும்‌ அல்ல, இயேசு இரட்ச 
கரை அவன்‌ பின்செல்வதினாலும்‌ அவரைக்‌ 
குறித்து ௮றிச்கையிடுவதினாலும்‌ வரும்‌ துன்‌ 
பங்களையும்‌ அவமானத்தையும்‌ குறிக்கிறது. 

3. சிலுவையில்‌ அறைதல்‌. சிலுவையில்‌ 
அறைதல்‌ மரணத்தீர்ப்புக்குள்ளானவனை மிக 


(807) 


னி 


ம்‌ அவமானப்படுத்துவதும்‌ கோர வேதனைப்‌ 
படுத்துவதுமேயாம்‌. உபா 89153 கலா 314, 

செத்தவர்களையும்‌ ௮வமானத்துக்காக சிலு 
வையில்‌ அறைவது உண்டு, கொடூர வேத 
: னையோடு மனுஷர்களைக்‌ கொல்வது யூதர்‌ 
களுக்கு அருவருப்பாகவே இருந்ததால்‌ “ தூக்‌ 
கிப்போதெல்‌? என்னும்‌ எபிரெய பதம்‌ சத்தி 
யவேதத்தில்‌ முந்திக்‌ கொல்லப்பட்டவர்களி 
னது பிரேதங்களைப்‌ பின்பு எச்சரிப்புக்காக 
வும்‌ ௮வமானத்துக்காகவும்‌ ஒரு மரத்திலா 
வது தூக்குமரத்திலாவது தூக்கிப்போடுதெலைக்‌ 
குறிக்கும்‌ என்பதைப்பற்றிச்‌ சந்தேகமில்லை. 
ஆதி 4019 யோசு 1026 உபா 212, பிந்தின 
காலத்தில்‌ யூதர்கள்‌ பெனிக்கியர்களைப்போல்‌ 
இவ்வாறே குற்றவாளிகளையும்‌ சத்துருக்களை 
யும்‌ கொல்லுவார்கள்‌. 

ரோமர்‌, கர்தாகியர்‌ செய்ததுபோல்‌ யூதர்‌ 
கள்‌ முதலில்‌ அடிமைகளைமாத்திரம்‌ சிலுவை 
யில்‌ ௮றைந்துவந்தும்‌ பின்பு சுயாதீன ஜனங்‌ 
களையும்‌ சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌. ஆயி 
னும்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டவர்கள்‌ 
பெரும்பாலும்‌ தாழ்ந்த ஜனங்களா யிருந்தார்‌ 
கள்‌. கொலை, கலகம்‌, இருட்டு, வஞ்சனை 
ஆதிய இவைகள்‌ சிலுவையில்‌ அறைவதற்கு 
ஏதுவாயின. அறையுமுன்‌ மரணத்தீர்ப்புக்‌ 
குள்ளானவனை, அடிப்பது ரோமருக்குள்‌ 
வழக்கம்‌. மரணச்தீர்ப்புக்குள்ளானவன்‌ அடி 
மையாயிருந்தால்‌ வாரினாலும்‌ சுயாதீனமுள்‌ 
எளவனாயிருந்தால்‌ தடியினாலும்‌ அடிக்கப்படு 
வான்‌. 

பல ஊர்களில்‌ சிலுவைகளை ஈநவெதற்கு 
நியமிக்கப்பட்ட இடம்‌ ஒன்று இருந்தது. 
அவ்விடம்‌ ஊருக்கு வெளியே எங்கும்‌ காண்‌ 
இற மேடுகளின்மேலும்‌ ஜனங்கள்‌ நடக்கும்‌ 
வழி ஓரத்திலும்‌ இருந்தது. மரணச்தீர்ப்புச்‌ 
குள்ளானவனுடைய வஸ்இரம்‌ சிலுவையில்‌ 
அறையும்‌ சேவகருக்குச்‌ சொந்தம்‌. 

கொடூர வேதனையினாலும்‌ இரத்தஞ்சிந்து 
தவினாலும்‌ காயங்களால்‌ உண்டான காய்ச்ச 
லினாலும்‌ அறையப்பட்டவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
இறந்தது ஆச்சரியமல்ல. ஆயினும்‌ பலர்‌ 
இரண்டு மூன்று நாட்களாக அவஸ்தைப்‌ 
பட்டபின்மாத்திரம்‌ இறப்பார்கள்‌. அப்படி 
சிலுவையில்‌ தொங்கெவர்கள்‌ வெகுநேரம்‌ 
அவஸ்தைப்படாதபடிக்குக்‌ காவலாளர்‌ இவர்‌ 
களைக்‌ கால்களை முறித்தாவது ஈட்டியினால்‌ 
குதீதியாவது கொன்று பிரேதங்களைக்‌ காட்டு 
மிருகங்களுக்கு இரையாக விட்டார்கள்‌. 
றப்ப னக (உபா 212) இல 
வையில்‌ அறையப்பட்டவர்களின்‌ பிரேதத்‌ 
தை இரவில்‌ தொல்கவிதெல்‌ கூடாதகாரிய 
வட்டப்‌ ஒய்வுகாள்‌ சமீபித்ததினாலும்‌ 


வேத அகராதி 


சிலுவை 


க்‌ சாயச்தரத்தில்‌ சிலுவையில்‌ தொல்‌ 
இயேசுராதருக்கும்‌ இசண்டுகுற்றவாளி 
களுக்கும்‌ கால்களை முறித்துக்‌ கொல்லும்படி 
கேட்டுக்கொண்டார்கள்‌. சிலுவையில்‌ தொய்‌ 
னெவர்களுக்கு மயக்கம்‌ உண்டாகும்படிக்கு 
மருந்து கலந்த பானம்‌ கொடுப்பது யூதர்‌ 
களுக்கு வழக்கமாய்‌ இருந்தது. இயேசு 
இதைக்‌ குடிக்கவில்லை. மத்‌ 5734, 
நாலாவது நூற்றாண்டுவரையில்‌ சிலுவை 
யில்‌ அறைதல்‌ ஆகிய தண்டனை வழங்கி 
வந்தது, 

4. சிலுவை வரைதல்‌ (போடுதல்‌). றி 
ஸ்தவர்கள்‌ சிலுவை வரைதல்‌ இரண்டாம்‌ 
தூற்றாண்டில்‌ வழங்கின து என்பது நிச்சயம்‌. 
வெளியே போகும்போதும்‌, உள்ளே வரும்‌ 
போதும்‌, துணிகளை உடுத்தும்போதும்‌, குளி 
தீது முழுகும்போதும்‌, சாப்பிடும்போதும்‌, 
விளக்குகளைச்‌ கொளுத்தும்போதும்‌, படுக்‌ 
கும்போதும்‌, உட்காரும்போதும்‌ நெற்றியில்‌ 
சிலுவை வரைதல்‌ எங்களுக்கு வழக்கம்‌ என்‌ 
அம்‌, இவ்வழக்கம்‌ முந்தி நெடுநாள்‌ இருந்தது 
என்றும்‌ தெர்த்துல்லியான்‌ (Tertullian. 
இ-பி. 160-230) எழுதிவைத்தான்‌. சிலுவை 
வரைதல்‌ அப்போஸ்தலர்‌ ஏற்படுத்தின ஒரு 
முறைமை என்று பசிலியு (8௩804. இ-பி, 
829-379) சாதிக்கறான்‌. கொன்ஸ்தந்தீனுக்‌ 
குப்‌ பிந்தினகாலத்தில்‌ இம்முறைமை அதிக 
மாய்‌ வழங்கத்‌ தொடங்கிற்று. சாப்பிடுமுன்‌ 
உணவின்மேல்‌ சிலுவை வரைந்துவந்தாா 
கள்‌. சண்டைக்குப்‌ போகும்‌ போர்ச்சேவ 
கன்‌ நெற்றியில்‌ சிலுவை வரைவான்‌. ஆரா 
தனையில்‌ ஜெபஞ்‌ செய்யும்போதும்‌, சுவி 
சேஷ வாக்கியத்தை வாசிக்கும்போததும்‌, பிர 
சங்கம்‌ தொடங்குவதற்கு முன்னும்‌, எந்தத்‌ 
திருப்பெயரையாவது சொல்லும்போதும்‌, 
குருவாதிலும்‌ சபையாராகலும்‌ சிலுவை வரை 
ந்துவந்தார்கள்‌. திரு ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்பவன்‌ முழுகுமுன்‌ அவனுடைய மார்‌ 
பிலும்‌, நெற்றியிலும்‌ சிலுவை வசையப்பட்‌ 
டது. இப்படி மற்ற ஆராதனை முறைமைகளி 
லும்‌ சிலுவை வரைதல்‌ வழங்கிற்று. ரோமான்‌ 
சபையில்‌ மீசா (14௫98) என்னும்‌ ஆராதனை 
யில்‌ சிலுவை அடிக்கடி வரைதல்‌ முறைமை, 
சீர்திருத்த சபையில்‌ சிலுவை வரைதல்‌ அரி 
து. சில இங்கிலீஷ்‌ சபைகளிலும்‌, பல லுத்‌ 
தரன்‌ சபைகளிலும்‌, திரு ஞானஸ்கான 
முறைமையிலும்‌, திரு இராப்போசன முறை 
மையிலும்‌, ஆசீர்வாதம்‌ கூறும்போதும்‌ இது 
வரையப்படும்‌. இதை வரை௫றவர்கள்‌ இறி 
ஸ்தவமார்க்கத்துக்கும்‌, ஞான திரவியங்களுக்‌ 
கும்‌ இயேசுவின்‌ சிலுவை ஊற்றும்‌ காரண 
மும்‌ என்று சடையாருக்கு வத்‌ 


(808) 


சிலை. 


தற்கு ஆராதனையில்‌ சிலுவை வரைதல்‌ அடை 
யாளமே என்று சொல்லுவார்கள்‌. 

5. சிலுவை வணக்கம்‌. கிறிஸ்தவ 
மார்க்கம்‌ பரம்பினபின்‌ கோவில்களிலும்‌, 
கோவில்களுக்கு முன்பாகவும்‌, பீடங்களின்‌ 
மேலும்‌, கல்லறைத்‌ தோட்டங்களிலும்‌, வழி 
ஓரத்திலும்‌ சிலுவை வைப்பது வழக்கமா 
யிற்று. சிலுவைகள்‌ இயேசுஏறிஸ்து நமக்‌ 
காகப்‌ பட்ட பாடுகளையும்‌, அடைந்த மாணச்‌ 
தையும்‌ நினைப்பூட்டுவதற்குத்தான்‌ முதலில்‌ 
வைத்திருந்தும்‌, பிந்தினகாலத்தில்‌ அந்தச்‌ 
திலுவைகளே வணக்கத்துக்குப்‌ பொருளா 
யின. எத்தனைக்கு ௮திகமாய்ச்‌ சபையார்‌ 
கள்‌ சிலுவைகளை வணஙக்கினார்களோ, அத்‌ 
தனைக்கு அதிகமாய்க்‌ கிறிஸ்துவை மறந்து 
விட்டார்கள்‌. இக்காரணத்தால்‌ சீர்திருந்தின 
திருச்சபையில்‌ எங்கே வீண்பக்தியெல்லாம்‌ 
குலைந்துபோனதோ அங்கே சிலுவை வணக்‌ 
கமும்‌ ௮கன்றுபோனது. சுவிசேஷ கிறிஸ்‌ 
தவர்கள்‌ கோவில்களிலும்‌ கல்லறைத்‌ தோட்‌ 
டங்களிலும்‌ சிலுவையை வைப்பதால்‌ சிலு 
வையின்‌ அடையாளம்‌ அவர்களுக்கு கிறிஸ்‌ 
துவினால்‌ உண்டான இரட்சிபபையும்‌ நித்‌ 
இய ஜீவனின்மேலுண்டான ஈம்பிக்கையை 
யும்‌ குறிக்கும்‌ அருமையான அடையாளத்‌ 
தைத்தவிர வேறல்ல. 

சிலை. 1௬௨௨௦. யாத்‌ 2824 3.413 லேவி 262 
எண்‌ 3352 உபா 75 1622 நியா 48 1இரா 
1423 2 இரா 32 1710 எரே 433 தானி 221 3! 
௫ 34 101, சாயல்‌, சுநபம்‌, விக்கிரகம்‌ 
காண்க. 

சிலை, சுநபம்‌, சோரபம்‌, விக்கிரகம்‌. 
[௱age. ஆதியில்‌ சேமியர்கள்‌ சிலைகளை 
வையாமல்‌ ஆராதனை செய்தும்‌ அவர்கள்‌ கற்‌ 
தூண்களையும்‌ “அசேரா? என்னும்‌ மரஸ்தம்‌ 
பங்களையும்‌ வைத்தார்கள்‌. பிறகு சித்திர 
வேலையான சிலைகளையும்‌ சொருபங்களையும்‌ 
செய்தார்கள்‌. “தேராபீம்‌” என்பவைகள்‌ பிர 
யாணஞ செய்யும்போது லெசாய்க்‌ கொண்டு 
போகத்தச்க இறு விக்தெகங்களாய்‌ இருந்தன. 
ஆதி 3109, விக்கிரகங்களைக்‌ குறிக்கும்‌ பதி 
னைந்து பதங்கள்‌ பழைய ஏற்பாட்டில்‌ உண்டு. 
இவைகள்‌ சத்திர வேலையுள்ள விக்கிரகங்கள்‌, 
பொன்‌ முதலிய லோகத்தினால்‌ வார்க்கப்ப 
ட்ட விக்கிரகங்கள்‌ முதலியவற்றைக்‌ குறிக்‌ 
இன்றன. லெ விக்ரெகங்கள்‌ கன்றுக்குட்டி, 
சர்ப்பம்‌ இவைகளின்‌ சாயலாயும்‌ மனுஷ 
ரின்‌ சாய்லாயும்‌ இருந்தன. எசே 2617 ஏசா 
4413 சங்‌ 1154 யாத்‌ 328 1 இரா 128 அப்‌ 
1958, இவைகளைக்‌ களிமண்‌, மரம்‌, வெள்ளி, 
பொன்‌ இவைகளால்‌ செய்தார்கள்‌. ஏசா 


வேத அகராதி 


க 


4418 ஒரி 84, இவைகளுக்கு வர்ணம்‌ பூசி, 
உடுத்தி, லெ சமயங்களில்‌ முடிசூட்டி, தேவா 
லயங்களில்‌ இவைகள்‌ விழாதபடி கட்டி 
வைத்து, இவைகளுக்கு ஆகாரம்‌ படைத்து, 
பலி செலுத்தி, தூபங்காட்டி , முத்தஞ்செய்து 
ஊர்கோலம்‌ கொண்டுபோவார்கள்‌. நியா 
17” ஏசா 412 4405 467 0511 எசே 1049 தூ 
8* 13”, அசேரா, சுநபம்‌, சாயல்‌, விக்கிர 
கம்‌, விக்கீரகாராதனை காண்க. 

சில்கி. செங்‌, 1 இரா 294, 

சிலசா. Shiishah. 

சிலதாய்‌, சில்த்தாம்‌. எஙக, 

1. 1 காளா 820, 

2. 1 நாளா | 220, 


சிலத்தாய்‌. 2112௩௮. சில்தாம்‌ காண்க. 

சில்லா. 8111. 2 இரா 123, 

சில்லாள்‌. 211௧௩. [*நிழல்‌” அல்லது 
இருள்‌]. லாமேக்கன்‌' இரண்டு மனைவிக 
ளில்‌ ஒருத்தி. ஆதி 47. 

சில்லிம்‌. 811௩1௬. யோசு 1592, _சா 
ராயிம 2. 


சில்லேம்‌. Shilo. = 
1 நாளா 713 ஆதி 4054, 


சில்வானு. 5114௨௨. சீலா காண்க, 

சிவந்தசழத்திரம்‌, சேங்கடல்‌. The Red 
8௦௨, தெற்கிலிருந்து வடக்கே ஆயிரம்‌ மைல்‌ 
அரம்‌ ஆப்பிரிக்காவுக்கும்‌ அராபியாவுக்கும்‌ 
இடையிலிருக்கும்‌ ஒடுக்கமான கடல்‌, இது 
வடக்கே £ீனாக்குடாநாட்டினால்‌ இரண்டு 
குடாக்கடலாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கறது. 
இஸ்ரவேலர்‌ எடப்திலிருந்து பிரயாணஞ்‌ 
செய்தபோது இந்த இரண்டு குடாக்கடல்‌ 
களில்‌ மேற்குக்‌ குடாக்கடலைக்‌ கடந்து 
போனார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ கடந்து 
போன இடம்‌ நிதானமாய்ச்‌ சொல்லமுடி 
யாது. யாத்‌ 14 அதி. இந்தக்‌ கடல்‌ வெப்பு 
என்று சொல்வதற்குக்‌ காரணம்‌ தெரியாது. 
இதில்‌ கிழக்கிலுள்ள குடாக்கடலின்‌ வடபா 
கத்தில்‌ ஏலாத்து, எசியோன்‌ கேபேர்‌ என்‌ 
னும்‌ துறைமுகங்கள்‌ இருந்தன. இவைகள்‌ 
எருசலேமுக்குத்‌ தெற்கே 80 மைல்‌ தூரத்தி 
விருந்ததினால்‌ யூத ராஜாச்கள்‌ அனுப்பும்‌ கப்‌ 
பல்கள்‌ இவைகளிலிருந்து ஓப்பீருக்குட போ 
கும்‌. யாத்‌ 101 154233! ஏண்‌ 214 நியா 116 
1 இரா 926 2248, 

சிவப்பு. Scarlet Red. ஆதி 25% 38% 
4919 யாத்‌ 254 286 3585 391 லேவி 14 
யோசு 27 2 இரா 399 எஸ்தர்‌ 1 உன்‌. பா 4 
ஏசா 118 63 சக 18 6 மத்‌ 21798 எபி 9 
வெளி 64 125 175 1826, 


] நாளா £27, 


சல்லூம்‌ 17. 


(809) 


இவிக, றத்தை 


சிவில்‌, 


சிவிங்கி, சிறுத்தை. 1௦௦௦௨௦. சிவிங்கி 
யைப்பற்றிச்‌ சொல்வியிருப்பவை: இதின 
தோலிலுள்ள புள்ளிகள்‌ (எரே 55); மூர்க்கம்‌ 
(ஒதி 137); வேகம்‌ (ஆப 1£); முரட்டுத்தனம்‌ 
(ஏசா 116). 

சில ஊர்களின்‌ பெயர்கள்‌ சிவிங்கிகள்‌ 
இருக்கும்‌ இடத்தைக்‌ குறிக்கிறதினாலே 
சிவிக்கிகள்‌ கானான்‌ தேசத்தில்‌ அ௮கேகம்‌ 
இருந்தன என்று நாம்‌ அறிந்துகொள்ள 
லாம்‌. உ-ம்‌, நிமரா, நிம்ரீம்‌. எண்‌ 32” உன்‌. 
பா 43 ஏசா 156 எரே 1854, 

புவி? என்பதும்‌ “சிறுத்தை என்பதும்‌ 
சிவிங்கியைக்‌ குறிக்கலாம்‌. ஏசா 11 வெளி 
132, இந்த மிருகம்‌ புலியிலும்‌ சிறிதாயிருக்‌ 
கும்‌. ஆனால்‌ பாய்ந்து அடித்துக்‌ கொல்வ 
தில்‌ புலியைப்பார்க்கலும்‌ பயங்கரமானது. 
இதின்‌ மஞ்சள்‌ வர்ணமான முதுகில்‌ கறுப 
புப்‌ புள்ளிகள்‌ இருப்பதினால்‌ இது அழ 
குள்ளதாய்த்‌ தோன்றும்‌. 

சிறது. Wings, Feathers. சங்‌ 
914 தீதி 325 வெளி 4 1214, 

சிறுந்தை. Ch6etah. சிவிங்கி காண்க. 

சிறுமலை. Mizar. சங்‌ 4296ல்‌ இறு 
மலை' குறிக்கும்‌ எபிரெய பொதுப்பெயர்‌ 
ஆதிய மித்சகார்‌? என்பது இடத்தின்‌ பெய 
ராய்‌ இருந்து எர்மோன்‌ மலையின்‌ சிகரங்‌ 
களில்‌ ஒன்றாய்க்‌ குறிக்கலாம்‌, 

சிறை. Captive. 

1. யுத்தத்தில்‌ அகப்பட்ட சிறை, ஆதி 3126 
உபா 21/1 நியா 52 2 இரா 52 2406 2 நாளா 
2811 ஏசா 011 எரே 1317 5215 சற்‌ 0818 ஒத! 
எசே 165? யோவே 3! ஆமோ 914 அப 19. 

2. உவமானமாய்ச்‌ சொன்ன சிறை. ரோ 
7 2 கொரி 10 எபே 48 வெளி 1310, 

சிறைச்சாலை. ௦150௩. காவல்‌ காண்க, 

சிறையிநப்பு. Captivity. இ-மு. 397- 
ஸ்ஷ்த்திலும்‌, 586->ோச்நிலும்‌ நேபு சாச்நேச்‌ 
சார்‌ இரண்டு தடவைகளில்‌ யூசேயாவிலி 
ருந்து பாபிலோனி யாவுக்கு மொத்தமாக 


556 0615 


வேத அகராதி 


சிறையிருப்பு 


ஏறக்குறைய அரைலட்சம்‌ சூதர்களைக்‌ 
சொண்டுபோனான்‌. இவர்களில்‌ தனக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணக்கூடிய சில 
சைச்‌ சிறைச்சாலையில்‌ போட்டுச்‌ சிலரைக்‌ 
தன்‌ அரமனையில்‌ பிரதானிகளாய்‌ ல்‌ 
சான்‌. சாதாரணமான ஜனங்களைத்‌ அத்‌ 
ராஜ்யத்திலுள்ள சில நாளில்‌ குடியேற்றி 
அவர்கள்‌ தங்களுக்கு வீடுகள்‌ கட்டவும்‌, 
பயிர்‌ வியாபாரம்‌ செய்யவும்‌, தங்கள்‌ ஆசா 
ரத்தின்படி ஆராதனை செய்யவும்‌, தாங்கள்‌ 
ஏற்படுத்தின மூப்பர்களால்‌ நடத்தசப்படவும்‌ 
அவாகளுக்கு உத்தரவு கொடுத்தான்‌. இதி 
னால்‌ பாழாய்ப்போன எருசலேமிலே மீதி 
யாய்‌ இருந்த யூதர்கள்‌ அதிக தரித்திரரான 
போது சிறையிலிருந்தவர்கள்‌ ஈல்ல நிலைமை 
யில்‌ அதிக விருத்தி யடைந்தார்கள்‌. எரே 
905 41 எசே 315 61 201 2418, இறையிருப்பி 
விருந்த யூதர்கள்‌ முன்போலக்‌ தேவாலயத்‌ 
திலே சடங்காசாரங்களை நடத்தக்கூடாததி 
னால்‌, அவர்கள்‌ தாங்கள்‌ பக்திக்குரியவித 
மாய்க்‌ கடவுளை வணங்கவேண்மெ எனபதை 
அறிந்துகொண்டார்கள்‌. இறையிருப்பிலே 
அவர்களுக்கு ராஜா இல்லாததினால்‌ தங்‌ 
களை ஆளும்படிக்குப்‌ புதிதாய்த்‌ தாலீதின்‌ 
ராஜயத்தை ஸ்தாபிப்பதற்கு வரப்போகிற 
மேசியாவைக்‌ குறித்து அதிக வாஞ்சையோடு 
காத்திருந்தார்கள்‌. இக்காலத்தில்‌ அவர்கள்‌ 
நியாயபபிரமாணப்‌ புஸ்தகங்களையும்‌ சாஸ்தி 
சப புஸ்தகங்களையும்‌ முன்னிருந்த தீர்க்க 
தரிசிகளின்‌ ஆகமங்களையும்‌ அதிக கவலை 
யோடு சேடி ஆராய்ந்து இருக்கஞ்செய்து பிர 
சுரம்‌ செய்தார்கள்‌. இக்காலச்திலும்‌ எசேக்கி 
யேல்‌, “இரண்டாம்‌ ஏசாயா” ஆதிய தீர்ச்கதரி 
சிகள்‌ ஜனங்களின்‌ பயபக்திக்குத்‌ தாண்டுகலா 
கப போதனை செய்சார்கள்‌. இ-மு. 530-ூ 
கோரேஸ்‌ பாபிலோனியாவை ஜெயித்த 
போது சிறையிலிருந்த யூதர்களும்‌ மற்ற 
யூதாகளும தங்கள்‌ தங்கள்‌ தேசங்களுக்குப்‌ 
போகும்படி உத்தரவு கொடுத்தான்‌. இந்த 
உத்தரவின்படி செருபாபேல்‌, எஸ்ரா, 
கெகேமியா என்பவர்களால்‌ நடத்தப்பட்ட 
வர்கள்‌ எருசலெமுக்குத்‌ திருமபிப்‌ போ 
னாகள்‌. ஆனால்‌ திரும்பிப்‌ போனவர்கள்‌ 
அநேகம்பேர்‌ அல்ல, பாபிலோனியாவிலே 
நின்றுவிட்டவர்களே அநேகர்‌. பாபிலோனி 
யாவில்‌ யூதர்கள்‌ இ-பி, 1000-ஷ்‌ மட்டும்‌ 
ஆயிசத்தைஞ்ஞூறு வருஷக்காலமாக அத்‌ 
தேசத்திலே குடியிருந்தார்கள்‌. அவர்களில்‌ 
நியாயசாஸ்திரிகள்‌ அநேகர்‌ யூதருக்குள்‌ 
எங்கும்‌ பெயர்‌ பிரஸ்தாபமுள்ளவர்களாய்‌ 
ட. இ-பி, 1000-ஞ முதல்‌ அத்‌ 

க ஆளுகை செய்த அராபியர்கள்‌ 


(810) 


இிற்பாசாரிகள்‌ 


தங்களுக்குச்‌ செய்த தொர்தரவினியித்தம்‌ 
யூதர்கள்‌ காலத்துக்குக்‌ காலம்‌ அத்தேசத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போனார்கள்‌. 
சிற்பாசாரிகன்‌. Stone-squarers. இவர்‌ 
கள்‌ கல்தச்சர்கள்‌ வெட்டின கற்களில்‌ 
சித்திரவேலை செய்கிறவர்கள்‌, 1 இரா 518 
ஆமோ 511, | 

சினம்‌. Anger. சங்‌ 79 எசே 1, 
கோபம்‌ காண்க. 

சினேகம்‌. ve, Friendship. எசே 31° 
நீதி 1517 யாக்‌ 44. அன்பு, சகோதர சிநே 
கம்‌ காண்க. 

சினேகிதன்‌. 

1. அன்பன்‌. 2 சாமு 19 நீதி 1419 1718 
1824 975 யோபு 2 மீதா 7* மத்‌ 2019 9919 
9650 லூக்‌ 75 யோவா 1111, 

2. உவமானமாய்‌. லூக்‌ 10 யோவா 1513 
யாக்‌ 44, 

3. *சேவனுடைய சிநேகிதன்‌.” யாக்‌ 228 
2 நாளா 207 ஏசா 41“. அன்பு, சகோதர 
சிநேகம்‌ காண்ச. 

சினேயார்‌. hha. சிநேயார்‌ காண்க. 


தீ. 


சீகா. Zr, 21%. 

1. 1 காளா 515, 

2. எஸ்றா 244, 

ச்கார்‌. Sychar. தென்‌ சமாரியா நாட்‌ 
டிலுள்ள ஒரு ஊர்‌. சிலர்‌ நினைக்கிறபடி 
கேம்‌ என்ற ஊரும்‌ இதுவும்‌ ஒன்றுதான்‌. 
ஆனால்‌ வேதசாஸ்இரிகள்‌ இவைகள்‌ இரண்‌ 
டும்‌ வெவ்வேறான ஊர்கள்‌ என்று நினைக்க 
ரீர்கள்‌. இதற்குச்‌ தெற்கே இரண்டுமைல்‌ 
தூரத்தில்‌ இந்த இரண்டு ஊர்களிலிருந்து 
யாக்கோபுடைய இணறு இருந்தது. . இது 
எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 35 மைல்‌ 
நேர்‌ வடக்கே உள்ளது. யோவா 44, 

ச்கேம்‌. Shechem. இது யாக்கோபு 
சிலகாலம்‌ இருந்த இடம்‌. இது எருசலே 
முக்கு 35 மைல்‌ நேர்‌ வடக்கே இருக்கது. 
இதற்குத்‌ தென்‌ நிழக்கே யாக்கோபின்‌ 
கிணறு இருந்தது. ஆதி 3318 யோவா 475, 
இதற்குச்‌ சமீபமாய்க்‌ கருவாலிமாச்தின்‌ 
அடியில்‌ யாக்கோபு தன்‌ குடும்பத்தார்‌ வணங்‌ 
கின இலைகளைப்‌ புதைத்தான்‌. ஆதி 354, 
இவ்விடத்தில்‌ யோசுவா மூப்பர்களுக்குக்‌ 
கடைசிப்‌ பிரசங்கம்‌ செய்தான்‌. யோசு 241, 
இது அடைக்கலப்பட்டணங்களில்‌ ஒன்று, 
யோசு 207, இஸ்ரவேலர்‌ இவ்வூரை முழு 


வேத அகராதி 


கேம்‌ 


அம்‌ ஜெயிக்கவில்லை. இதில்‌ பாகால்‌ பேரீத்‌ 
என்னும்‌ தேவதையின்‌ ஆலயம்‌ இருந்தது, 
நியா 94, யெரொபெயாம்‌ இங்கே கோட்டை 
கட்டினான்‌. 1 இரா 121-25, இதற்குப்‌ 
பிறகு இதைப்பற்றிய விசேஷம்‌ ஒன்று 
மில்லை. எரே 415, தற்காலத்தில்‌ இது 
ஒரு பெரிய ஊராய்‌ இருக்கறது. 

சீகேம்‌, சேகேம்‌, சேகேம்‌. 5hechem. 

1. சீகேம்‌ ஊரை ஸ்தாபித்தவன்‌. அதி 
3319 342, 

2. அசெகேம்‌, சேகேம்‌. மனாசே கோத்தி 
ரத்தில்‌ ஒரு குடும்பம்‌. எண்‌ 26 யோசு 112. 

கோர்‌. 5நhor. இப்பதம்‌ எகிப்து 
அல்லது எகிப்து நதியைக்‌ குறிக்கிறது. 
ஏசா 23 எரே 218, அல்லது கானானுக்கும்‌ 
எகிப்துக்கும்‌ இடையிலுள்ள எல்லையைக்‌ 
குறிக்கிறது. யோசு 132 1 நாளா 13. 

சீகோரீ-லிப்னுக்‌. Shihor-Libnath. 
ஆசேர்‌ கோத்திரத்தின்‌ எல்லையிலிருந்த ஒரு 
ஊர்‌. யோசு 1926, 

சீகோன்‌. 5ஈ1௦ஈ. இது நாசரேத்து ஊருக்‌ 
குக்‌ இழக்கே மூன்று மைல்‌ தூரம்‌ இசக்காரி 
லிருந்த ஒரு ஊர்‌. யோசு 190, 

சீகோன்‌. 51௩௦௩. இஸ்ரவேலர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசித்சபோது யோர்தான்‌ 
நதிக்கும்‌ சாக்கடலுக்கும்‌ இழக்கேயுள்ள 
எமோரியாநாட்டின்‌ ராஜா. இஸ்ரவேலர்‌ 
வனாந்தரச்திலிருந்து கானான்‌ தேசத்திற்குப்‌ 
போனபோது அவர்கள்‌ தன்‌ தேசத்தின்‌ வழி 
யாய்ப்‌ பிரயாணஞ்செய்ய அவர்களுக்கு 
இவன்‌ இடங்கொடாததினால்‌, அவர்கள்‌ இவ 
னையும்‌ பாசான்‌ தேசத்து ராஜாவாகிய ஒகு 
வையும்‌ ஜெயித்து, இவனுடைய தலைககரி 
யாகிய எஸ்போனைப்‌ பிடித்து, இந்த இரண்டு 
ராஜாக்களின்‌ தேசங்களை ரூபன்‌, காத்‌, 
மனாசே என்னும்‌ கோச்திரங்களுக்கு இருப்‌ 
பிடமாக்கினார்கள்‌. எண்‌ 212 உபா 226 
நியா 113 நெகே 922 சங்‌ 13511 1369, 

எரே 4548-ல்‌ (தீயோன்‌! என்பது எஸ்‌ 
போனைக்‌ குறிக்கிறது. 

சா. Shisha, Shiza, Ziza. 

1. 5 சவிஷா 1 நாளா 186 1 இரா 45, 

2. 1 காளா 1182, 

3. 1நாளா 497, 

4. 2 நாளா 1120, 

சீஷன்‌. 150101௦. இந்தியாவில்‌ குரு 
வுக்குச்‌ சீஷர்‌ இருப்பதுபோல்‌, பூர்வகாலத்‌ 
தில்‌ எபிரெய சாஸ்திரிகளுக்கும்‌, கிரேக்க 
தத்துவ ஞானிகளுக்கும்‌ €ஷர்கள்‌ இருந்தார்‌ 
கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ குருமாருக்குப பணி 


( 311 ) 


கொக்‌ 


- விடைசெய்து, அவர்கள்‌ போதித்தவைகளைக்‌ 
கற்றுக்கொண்டு, பிற்காலங்களில்‌ அவைகளை 
மத்தகம்‌. பொடித்து வந்தார்கள்‌ 
இந்தச்‌ சஷேர்களிற்‌ சிலர்‌ தங்கள்‌ குருமா 
போகும்‌ இடமெல்லாம்‌ அவர்களோகூடப்‌ 
போவது வழக்கம்‌. மத்‌ 142 மாற்‌ 218, இயே 
சுவின்‌ 2ஷர்கள்‌ இரண்வெகையாய்‌ இருக 
தார்கள்‌. 

(1) இயேசுவை மேசியாஎன்று ஈம்பினவர்‌ 
கள்‌. இவர்கள்‌ எல்லாரும்‌ வழக்கமாயத்‌ தங்கள்‌ 
சொந்த ஊர்களில்‌ வ9ித்தார்கள்‌. லூக்‌ 613 197. 

(11) பன்னிரண்டு அப்போஸ்தலராகிய 
2ஷர்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ ஊர்களையும்‌ தொ 
ழில்‌ துறைகளையும்‌ விட்டு இயேசு போன 
இடமெல்லாம்‌ ௮வருடனே கூடப்‌ போனார்‌ 
கள்‌. இவர்கள்‌ ஜனங்கள்‌ இயேசுவுக்குக்‌ கொ 
டுத்தகாணிக்கைகளை வாங்குவதோடு, அவருக்‌ 
குப்‌ பணிவிடையும்‌ செய்தார்கள்‌. இவர்க 
ளும்‌ இயேசுவும்‌ ஒருவரிலொருவர்‌ அன்பு 
கூர்ந்ததினால்‌ இவர்கள்‌ அவருடைய ஊழியத்‌ 
இல்‌ அவருக்கு உதவிபுரிந்தார்கள்‌. இயேசு 
புரமண்டலஞ்‌ சென்ற பிற்பாடு இவர்கள்‌ பல 
தேசங்களுக்கும்‌ போய்ச்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரபலியப்படுத்தும்படி உபதேசித்துவந்தார்‌ 
கள்‌. மத்‌ 101 121 159-32 யோவா 1013, 
அப்போஸ்தலர்‌ காண்க. 

ஷாக்‌. 81526௨. யெரொபெயாமுக்கு 
அடைக்கலங்கொடுத்து ஏறக்குறைய இ-மு. 
932-ணு எருசலேமைக்‌ கொள்ளையிட்ட 
எடப்திய அரசன்‌. 1 இரா 1140 1455, இவ 
னைபபற்றி முன்னோர்கள்‌ பின்வரும்‌ கதை 
யைச்‌ சொன்னார்கள்‌: இவன்‌ அநேக ஊர்‌ 
களைப்‌ பிடித்து, அநேக ராஜாக்களைச்‌ சிறை 
யாக்‌, அவர்களைத்‌ தன்‌ இரதத்தை இழுக்‌ 
கும்படி செய்தான்‌. இப்படி இவன்‌ இர 
தத்தை இழுத்த ராஜாக்களி லொருவன்‌ சக்‌ 
கரத்தையே உற்றுப்‌ பார்த்துக்கொண்டிருக்‌ 
தான. வேக்‌, என்பவன்‌ இதைக்‌ கண்டு ஏன்‌ 
சக்கரத்தை உற்றுப்பார்க்கறொய்‌ என்றான்‌. 
அதற்கு அவன்‌, இந்தச்‌ சக்கரம்‌ சுழலுறெ 
வண்ணமாகவே உலகச்செல்வம்‌ சுழலுறெது 
என்றான்‌. 

“துகடீர்‌ பெருஞ்செல்வம்‌ 
தோன்றியக்‌ காற்றொட்டுப்‌ 
பகடு ஈடந்தகூம்‌ 
பல்லாரோ டுண்க 
வகடுற யார்மாட்டு 
நில்லாது செல்வஞ்‌ 
சகடக்காற்‌ போல வரும்‌.” (நாலடியார்‌. ) 


செல்வமானது யாவரிடத்தும்‌ நடுவு நிலை 
மையினை யுடையதாய்‌ நிலைபெற்று நிற்காமல்‌ 


வேத அகராதி 


ட்டு 


வண்டிலுருளைப்போலச்‌ சழ்மேலாகச்‌ சழ 
ன்றுகொண்டே செல்றுமாதலால்‌, ஒருவ 
னுக்குச்‌ செல்வம்‌ பெரிதாகத்‌ தோன்றுமா 
னால்‌, தோன்றிய காலர்தொடங்கி எத்தொ 
ழிலாற்‌ இடைத்த அன்னத்தைப்‌ பல விருந்‌ 
தாளிகளுடனே கூடிக்கொண்டு உண்ணக்‌ 
கடவன்‌ என்பதாம்‌. 

சட்டு. 1௦. சீட்ப்போடுநிறது இஸ்ர 
வேலருக்கு வழக்கம்‌, சூனியம்‌ காண்க. 

தீட்டு. ஒப, வாங்கின பொருளுக்கும்‌ 
பணத்திற்கும்‌ விற்திறவனுக்கு எழுதிக்கொ 
டுக்கும்‌ மொத்தக்கணக்கு. லூக்‌ 16), கடன்‌ 
காண்க. 

சீதளம்‌. 0௦104. ஆதி 822, தளிர்‌ காண்க, 

தோன்‌. 5180, 2. தீரு பட்‌ 
டணத்துக்கு ஏறக்குறைய 20 மைல்‌ வடக்கே 
சீரியாவின்‌ மேற்குக்கரையிலுள்ள ஒரு துறை 
மூகம்‌. இது பெணிக்கியரின்‌ தலைநகரி. 
ஆதி 1015 யோசு 115. சீதோனியர்‌ கப்பல்‌ 
ஓட்வெதிலும்‌, நெசவுவேலை லோகத்தினால்‌ 
சித்திரவேலை செய்வதிலும்‌, அதிக திறமை 
யுடையவர்களாய்‌ இருந்ததினால்‌ அவர்கள்‌ 
தேசம்‌ அதிக நீர்த்திபெற்றிருந்தது. இஸ்ர 
வேலர்‌ கானானுக்கு வந்தபோது கோனி 
யரை ஜெயிச்கவில்லை. நியா 102. சாலொ 
மோனின்காலத்தில்‌ தோனைப் பார்க்கிலும்‌ 
தீரு அதிக மேன்மையுற்றிருந்தது. ௮8 
ரியர்கள்‌ சோனை ஜெயித்தார்கள்‌. பிற்‌ 
காலத்தில்‌ தோனியர்கள்‌ நேபுகாத்நேச்‌ 
சாருக்கு விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினார்‌ 
கள்‌. எரே 27. யூதர்கள்‌ அக்காலத்தில்‌ 
இவர்களோடு சேர்ந்தபோது அந்த ராஜா 
எருசலேமுக்கு விரோதமாய்ப்‌ படையெ 
டுத்து வந்தபிறகு €தோனை இெயித்தான்‌. 
எசே 985, 

பிற்காலங்களில்‌ அரேச ராஜாக்கள்‌ 
சீதோனை ஜெயித்து அதை அரசாண்டார்கள்‌, 
கடைசியில்‌ ரோமர்கள்‌ அதைத்‌ தங்கள்‌ 
சாஜ்யத்தோடு இணைத்தார்கள்‌. இயேசுவின்‌ 
காலத்தில்‌ இது மறுபடியும்‌ சர்த்தியடைக்‌ 
தீது. இயேசு ஒருவேளை இப்பட்டணத்துக்‌ 
குப்‌ போயிருப்பார்‌. தற்காலத்தில்‌ இங்குள்‌ 
எவர்கள்‌ மீன்‌ பிடிக்றெவர்களும்‌ இச்சிலித்‌ 
தோட்டம்‌ செய்நறெவர்களுமாய்‌ இருக்கிறோர்‌ 
கள்‌. முந்தியிருந்த கோனின்‌ செல்வம்‌ 
குறைந்துபோயிற்று, மத்‌ 1131 1591 மூர்‌ 38 
73 அப்‌ 129 978. 

சீத்திம்‌. 21821௬. யோசு 1985, 

சீத்திம்‌ மாம்‌. ௫௦௯௦1௨, சித்திம்‌ காண்க, 

சீநீயர்‌. 810/1, கானான்‌ தேசத்தின்‌ 
பூர்வ காலத்திலுள்ள ஒரு ஜனம்‌. ஆதி 1017, 


( 818) 


வேத அகராதி 


சிப்புரு ' 


சவக்‌ 


உடக்வெருச்து காணப்படும்‌ தோன்‌, 


போ 
சீபா. 218. சவுலின்‌ ஊழியரில்‌ ஒரு 
வன்‌. இவன்‌ சவுலின்‌ மகனாகிய மேவி 


போசேத்துக்கு நியமிக்கப்பட்ட உக்கிரா 
ணக்காரன்‌. இவன்‌ தாவீது அப்சலோமை 
விட்டு ஒடிப்போனபோது தன்‌ வசச்திலிருந்க 
மேவிபோசேச்‌ என்‌ பவனின பேரிலே பொய்‌ 


யாய்க்‌ குற்றம்‌ சாட்டினான்‌. 2 சாமு 9' 161 
1954, 
சபியா. 21௨. பென்யமீனின்‌ கோத்‌ 


இரத்தில்‌ ஒருவன்‌. 1 நாளா 89, 
சீபேக்காய்‌. 815௨௦1. = மெபுன்னாய்‌. 
2 சாமு 2831 2115, 

சீப்‌. 21. 

1, 1 நாளா 416, 

2. யோசு 1554, 

3. எப்பிரோனுக்குத்‌ தெற்கேயுள்ள ஒரு 
ஊர்‌. இது இருந்த வனாந்தரமான இடத்தில்‌ 
சவுலிவிருந்து தாவீது தன்னைச்‌ காப்பாற்றி 
னான்‌. ரெகொடெயாம்‌ இங்கே தனக்கு 
ஒரு கோட்டையைக்‌ கட்டினான்‌. யோசு 
155 ] சாமு 2314 2 நாளா 11, 

சீப்‌. 214, எபிரெயரின்‌ பஞ்சாங்கத்‌ 
தில்‌ இரண்டாம்‌ மாதம்‌. 1 இரா 01. காலம்‌ 
காண்க. 

சீப்பா. 2றhah. 

சீப்பி. றப. 

சீப்பிரியன்‌. றாக. கர்த்தாகு என்ற 
நகரில்‌ ஏறக்குறைய தி-பி. 200->ோயத்தில்‌ 
இவன்‌ பிறந்து இறிஸ்‌தவனாகி அங்கேயுள்ள 
சபைக்கு இ-பி. 248-ணாத்தில்‌ கண்காணி 
யாய்‌ இருந்தான்‌. அக்காலத்தில்‌ அரேக 
கிறிஸ்தவர்கள்‌ குருவானவன்‌ உண்மையுள்ள 


1 நாளா 415, 
1 நாளா 44, 


கிறிஸ்‌ சவனாய்‌ இருந்தாலும்‌ சரி, பதிதனாய்‌ 
இருந்தாலும்‌ சரி, அவன்‌ கொடுக்கும்‌ ஞானஸ்‌ 
நானத்திற்கு அக்ூபனை இல்லை என்னும்‌ 
கொள்கையுடையவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 
இவனே பதிதர்கள்‌ ஞானஸ்நானம்‌ கொடுப்‌ 
பது வீண்‌ என்று சாதித்தான்‌. இதினியிச்‌ 
தம்‌ ரோமாபுரியிலிருந்த கண்காணி இவனை 
மார்க்கத்திலிருந்து தள்ளிவிட்டான்‌. ஆனால்‌ 
இவன இதிலே ரொமாபுரியிலுள்ள கண்‌ 
காணிக்கு அதிகாரம்‌ இல்லை என்று உறுதிப்‌ 


படுத்தினான்‌. இவன்‌ இயேசுவுக்காக இஃபி, 
258-ணாத்தில்‌ இரத்சச்சாட்டசியாய்‌ மரித்‌ 
தான்‌. 


சீப்புந. Cறாபக. எபிரெயர்‌ சப்புரு 
தீவுக்கு *இத்தீம்‌? என்று பெயர்‌ சொன்னார்‌ 


கள்‌. கிந்தீம்‌ காண்க, 


சீமியாம்‌. 8௩1ர௨௱. 1 நாளா 08, 
சீமேயி. 8௩1௨. சிமேயி காண்க. 
சீமோன்‌. 51௦. 


1. இயேசுவின்‌ சீஷர்களில்‌ ஒருவன்‌. 
இவன்‌ முழுப்பெயர்‌ கானானியனாகிய 
சீமோன்‌. அல்லது செலோத்தே என்னப்‌ 
படட மான்‌. இசனாலே இவன்‌ பலெஸ்‌ 
தீனா தேசச்திலிருந்து ரோமர்களை ஈககும 
படி அதிக வாஞ்சை உள்ளவனாய்‌ இருந்தான்‌ 
என்று அறிவோம்‌. இவனைப்பற்றி வேறு 
விசேஷம்‌ இல்லை. மத்‌ 104 மாற்‌ 318 லூக்‌ 615 
அப்‌ 115, கானுனியன்‌ காண்க. 

2. இயேசுவின்‌ சகோதரர்களில்‌ ஒருவன்‌. 
மத்‌ 1358 மாற்‌ 39 யோவா 7 அப்‌ 114, 
டுயேசுகிறிஸ்துவின்‌ சகோதார்‌ காண்க. 


40 ( 313 ) 


ட்‌ A 8. பேதுத காண்க. 


| 4. குஷ்டரோயொன மோன்‌. பெத்‌ 


தாணியாவில்‌ வசித்துவந்த இவன்‌ ஒருவேளை. 


மார்த்தாளின்‌ புருஷன்‌ அல்லது மார்த்தாள்‌ 
மரியாளின்‌ தகப்பனாய்‌ இருக்கலாம்‌. மத்‌ 
208 மாற்‌ 143. 

5. பாவமுள்ள ஸ்திரீக்கு இயேசு இருபை 
காட்டும்போது, அவர்‌ பந்தியிருந்த வீட்டின்‌ 
எஜமான்‌. இவன்‌ ஒரு பரிசேயன்‌, இலர்‌ 
நினைக்றெபடி இவனும்‌ குஷ்டரோடகியான 
சீமோனும்‌ ஒருவன்தான்‌, லூக்‌ 740, 

6. யூதாஸ்காரியோத்தின்‌ தகப்பன்‌. யோ 
வா 671 132.86, 

7. இயேசுவின்‌ சிலுவையைச்‌ சுமந்தவன்‌. 
மத்‌ 279 மாற்‌ 1521, இவன்‌ சிரேனே ஊரான்‌. 
லூக்‌ 2396, 

8. யோப்பா பட்டணத்தில்‌ "மோன்‌ 
பேதுருவை ஏற்றுக்கொண்ட தோல்‌ பத 
னிடிறவன்‌. அப்‌ 943, 

சீமோன்‌ என்னும்‌ மாயவித்தைக்காரன்‌. 
$1௬௦ஈ Magus. அபபோஸ்தலனாிய பிவி 
ப்பு சமாரியாவிலே சுவிசேஷப்‌ பிரசங்கம்‌ 
பண்ணும்போது, அவ்வூரில்‌ மாயவித்தைக்‌ 
காரனாகிய சீமோன்‌, பிலிப்பு அசுத்த ஆவிக 
ளைத்‌ தரத்தினதையும்‌, வியாதிச்சாரரைச்‌ 
சுகப்படுத்தினசையும்‌ கண்டு, இவனும்‌ ஞான 
ஸ்நானம்‌ பெற்றான்‌. பேதுருவும்‌ யோவா 
னும்‌ அவ்வூருக்கு வரும்போதே, அவர்கள்‌ 


வேத அகராதி 0. யர 
- மூலமாய்‌ இறிஸ்தவர்சளின்மேல்‌ பரிசுத்த 


ஆவி இறங்கனெதை அறிந்து, அதே வல்ல. 
மையைத்‌ தானும்‌ பெறும்படி, இவன்‌ அப்‌ 
போஸ்தலரிடத்திற்குப்‌ பணம்‌ சொண்டுவர்‌ 
தான்‌. இசைப்பற்றிப்‌ பேதுரு இவனிடச்‌ 
தில்‌ மனஸ்தாபமுண்டாகும்படி இவனைக்‌ 
கண்டித்தான்‌. 

ஆதி கிறிஸ்தவர்கள்‌ இந்த மோன்‌ மகா 
பொல்லாதவனென்றும்‌, இவன்‌ சோமாபுரிச்‌ 
குப்‌ போய்‌, தான்‌ செய்த மாயவித்தையி 
னால்‌ ரோமர்‌ தன்னை வணங்கவும்‌, தனது 
சிலைக்கு வணக்கம்‌ செய்யவும்‌ அவர்களை 
ஏமாற்றினானென்றும்‌, இவன்‌ பரி. பேதுரு 
வுக்கு மகா விசோதியாய்‌ இருந்தானென்றும்‌, 
கடைசியில்‌ இவன்‌ ரோமாபுரியில்‌ பாலோ 
கத்திற்குப்‌ பறக்கப்‌ பிரயாசப்படும்போது, 
பரி. பேதுரு செய்த ஜெபத்தினாலே ஆகா 
யத்திலிருந்து விழுந்து செத்தானென்றும்‌ 
சொன்னார்கள்‌. இவனுக்கு (தேவனுடைய 
பெரிதான சக்தி? இருந்ததென்ற சமாரிய 
ரின்‌ அபிப்பிராயம்‌ இதற்கு இணங்குகறெது. 
அப்‌ 89, 

சீயா. 51௨, க சீயாகா. எஸ்றா 244நெகே 747, 


சீயாகா, 81௨௭௨, எஸ்றா 944, யா 
காண்க. 
ட சீயோர்‌. 210, யூதாவில்‌ ஒரு ஊர்‌. 
யோச 1554, 


ந தச 1 
ni 


rr சிர 2° 


சற்காலம்‌ தென்‌ இழக்பிவிரர்து கரை ப்பம்‌ யோன்‌, 


| 21௦1. எருசலேம்‌ பட்டணத்‌ 
தில்‌ நாலு குன்றுகள்‌ உண்டு. இவைகளில்‌ 


தில்‌ இந்தப்‌ பெயர்‌ தென்மேற்கு குன்றைத்‌ 
நூாவகாலத்தில்‌ “யோ 


சன்கழக்குக்‌ குன்றைச்‌ குறித்தது, 


சம்‌ 


சொல்லப்பட்டது, பூர்வகாலத்தில்‌ இது 
"வம்‌ எபூசும்‌ ஒபேலும்‌ ஒன்றுதான்‌. சீயோன்‌ 
என்பது பலமுறை எருசலேமைக்‌ குறிக்க 
றது. சங 7 875 1255 ஏசா 818 எரே 81 
மீகா 42, எநசலேம்‌ காண்க. 

ரகம்‌. பாற, கானான்‌ தேசத்தார்‌ 
சீரகச்செடி பயிரிவொர்கள்‌. செடியைச்‌ 
காயவைத்துத்‌ தடிகளினால்‌ அடித்து அதின்‌ 
விதையைச்‌ சேர்த்து அப்பத்திற்கும்‌ கறிக்கும்‌ 
மருந்துகளுக்கும்‌ உபயோகிப்பார்கள்‌. ஏசா 
2857 மத்‌ 2328, 

சீரகூசா. 9௨௦௦8௪. இத்தாலியா தேசத்‌ 
திற்குதீ தெற்கே மத்தியதரைக்கடலில்‌ இருக்‌ 
இற சிசிவியா என்னும்‌ பெரிய தீவின்‌ கிழக்‌ 
குக்கரையிலுள்ள தலைநகரி, இ-மு. 212-"ா 
தீதில்‌ ரோமர்கள்‌ அதைத்‌ தங்கள்‌ ராஜயத்‌ 
தோடு சேர்த்தார்கள்‌, பரி. பவுல்‌ கப்பல்‌ 
சேதம்‌ ஆனபிறகு மெலித்தா தீவிலிருந்து 
ரோமாபுரிக்குக்‌ கப்பல்‌ பிரயாணம்‌ பண்‌ 
ணினபோது, அவன்‌ போன கப்பல்‌ மூன்று 
நாளாக சீரகூசாவில்‌ தநங்‌னது. அப்‌ 2915, 

சீரா. Sirah. 

சீரியா. ராக. இயேசுவும்‌ அப்போஸ்‌ 
தலரும்‌ இருந்தகாலச்தில்‌ சீரியா என்பது 
மதீதியதரைக்‌ கடலின்‌ கிழக்குத்‌ திசையி 
லுள்ள வடக்கில்‌ சன்ன ஆசியாவிலிருந்து 
தெற்கிலே எடப்து சேசமட்டும்‌ 600 மைல்‌ 
பரவியிருந்த தேசத்தைக்‌ குறித்தது. இதின்‌ 
தென்பாகம்‌ யூதேயா. இதற்கு மத்தியில்‌ தம 
ஸ்கு பட்டணம்‌. இதற்கு வடக்கிலே அந்தி 
யோகியா பட்டணம்‌. அப்பொழுது இதெல்‌ 
லாம்‌ ரோம ராஜயத்துக்குள்‌ ஒரு நாடாய்‌ 
இருந்தது. நியா 106 1 இரா 1905 2இரா 5' 
185 ஏசா 7? 17? எசே 166 2716 அமோ 1 
மத்‌ 4% லூச்‌ 29 அப்‌ 1523 கலா 121. இராம்‌ 
காண்க. 

சீரியோன்‌. 1௦. பெனிக்கேயர்‌ எர்‌ 
மோன்‌ மலைக்கு இட்ட பெயர்‌. உபா 39, 
எர்மோன்‌ காண்க. 

சீரோபேனிக்கேயா. ௦0௩௦௦௩1௦18. 
சீசோபேனிச்கேயா ஸ்திரீ சீரியா தேசத்தி 
லுள்ள பெனிக்கேகாட்டில்‌ பிறந்தவள்‌. 
பரி. மத்தேயு இவள்‌ “கானானிய ஸ்திரீ" என்று 
சொல்லி இவள்‌ எபிரெய ஜாதியானவ 
எல்ல, எபிரெயர்களுக்கு முந்தி கானான்‌ 
தேசத்திவிறாந்த ஒரு' ஜாதியைச்‌ சேர்ந்தவள்‌ 
என்று சொல்லுகிறான்‌. மத்‌ 15” மாற்‌ 79, 

சீலா. 611, அப்போஸ்தலர்‌ நடபடிக 
வில்‌ சொல்லியிராக்றெ லோ என்பவனும்‌ 


2 சாமு 3%, 


வேத அகராதி 


சியோன்‌ என்பதற்கு தாவீதின்‌ ஊர்‌ என்று. 


நிருபங்களில்‌ சொல்லியிருக்க. ல்வானு 
என்பவனும்‌ ஒருவன்தான்‌. சீலா எருசலே 


மிலுள்ள கிறிஸ்தவ சபையில்‌: பேர்பெற்ற 


தீர்க்சதரிசியாயிருந்து எருசலேமின்‌ கிறிஸ்‌ . 
தவ ஆலோசனைச்‌ சங்கத்தில்‌ புறமதங்களி 
லிருந்து வந்தவர்களைப்பற்றிச்‌ செய்த தர்மா 
னத்தை அந்திமோகியாவிலுள்ள இறிஸ்த 
வர்களுக்குச்‌ தெரிவிக்கப்‌ போனவன்‌. அப்‌ 
1592, பரி. பவுலின்‌ இரண்டாம்‌ பிரயாணத்‌ 
தில்‌, சீலா, பரி. பவுலுக்குத்‌ தோழனாய்‌ இருக்‌ 
தான்‌. அப 1540 16-ம்‌ அதி. பரி, பவுல்‌ அத்‌ 
தேனே பட்டணத்திற்குப்‌ போகும்போது 
திமோத்தேயுவையும்‌ சீலாலையும்‌ பெசோயா 
விலே விட்டுவிட்டான்‌. அப்‌ 1714, இவர்‌ 
கள்‌ அவனிடத்திற்கு வந்தபிறகு அவன்‌ 
இவர்களை மக்கதோனியாவுக்கு அனுப்பி 
னான்‌ என்று தோன்றுகிறது. 1 தெச 31, 
எப்படியாவது பரி. பவுல்‌ கொரிந்துவிலே 
இருக்கும்போது சீலாவும்‌ கூட அவனோ 
டிருந்தான்‌. 2 கொரி 11 1 தெச 1 2 தெச 
11. சீலா பிற்காலத்தில்‌ பரி. பேதருவுக்கு 
உதவிக்காரனாயிருந்து அவன்‌ எழுதின முத 
லாம்‌ நிருபத்தைச்‌ சின்ன ஆசியாவில்‌ உள்ள 
இறிஸ்‌தவர்களுக்குக்‌ கொண்டுபோனான்‌. 
1 பேது 515, 

சீலை. Nak. பிரயோஜனமில்லாத 
ஊழியக்காரன்‌ ராத்தலை வைத்துப்‌ புதைத்த 
சீலை. லூக்‌ 1990, மரித்துப்போனவர்களின்‌ 
முகத்தைக்‌ கட்டும்படி உபயோகித்த சீலை. 
மோவா 1144 207, 

இதுவும்‌ அப்‌ 1913-ல்‌ சொன்ன உறுமா 
லும்‌ ஒன்றுதான்‌. ௮ல்லது இது ஒரு மாதிரி 
பெரிய கைக்குட்டை அல்லது முக்காடு, 
அல்லது அகலக்‌ கட்டையான ஒரு அங்க 
வஸ்திரத்தைக்‌ குறிக்கிறது. 

சலோ. 8௩11௦. இஸ்ரவேலர்‌ கானான்‌ 
தேசத்தை ஜெயித்தபின்‌, அவர்கள்‌ இங்கே 
பெரிய கூட்டமாகச்‌ செர்ந்துவந்தார்கள்‌. 
யோசு 18! 2219, நியாயாதிபதிகள்‌ இருந்த 
காலத்தில்‌ இது இஸ்ரவேலருக்கு ஒரு முக்‌ 
இய ஸ்தலம்‌. இதற்கு அவர்கள்‌ இரள்‌ திர 
ளாய்ப்‌ போவார்கள்‌. நியா 1831 2119 1 சாமு 
18, இதில்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குப பதி. 
லாக ஒரு கட்டடம்‌ இருந்தது. 1 சாமு 422, 
பெலிஸ்தியர்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
எடுத்தபிறகு இசன்‌ கீர்த்தி குறைந்துபோ 
யிற்று, 1 சாமு 418 சம்‌ 880 எரே 71 205. 
இந்த ஊர்‌ எருசலேமுக்கு 20 மைல்‌ தாரம்‌ 
நேர்‌ வடக்கே எப்பிராயீம்‌ கோத்திரகாட்டில்‌ 
இருந்தது. இங்கே கல்ல நீர்‌ ஊற்று இருக்‌ 
இறது. 


(815) 


சீிலோனியன்‌. 


ந்‌ வர்க 
ஹு பண்பு 


க்‌ 
இம 
va Li 


தலோனியன்‌. Shilonite, 


1 இரா 


1. தீர்க்கதரிசியாக அதியா. 
11% 142. 
2. ஒரு குடும்பம்‌, 1 நாளா 9. 


| ட நு 
சிஃலாவாம்‌ குனம்‌. 


ன கை வன ல 


சீலோவா, 8லோவாம்‌. 51௦௨௩. 
'[அனுப்புறெத]. “ராஜாவினுடைய குள 
மும்‌? சலோவாம்‌ என்பதும்‌ ஒன்றுதான்‌. 
நெகே 214, 

எருசலேமுக்குக்‌ கிழக்கே இருந்த மதி 
லுக்கு வெளிப்பக்கத்தில்‌ உள்ள ஆழமான 
தீதசோன்‌ பள்ளத்தாக்கிலே நீரூற்று ஒன்று 
இருந்தது. பூர்வீகச்தில்‌ எபூசியர்‌ தங்கள்‌ 
கோட்டையைக்‌ கட்டினபோது இந்த நீரூற்‌ 
திலிருந்து தண்ணீர்‌ மொண்டிருப்பார்கள்‌. 


வோன்‌ 


கீ 
உர + 


பிறகு கற்களினால்‌ கட்டின வாய்க்கால்‌ வழி 
யாகக்‌ கோட்டையின்‌ அஸ்திபாரத்திற்குச்‌ 
சமீபமாய்த்‌ தண்ணீர்‌ கொண்வெந்தார்கள்‌. 
எசேக்கியா ராஜா தண்ணீருக்காக இந்த 
வாய்க்காலுக்கு மதிவிலிருந்து வெளியே 
போவது மோசம்‌ என்று அறிந்து ஒபேல்‌ 
மலை மூலமாய்‌ ஏறக்குறைய மூன்றுபர்லாங்கு 
(1700 அடி) நீளமுள்ள சாலகம்‌ வழியாகத்‌ 
தண்ணீர்‌ வரும்படி செய்து, தண்ணீர்‌ விழும்‌ 
படி. பட்டணத்திற்குள்ளே ஒபேல்‌ மலை 
யடிவாரத்தில்‌ இக்குளத்தை வெட்டினான்‌. 
2 இரா 200 2 நாளா 8250, இந்தச்‌ சாலகத்‌ 
தில்‌ “மெதுவாய்ப்‌ பாய்கிற தண்ணீரை ப்‌ 
பற்றி ஏசாயா பேசுகிறான்‌. ஏசா 88, இதின்‌ 
நீளம்‌ 75 அடி, அசலம்‌ 71 அடி. இயேசுவின்‌ 
காலத்தில்‌ இதின்‌ நாலு பக்கத்திலும்‌ ஒரு 
மண்டபம்‌ கட்டப்பட்டிருக்கது. இதின்‌ 
பக்கத்தில்‌ மலைக்குன்றின்மேல்‌ கட்டின 
லிகெளிலிருந்து இதற்குப்‌ போவதற்காகப்‌ 
படிகள்‌ இருந்தன. நெகே 315 லூக்‌ 134 
யோவா 97, 

சீவான்‌. Sivan. எபிசெயரின்‌ பஞ்‌ 
சாங்கத்தில்‌ மூன்றாம்‌ மாதம்‌, எஸ்தர்‌ 69, 
காலம்‌ காண்க. 


சீனு. Sina. 


சீனும்‌. 81௩௨. செங்கடலின்‌ வடபக்‌ 
கத்தில்‌ இருக்கிற இரண்டு குடாக்கடல்க 
ரூ£்கு இடையிலுள்ள குடா நாடு, * இது 
வடக்கிலிருந்து தெற்கே ஏறக்குறைய 120 
மைல்‌ நீளம்‌. இது வனாந்தரமும்‌ மலையு 


] காளா 2310, 


(816) 


னாய்‌ மலை 
முள்ள காடு, இங்கே நீரூற்றுகள்‌ சில உண்டு. 
பெரும்பாலும்‌ இந்த நாட்டிலே காட்‌ ஜனங்‌ 
களேயொழிய இங்கே குடியேறினவர்கள்‌ 
ஜலெர்மாத்திரம்‌ உண்டு. முற்காலத்தில்‌ இது 


எஇப்துக்குச்‌ சேர்ந்தது. இங்கே ஒருவித 
மான நீலரத்தினம்‌ உண்டாெ சுரங்கங்கள்‌ 


வேத அகராதி 


ன 


இருக்கிறதினால்‌ எஇப்தியர்கள்‌ இவைகளை 
வாங்கும்படி இந்த மலைகாட்டுச்கு அடிக்கடி 
வருவார்கள்‌. இங்கேயுள்ள மலைகள்‌ 5,000 
அடிவரையும்‌ உயர்ந்திருக்கும்‌. நீரூற்றுகள்‌ 
இருக்கிற பள்ளத்தாக்குகள்மாத்திரம்‌ பட 
பூண்டுகள்‌ உள்ளசாயிருக்கும்‌. 


அமை. 


ஜனாப்‌ மலை. 


சீனும்‌ மலை. நா௦பார்‌ Sinai. இதற்கு 
மறுபெயர்‌ ஒரேப. சீனாய்‌” என்பதற்கு 
“சீன்‌ என்னும்‌ சந்திரதேவதைக்குப பிர 
திஷ்டை செய்த மலை என்று அர்த்தமாம்‌. 
இந்த மலையிலிருந்துதான்‌ மோசே நியாயப்‌ 
பிரமாணப்‌ பலகைகளைக்‌ கொண்டுவந்தான்‌. 
முன்னோர்கள்‌ சொன்ன பாரம்பரியத்தின்‌ 
படி னாய்‌ குடாநாட்டிலுள்ள “மோசேயின்‌ 
மலை” என்னும்‌ சிகரம்‌ இதுதான. 

ஆதி நிறிஸ்தவ சந்நியாசிகள்‌ இந்தச்‌ ௧ 
ரத்திற்குக்‌ கட்ட கோட்டைபோனற மடம்‌ 
ஒன்று கட்டினார்கள்‌. அதில்‌ லம்பது சக்‌ 
நியாசிகள்‌ தற்காலத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ சீனாய்மலைக்குப “பிரயாணம்‌ 
செய்ததையும்‌ அங்கிருந்து அவர்கள்‌ நியாயப்‌ 
பிரமாணம்‌ பெற்றதையும்பற்றி யாத்திராக 
மத்திலும்‌ எண்ணாகமத்திலும்‌ விபரமாய்ச்‌ 
சொல்லியிருக்கறெது, யாத்‌ 16, 19, 24, 31, 
34 அதி. எண்‌ 1, 3, 9, 10, 25, 383 அதி, 

புதிய ஏற்பாட்டில்‌ பரி. பவுல்‌ “னாய்‌” 
என்பதை உபமானமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 
கலா 455, 

சீனிம்‌. 81௩௬. சனீம்‌ தேசம்‌ யூதர்க 
ளுக்குத்‌ தெரிந்த எல்லா தேசங்களுக்கும்‌ 
தெற்கே அல்லது இழக்கேயுள்ளது. லர்‌ 


நினைக்கிெறபடி இதுவும்‌ தற்கால இனாவும்‌ 
(China) ஒன்றுதான்‌. ஆனால்‌ இதற்குப்‌ 
போதிய அத்தாட்சி இல்லை. ஏசா 4015, 

சீன்‌. 81. சீன்‌ வனாந்தரம்‌. எபிரெயர்‌ 
கள்‌ எகிப்திலிருந்து சீனாய்மலைக்குப்‌ போன 
போது சீனாய்‌ என்னும்‌ குடாநாட்டிலுள்ள 
ஏலீமை விட்டுக்‌ கடந்துபோன வனாந்தரம்‌. 
யாத்‌ 16! 17 எண்‌ 3311, 

சீன்‌. 81ஈ. மத்தியதரைக்‌ கடலுக்குக்‌ 
இட்ட எகிப்திலுள்ள சீன்‌ ஒரு பெரிய கோட்‌ 
டையாய்‌ இருந்தது. எசே 30%, 

சீன்‌. 81௩. இது யூதாவுக்குத்‌ தெற்கே 
செங்கடவின்‌ வடகிழக்குக்‌ குடாக்கடலி 
விருந்து சாக்கடல்வரையும்‌ பரக்திருக்கும்‌ 


வனாந்தரம்‌. எண்‌ 1331 201 2714 3358 343 
உபா 32! யோசு 151, 
ச. 
சுகந்தவர்க்கம்‌. 81/05. இது தூபத்‌ 


திற்காக உபயோகிக்கப்பட்ட சாம்பிராணி 
முதலிய வாசனைத்‌ திரவியங்களுக்குப்‌ பொ 
அப்பெயர்‌. யாத்‌ 3053 35 2 நாளா 1614, 


சுகந்த வர்க்கம்‌ இடல்‌. 
பிோத அடக்கம்‌ காண்க. 


Embalm. 


( 317) 


சுகந்தம்‌. 


சுகந்தம்‌. Sweet Savour. ஆதி 8 I 
யாத்‌ 2918 903 3928 லேவி 2318 எண்‌ 29” 
எபே 5 பிலி 414, 

சுகந்திக்கல்‌. கA௱சர்hறச்‌. இரத்தினம்‌ 
காண்க. 

சுகம்‌. Health. 

ட. தேச சுகம்‌. 
2 இரா 496, 

ம்‌, ஆத்தும சுகம்‌. 3 யோவா 2-ம்‌ வசனம்‌. 

சுக்கான்கன்‌. Rudder. பூர்வகாலத்தில்‌ 
சோமர்‌ இரேக்கர்களுடைய கப்பல்களுக்குப 
பின்பக்கத்தில்‌ இரண்டு சுக்கான்கள்‌ இருக்‌ 
தன. இவைகள்‌ பெரிய தண்டுகளைப்போல்‌ 
இருக்கும்‌. அப்‌ 875. கப்பல்‌ காண்க. 

சுக்கோத்‌. 800௦௦. [குடிசைகள்‌]. 

1. யோர்சான்‌ நதிக்கு மூன்று மைல்‌ 


ஆதி 296 சாமு 20£ 


கிழக்கே யாப்போச்‌ என்னும்‌ சிற்றாறுக்குச்‌ 
சமீபமாயுள்ள இடம்‌. யாக்கோபு இந்த வழி 
யாகத்‌ திரும்பி வந்து இங்கே குடிசைகளைச்‌ 
இதியோன இந்த 


கட்டினான்‌. ஆதி 3317, 


வேச அகராதி 


சுக்கோத பேனா, த ர்‌ 


வழியாகவே மீயொனியசைத்‌ தொடர்க்து 


போனான்‌. நியா 8. இதற்குச்‌ இட்ட ஒரு. 


பள்ளத்தாக்கு உண்டு. யோசு 137 சங்‌ 60%, 


இதுகாத்கோத்திரத்தின்‌ நாட்டில்‌ இருந்தது. 
யோசு 135. | ப 
2. இஸ்ரவேலர்‌ எ$ப்திலிருந்து பிரயா 
ணஞ்‌ செய்தபோது ராமசேஸ்‌ பட்டணத்‌ 
தைக்‌ கடந்துவர்து முதலாவது பாளையம்‌ 
இறங்க இடம்‌. யாத்‌ 1227 1320 எண்‌ 335, 
சுக்கோத்பேனோத்‌. Sயccoth-Benoth. 
அசீரியாவிவிருந்து சமாரியா பட்டணத்தில்‌ 
குடியேறின அர்நியர்கள்‌ வணங்கின ஒரு 
தேவி. இது பாபிலோனியர்கள்‌ வணல்னெ 
மார்துச்‌ என்னும்‌ பிரதான தேவனின்‌ 
மனைவியாய்‌ இருக்கலாம்‌. 2 இரா 1790, 
சுடர்‌. பஜ ஆதி 114 394 பிவி 214, 
சுடுகிறது. ஒமா, ஆதி 118. அப்பம்‌ 
சுடுகிறது. ஆதி 19 யாத்‌ 1299 16% லேவி 
245 9026 98% ஏசா 4415-19 ஏசே 46%, சுட்‌ 
டெரிக்கிறது. எண்‌ 195 யோசு 628 9இரா 
234 எரே 329 அப்‌ 1919, 


சுண்டேலி. M௦5௯. கானான்‌ தேசத்தில்‌ 
எலிகள்‌ பலவிதமாய்‌ உண்டு, அவைகளில்‌ 
இது ஒன்று. அத்தேசத்தில்‌ அந்நிய தேவ 
தைகளை வணங்கனவர்களிற்‌ இலர்‌ மந்திர 
வித்தை ஆராதனையில்‌ எலியைத்‌ தினபார்‌ 
கள்‌. எபிரெயர்கள்‌ இந்தப்‌ பழக்கத்தை 
வெறுத்தார்கள்‌. லேவி 112 1 சாமு 64 ஏசா 
6617, 

சுண்ணாம்பு. 1௬௨. சிபபியைப்போன்ற 
கற்களை அல்லது எலும்புகளைச்‌ சட்டு சுண்‌ 
ணாம்பு செய்றது இஸ்ரவேலருக்கு ஈன்‌ 
ரேயத்‌ தெரிந்திருந்தது. வீடுகள்‌ கட்டும்‌ 
போது கற்களை ஒன்றோடொன்று இணைக்க 
௮ம்‌ வெள்ளை அடிக்கவும்‌ சுண்ணாம்பை உப 


யோடத்தார்கள்‌. உபா 97? ஏசா 279 8319 
ஆமோ ௨! மத்‌ 2397 அப்‌ 238, 

சுதந்தரம்‌. Inheritance, ஆதி 9114 495 
லேவி 202 எண்‌ 2654 979 368 உபா 109 
யோசு 136 ரூத்‌ 45 சங்‌ 28 165 289 791 0511 
நீதி 1322 1914 ஏசா 19% எசே 4? ஓப 17-ம்‌ 
வசனம்‌. மத்‌ 2128 மாற்‌ 127 லூச்‌ 5014 அப்‌ 
7 2618 ரோ 817 கலா 318 எபே 119-14.18 55 
கொலோ 119 32 1பேது 14 எழி 91 18, 
தடூம்பம்‌ காண்க. 

சுதந்தாவாளி, பூலா, ஆதி 158-4 9110 
2சாமு 14 எரே 491.9 மிசா 105 மத்‌ 2188 
மாற 127 லூச்‌ 2014 ரோ 44 தலா 39 41.7. 30 
தீத்‌ 36 எபி லு 617 117 யாக்‌ 28 1 பேது 37, 
தடும்பம்‌ காண்க. 


5 (818) 


சுத்தம்‌. Clean, Pure. 

1, ஆசாரத்தின்படி சரீரசுத்தம்‌, தட்டில்‌ 
'லாமை. ஆதி 7 லேவி 127 1319-9 14-89 
எண்‌ 523 913 1811 எஸ்றா 60 மத்‌ 23% 
யோவா 1310 மாற்‌ 89, 

2. குற்றமில்லாமை. நீதி 16 218 20 
யோபு 144 179 சங்‌ 199 244 எசே 305 மத்‌ 
58 யோவா 1310 ] தமோ 522 39 இத்‌ 11: யாக்‌ 
317 ] யோவா 38. 

3. சுத்த இருதயம்‌. சங்‌ .5110 244 நீதி 
1990 மத்‌ 58 1 தமோ ம்‌ 1 பேது 122, 

சுத்தி. Hammer, . 1 இரா 07. சம்மட்டி 
காண்க. 

சுத்தேலாக்‌. 5நயthelah. எப்பிராயீமி 
லுள்ள கோத்திரத்தின்‌ ஒருபாகம்‌. எண்‌ 2055 
நாளா 120, . 

சுநீரம்‌. J௨௦!றth. இரத்தினம்‌ காண்க, 

சுபவேல்‌, சூபவேல்‌, சேபுவேல்‌. நட 
bael, Shebuel. 

1. 1 காளா 2316 2420, 

2, 1 நாளா 254-20, 


சுபாவம்‌. Nature. 


1. இயற்கையான தன்மை அல்லது 
முறை. ரோ 126 214 1151 கலர 4 1கொரி 
1114 யாக்‌ 129 37 யூதா 10-ம்‌ வசனம்‌. 

2. பிறந்த நிலை. ரோ 227 1121 தலா 215 


எபே 28, “ஜென்ம சுபாவமுள்ள மனு 
ஷன்‌.” 1கொரி 214, “திவ்விய சுபாவம்‌.” 
2 பேது 14, 


சுப்பாம்‌. 5huphamn. எண்‌ 2699, - சுப்‌ 
பீம்‌ (Shuphim,). 1 நாளா 715. ௩ செப்புப்‌ 
பான்‌ (Shephuphan). | காளா 68, - முப்‌ 
பிம்‌ (Muphim). ஆதி 4051, 

சுப்பீம்‌. 5hபழhin. சுப்பாம்‌ காண்க. 

சுமக்கிறது. Bear. ஏசா 534-11 பூத்‌ 272 
817 லூக்‌ 1427 கலா 69.5 எபி 928 ] பேது 224, 

சுமாத்தியர்‌. 5humathites. 1 காளா 255. 

சாமை. Burden. தயிழ வேதாகமத்தில்‌ 
வழக்கமாய்ப்‌ “பாரம்‌ என்று சொல்லப்ப 
டம்‌, எரே 177 ௫81? மத்‌ 1190, 

சுயம்பாகி. 8௨௦, ஆதி 40! ஒரி 74, 


சுயாதீனம்‌. ஈஈ௨௦௨ 14711. அழைப்பு, சித்‌ 
தம்‌ காண்க. 


சுரமண்டலம்‌. புலாற, கீதவாத்தியம்‌ 
காண்க. 
சுநந்த. காக, சரோ 111. கண்ணி 
காண்க, 


- சுருங்கு 


சுநங்த. wk. யோபு 16%. 

சுநன்‌. ஈ௦1. சிறையிருப்புச்‌ காலமுதல்‌ : 
எபிசெயர்களிற்‌ லர்‌ தோலினால்‌ செய்யப்‌ 
பட்ட சுருள்களிலும்‌, சிலர்‌ நீல நதிச்சரை 
யில்‌ வளரும்‌ நாணற்பட்டையினால்‌ செய்த 
நீண்ட சுருள்களிலும்‌ புஸ்தகங்கள்‌ எழுது 
வார்கள்‌. தோற்சுருள்கள்‌ செய்யும்‌ விதம்‌ 
என்னவென்றால்‌: பதனிட்ட நேர்த்தியான 
தோல்களைச்‌ சதுரமாய்‌ வெட்டி ஒன்றோ 
டொன்று பொருத்துவார்கள்‌. இந்தச்‌ சுருள்‌ 
கள்‌ அதிக நீளமாயிருக்கும்‌. இவைகளை ஒரு 
சட்டத்தில்‌ சுருட்கிறதினால்‌ இவைகளுக்‌ 
குச்‌ “சுருள்கள்‌? என்று பெயர்‌ வந்தது. இவ்‌ 
விதமாய்த்‌ தோலினால்‌ செய்யப்பட்ட கைப்‌ 
பிரதிகளை எழுதுவதற்கு அதிக கவனமும்‌ 
சாமர்த்தியமும்‌ அநேக நாட்களும்‌ வேண்டு 
மாதலால்‌ இவைகள்‌ உயர்ந்த விலையுள்ளவை 
கள்‌. எஸ்றா 62 எரே 362 எசே 8931 சக 
51, எழுத்து காண்க, 

சுநபம்‌, சோநபம்‌. 1௬௨9௨. ஆதி 3119 
யாத்‌ 204 லேவி 26! 1சாமு 65 மோ 591 
மத்‌ 2250 மாற 1216 லூச்‌ 202 எபி 13 வெளி 
1314 149 152 162 1990 204 தேராபின்‌, 
சாயல்‌, சிலை, விக்கிரகம்‌ காண்க, 

சுரை. மொ, யோனாவுக்கு நிழவிட்ட 
ஆமணக்கு அல்லது சுரை. யோனா 45, 
இது சீக்கிரம்‌ வளர்ந்ததினாலும்‌ நல்ல நிழல்‌ 
கொடுத்ததினாலும்‌ இது சுரைதான்‌ என்று 
தீர்மானமாய்ச்‌ சொல்லக்கூடும்‌. 

சுவர்‌. வ. லேவி 1427 எண்‌ 9225 
1 சாமு 191? 1இரா 6 எசே 58 125 415 
அப்‌ 235. கோட்டை, மதில்‌, வீடு காண்க. 

சுவர்ணரத்தினம்‌. Chrysolite. இத்தி 
னம்‌ காண்க. 

சுவாசம்‌. Breath. ஆதி 8 12 1 
2 சாமு 216 யோபு 43 1917 334 சங்‌ 336 1048 
13577 ஏசா 485 எரே 5111 அப்‌ 1728, 

சுவாதீனம்‌. 5௦8868810௩. 2 பேது 219, 

சுவிகாரம்‌. ௧௭௦1௦௩. புத்திர சுவிகா 
ரம்‌ காண்க. 

சுவிசேஷ அட்டவணை. Harmony 
of the Gospels. நான்கு சுவிசேஷகர்‌ 
களும்‌ இயேசுகிறிஸ்துவைப்ப்ற்றி எழுதிய 
நாலு சுவிசேஷங்களையும்‌ காலக்திரமத்தின்‌ 
படி. ஆதி கிறிஸ்தவ சபையிலுள்ள தாதியன்‌ 
(Taian) முதல்‌ விளக்கிக்‌ காட்டினான்‌. 
அடியில்‌ கண்ட சுவிசேஷ அட்டவணையில்‌ 
நாலு சுவிசேஷங்களில்‌ எழுதப்பட்ட சமா 
சாரங்கள்‌ காலக்கரமத்தின்படி காட்டப்பட 


டிருக்கின்றன. 


( 819) 


சுவிசேஷ அட்டவணை 


சுவிசேஷ அட்டவணை 


A Harmony of the Gospels 


வேத அகராதி 


சுவிசேஷ அட்டவணை 


I. இயேசுவின்‌ பிறப்பும்‌ பாலியமும்‌ 


விஷயங்கள்‌, | 


ச 


லூக்கா எழுதின முகவுரை 
இயேசுவின்‌ தெய்வீக தன்மை .... 
வம்ச அட்டவணை 2 ரி 
சகரியா தேவதூதனைக்‌ கண்டது. 
மரியாள்‌ தேவதூதனைக்‌ கண்டது.. 
மரியாள்‌ எலிசபெத்தைச்சந்தித்தது. 
யோசேப்பு கண்ட காட்சி ட ட்‌ 
யோவான்ஸ்நானனின்‌ பிறப்பு .... 
இயேசுவின்‌ பிறப்பு 
மேய்ப்பர்கள்‌ .... 
விருத்தசே சனம்‌. 
ஒப்புவித்தது 
சாஸ்திரிகள்‌ .... ட i 
எடிப்துக்கு ஓடிப்போனது. ஏரோ 
தின்‌ கொடுமை கர்‌ 
திரும்பினது .... ர சி 
இயேசு தேவாலயத்திற்ருப்‌ போ 


சேவாலயத்தில்‌ 


இடம்‌, 


080000865850௦ 


[த ௫ ௮ ௪4 ௨௨ ௨ 


௨௪௧ ௨௪௨ ௨௨௦௨௪௪ 


650600884000 


_ | பெதிலெகேம்‌ 


92 


. எருசலேம்‌ 


பெக்கோ 


௨௨.௨௪ ட த த ட 


00268000006. 


660800566600௪ 


மத்தேயு. 


மாற்கு, 


லூக்கா, 


ல்க 


23-38 
| 325 
] 26-38. 
139-56, 


ட. 
21-7, 


8-20 


21-38 


239-40 


941-52 


12, 


11. A. பிரவேசப்பாகம்‌: ஞானஸ்நானம்‌ பேற்றதமுதல்‌ முக்கிய 


அப்போஸ்தலரைத்‌ தெரிந்துகொண்ட துவரை 


இடம்‌: 


விசேஷமாக யுதேயாதேசம்‌: கலிலேயாவுங்கூட. 


காலம்‌: பி. 20->ோக்தின்‌ குளிர்காலமுதல்‌ 27-னா பஸ்கா பண்டிகைவசை, 
மத்‌ 3-1 மாற்‌ 11715 லூச்‌ 31-13 யோவா 1-454, 


யோவான்ஸ்கானனின்‌ ஊழியம,,. 
இயேசுவின்‌ ஞானஸ்நானம்‌ 
சோதனை i 
யோவான்ஸ்நானன்‌ கூறின சாட்சி. 
முதல்‌ சீஷர்கள்‌ 
முதல்‌ அற்புதம்‌ க பு 
முதல்‌ பஸ்கா. தேவாலயச்திலிரு 
நீது வியாபாரிகளை முதல்முறை 
து.ரத்தினது 
நிக்கொசேமு.... ப i 
யோவான்ஸ்கானன்‌ கூறின கடை 
சச்‌ சாட்டி... mee 2 
இயேசு சமாரியாவுக்குப்‌ போனது. 
இயேசு கலிலேயாவுக்குப்‌ போய்ச்‌ 
கானாவிலே ராஜாவின்‌ உத்தி 
யோகஸ்தனுடைய மகனை சொ 
ஸ்சமாச்செனது 


உச 


| கானா 


௪௨ ௨௪௨௨௨௨ ௨ஓ 


. யோர்தான்‌ நதி 
. | வனாந்தரம்‌ 


பெத்தாபரா 


23 


௪௨௨௨௨6 த ன] 


31-12 
313-17 
13-11 


| 1-8 
19-11 
1 18.13 


31-20 
21. 22 
| 41-13. 


16-15. 


| 19-35. 
| 27-51 
91-12 


213-23. 
3 1-21 


223-36 
41-42 


443-54. 


சுவிசேஷ அட்டவனை ' வேச அகராதி. | சுவிசேஷ அட்டை 


வன்ன கடப்பித்ததின்‌ முதற்பாகம்‌: டட 
| ராஜ்யத்தை ஸ்தாபித்தல்‌ 


இடம்‌: பெரும்பாலும்‌ கலிலேயா, எருசலேம்‌. 


காலம்‌; பி, 27-ன சுமார்‌ பெந்தெகோஸ்துமுதல்‌, 28-ணா ஏ றக்குறைய 
பஸ்கா அவ்வித 25 மத்‌ 419.1353 மாத்‌ 114.619 வச்‌ 44.96 


யோவா 5 அதி. 
விஷயங்கள்‌. இடம்‌, ச | மத்தேயு. மாற்கு. நூக்கா, யோவான்‌, 
| 
பெதஸ்தா குளத்தண்டை வியாதிஸ்‌ 
தன்‌ சுகமானது... .... எருசலேம்‌ வ ட்ட. 1௨௪, 
யோவான்ஸ்நானன்‌ காவலில்‌ வைக்‌ ள்‌ 
சப்பட்டபின்பு, இயேசு கலிலே 
யாவில்‌ பிரசங்கம்செய்து காச 
சேச்துக்குப்‌ புறம்பே தள்ளப்‌ 
த கப்பர்ககூமில்‌ குடியிரு௩ 
கலிலேயா 413-17 61-6 414-31 
அந்திரேயா, பேதுரு, யாக்கோபு, 
யோவான்‌ இவர்களை அழைத்தது. 
மிகுதியானமீன்களைப்பிடிச்சது. | சப்பர்ஈகூம்‌ 41822 (112 (தம 
ஜெபஆலயத்தில்‌ அசுத்த ஆவி பிடித்‌ 
சவனைச்‌ சொஸ்தமாக்னெ த... 2 121-28 | 431-37 
பேதுருவின்‌ மாமியையும்‌ மற்றவர்‌ 
களையும்‌ சொஸ்தமாக்கனெது ,, ன்‌ ன 19% | 438-41, 
தனிமையாய்‌ ஜெபம்‌ செய்யும்படி 
கர்னல்‌ அல ல்‌ லை வல 449, 
கலிலேயாவில்பிரயாணம்செய்தது. கவிலேயா ப பட்ட] | 444 
குஷ்டசோடி சுகமானது i 81-4 140-45 | 51216, 
தனிமையாய்‌ ஜெபம்‌ செய்ும்படி 
போனது .. ல ததத பர்‌ எர க ட்‌ 516, 
தியிர்வாதக்காரன்‌ சுகமானது ,,... | கப்பர்ககூம்‌ 7-8 91-12 517-96, 
மத்தேயுவை அழைத்தது 5 5 இக்‌, வத்‌ பதத, 
சீஷர்கள்‌ ஒய்வுகாளில்‌ கதிர்களைக்‌ 
கொய்து தின்றது ,,.. | கலிலேயா 121-8 | 223-98 (4/4. 
ஒய்வுகாளில்‌ சூம்பின கையுடைய 
வன சுகமானது .., கப்பர்ககூம்‌ 129-14 (3112 0011 
தீனிமையாய்‌ ஜெபம்‌ செய்யும்படி 
வொன்‌ ல வம்‌, | அ ம்‌ வட 1645 
பன்னிரண்டு அப்போஸ்தலரை 
அழைத்தது i என்னா அதுங்க லுக்கில்‌ 102-4 3139 | G13-16, 
மலைப்பிரசங்கம்‌ ப | ப வவவவ 51.9! (607-8, 
காற்றுக்கு அதிபதியின்‌ வேலைக்கா 
ரன்‌ சொஸ்தமான து கப்பர்ககூம்‌ §5-13 1 1] 
விதவையின்‌ மகன்‌ உயிர்ததெழுர்‌ 
தீது நாயீன்‌ ட ப ட்டி 
யோவான்ஸ்கானன்‌ 8 ஷூ ர்களை 
அனுப்பினது வர்‌ ர. வு (TO, 
பாவியான ஸ்திரி தைலம்‌ பூனெது. கப்பர்ககூம்‌ க | அ மச 


41 ( 321 ) 


சுவிசேஷ அட்டவனை வேத அகராதி 


சுவிசேஷ அட்டவணை 


விஷயங்கள்‌. | இடம்‌ | மத்தேயு, 


இயேசு பன்னிருவரோடு கலிலே 
யாவில்‌ பிரயாணம்‌ செய்தது... | கலிலேயா 
குருமெ ஊமையுமான பிசாசு பிடித்‌ 
தவன்‌ சொஸ்தமானது. தேவ 
தூஷணத்தையும்‌ அசுத்த ஆவி 


யையும்பற்றிய பிரசங்கம்‌ .... ப 1222-46 
இயேசுவின்‌ தாயும்‌ சகோதாரும்‌ 
வந்தது... ல ணு அரைமா 12 
உவமைகள்‌: 
விதைக்கிறவன்‌  .... த 1 31-23 
விதை ..., ரி த்‌ ப 
இளைகள்‌ ச்‌ தா உர 1324, 
கடுகு ,.. i க அ வைத்ல்‌ 1531 
புளித்தமா ஸ்‌ வத்தக்‌! 1333 
விளக்கு... ற வதை க்கச்‌ ஸ்‌ 
பொக்கிஷம்‌ ..... கல! அக்‌ 1344, 
முகத்த படி... வ்‌ க்‌ 1365, 
வலை .... ப ம்‌ |. - கத்தல்‌. இரண 
இயேசு கடற்கொந்தளிப்பை அமர்‌ 
தீதினது டட ..  ............. 91827 
லேகியோன்‌ சொஸ்தமானது ....கெராசா 28-34 
யவீரின்‌ குமாரத்தி உயிர்ச்தெழும்‌ 
தீது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ௬௧ 
மானது .... ர்‌ ப கப்பர்ககூம்‌ 918-26 
இரண்டு குருடர்‌ சுகமானது  .... ர்‌ 927-30. 
ஊமையன்‌ சுகமானது... | 929. 33, 
இயேசு பன்னிரண்டு அப்போஸ்த 
லரைபபோதித்து அனுப்பினது.|  ............ 10. 5-49 


920-30 
391-35 


41-25 
426. 


470 


| 


495-41 
51-15 


522-43 


67-13 


மாற்கு, . தூசக்கர, 


ய 


யோலான்‌, 


| 


ப்‌ 


[1 14-29], 
19-91 ர 
84-18. 

1 918. 19. 


] 920. 21 
816. 


023-25 
26-40. 


gil 56 


| 91-6. 


. நடூப்பாகம்‌: இயேசுவின்‌ கிரியைகளும்‌, பரிசேயருடைய விரோதமும்‌ 


இடம்‌: சலிலேயா. ஒருமுறை பலெஸ்தீனாவின்‌ வட எல்லையைத்‌ தாண்டிப்‌ 


போதல்‌. ; 


காலம்‌: க-பி, 28-ணாச்தில்‌ பஸ்காமுதல்‌ கூடாரப்‌ பண்டிகைவரையில்‌ . (ஏப்ரில்‌- 
அக்டோபர்‌.) மச்‌ 141.1935 மாற்‌ 614-950 லூக்‌ 97-0 யோவா 6 அதி. 


யோவான்ஸ்கானன்‌ சிரச்சேதம்‌ ,, மக்கேரு 
கோட்டை 1144-12 

இயேசு ஐயாயிரம்பேரைப்‌ போ 

ஷித்தது .... ல | பெத்சாயிதா 1413-21 
இயேசு நீர்மேல்‌ நடந்த | கலிலேயாக்கடல்‌] | 422-36 
ஜிவ அப்பத்தைப்பற்றிய பிரசங்கம்‌. | கப்பர்ககடம்‌ 
பரிசேயரும்‌ வேதபாரகரும்‌ விரோ 

சீமாயிருந்தது. இயேசு சுத்தத்‌ 


தைப்பற்றிப்‌ பிரசங்கம்‌ செய்தது, 5 1 த1-20 
சீரோபேனிக்கியா ஸ்திரீயின்‌ மகள்‌ 
சுகமானது... ல ரியா ] 521-9 


( 822 ) 


614-29 


(30-44 
645-56 


71-23 


1724-30 


97-9 

910-17 61-14 
615-21 
629-70 


சுவிசேஷ அட்டவணை வேத அகரா தி ல்‌ த 


தாழ்மை, மன்னிப்பு, தன்னடக்‌ 
கம்‌ என்பவைகளைப்பற்றிய போ 
தீனை ர்‌ 181-18 


72 


இரக்கமற்ற வலக்கண்‌ ன்‌ 1823-85. 


23 


933-50 1048-50. 


விஷயங்கள்‌, | இடம்‌, | வவ) வ மத்தேயு, | ௮௯ லூக்கா, ப்பம்‌ 
| 
செவிடும்‌ ஊமையுமானவனும்‌ மற்ற செலிவ்லையமாவம்மத்க [1 1 
வர்களும்‌ சுகமானது. . தெக்கப்போலி | 1550-31, 
இயேசு கரலாயிரம்பெயரைப்‌ போ 
திததத்‌ அன்ட்‌... அன... அற்‌ அன்ஸ்‌ 152529 gr 
பரிசேயரின்‌ புளித்தமாவைக்‌ கு றி 
தீத எச்சரிப்பு ன கறி. அகல்‌ 161-19 (51129, 
ஒரு குருடனுக்குப்‌ பார்வை அளித்‌ 
த்து பெத்சாயிதா 829-27, 
பேதுருவும்‌ மற்ற இவர்களும்‌ செய்த 
அறிக்கை .... . செசரியாபிலிப்பி] 1613-21 | 827-90, 
இயேசு முதல்‌ முறை a ம்‌. 
யும்‌ மரணத்தை முன்னறிவித்‌ 
த்து பல்‌ வ 1621-98 | 331-38 | 92297, 
மறுரூபமானது விகே 1171-13 9509 ல்‌, 
சந்திரரோகி சொஸ்தமானது ல ஸ்‌ 1714-21 101429 1037-2. 
இயேசு தமது மரணத்தையும்‌ உயிர 
தீதெழுதலையும்‌ மறுபடியும்‌ முன்‌ 
னறிவித்தது க ட ன்‌ 1722-23 (030-399 [043-%. 
வரிப்பணம்‌ செலுத்தினது | கப்பர்ககும்‌ ப்‌ 


1). கிரியைகளை நடப்பிக்கிற காலத்தின்‌ முடிவு: பாடுகள்‌ சமீபமாகக்‌ 
காணப்படுகின்றன 


இடம்‌: யூதேயா. யோவா 711114, பெரேயா. மாற்‌ 10 யோவா ]040, 


காலம்‌: கிபி, 25-ோத்துக்‌ கூடாரப்‌ பண்டிகைமுதல்‌, 29-த்துப்‌ பஸ்கா 
பண்டிகைவரை. (28-ணா அக்டோபர்மி' முதல்‌ 29-ஸூ எப்ரில்மீ' 
வரை.) மத்‌ 191-204 மாற்‌ 101-52 லூக்‌ 991-1928, (இது கால வரிசை 
யில்‌ வைக்கப்படவில்லை.) யோவா 1-117, 


கடைசியாகக்‌ கலிலேயாவை விட்டு : | 


இயேசு சமாரியா வழியாகக்‌ கூ! 

டாரப்பண்டிகைக்குப்போனது. | சமாரியா 951-62 
கூடாரப்‌ பண்டிகை. (அக்டோ 

பர்மீ') இயேசு செய்த போதனை. எருசலேம்‌ | ன ர்‌ 
சேவகர்‌ அவரைப்‌ பட்ஸ்‌ | 

ளும்படி வந்தது... so ர்‌ க்‌ த எங்க 
விபசார ஸ்திரீக்கு அருளின ம மன்‌ 

ப்பு... ன்‌ 2 வ்‌ 

பிரசங்கங்கள்‌ . த க 919-59, 
பிறவிக்குருடன்‌ சுகமானது ப த லை |e 
“வாசல்‌.? “நல்ல மேய்ப்பன்‌) .... ன்‌ த்‌ a கல்‌ A 
இயேசு எருசலேமை விட்டு, எழு 

பது வர்களை அனுப்பின து ,, | யூதேயா சி த்‌ 12 1 த்‌! 
எழுபது சீஷர்கள்‌ திரும்பி வந்தது. ழ்‌ ie a கத்‌ 


( 923) 


சுவிசேஷ அட்டவனை. வேத அகராதி சுகிசேஷ அட்டவனை 


விஷயல்கள்‌, ப | இடம்‌, | மத்தேயு, மாற்றா, லூக்‌ பா, யோலனான்‌, 
நல்ல சமாரியன்‌ என்னும்‌ உவமை, யூதேயா ச்‌ து பத்‌ | 
“மார்த்தாள்‌ மரியாள்‌ எனபவர்க 
சிகி பத 1038-42 


டைய வீட்டுக்குப்‌ போனது .... |பெத்தானியா sis க்‌ 
சீஷர்களுக்கு ஜெபம்பண்ணப்போ 
தித்து... ல்‌ யூதேயா [65-18] 
இயேசு ஊமையனை சொஸ்சப்படு 
தீதி, தேவதூஷணத்தைக்‌ கண்‌ 


112, 


[ 1 229-4] [30-501 | 114-98 


மத்தது ப வ 2 

பிரசங்கங்கள்‌? -- 
நினிவே ந்‌ Se க 2 த்‌ ப க்‌, 
விளக்கு... ழு ன ல்‌ LI 
ஊர்க்குருவிகள்‌, பராமரிப்பு, FS 122-29, 
மதிகேடான 8 ச வரியவான்‌., ல்‌ | 219-21, 
கொல்லப்பட்ட கவிலேயர்‌.. 131, 
கனிகொடடாாத அத்திமரம்‌ ,... க 136-9, 

கூனி சொஸ்தமான அல்‌ தவி வி்‌ 1310-17 


தேவாலயப்‌ பிரதிஷ்டை (டிசெம்‌ 
பரம) பண்டிசைக்குப்போனது, | எருசலேம்‌ ட்‌ 
யூதர்கள்‌ கல்‌ எறிந்தது ... ச ட த ர்‌ 
இயேசு திரும்பி யோர்தானுக்கு 
அப்புறம்‌ போனது... ....!........ 
இரட்டிக்கப்பட்டவர்கள்‌... ஏரோ 
தைக்குறித்து எச்சரிப்பு... ........ ட்‌ 
ஒய்வுசாளில்‌ பரிசேயன்‌ வீட்டில்‌ 
நீர்க்கோவையுள்ளவனைச்‌ சொல்‌ 
தீமாச்செது தத்தத்‌ எத ர ந 114, 
பெரிய விரம்சைப்பத்திய உவமை.| ........... 1415-24, 
மெய்‌ சீஷன்‌... ர ரி தக்‌ ட்ட 
உவமைகள்‌: -- 
“காணாமல்‌ போன ஆடு 1... ல த ப 
ல்‌ போன வெள்ளித்‌ 
காசு? சம்ம! அன்ற ல்லி இல்‌ அர்த்‌, 
கெட்ட குமாரன்‌? ப்‌ த த 1511-32 
அசீதியுள்ள உ க்சொணக்கா 
வத ததை அ அல்‌ ல்‌ தாத 161-18, 
ஜசுவரியவானும்‌ லாசருவும்‌" க க A | 16981, 


த்‌ வியாதியாயிருந்கது . .... பெத்தானியா 
இயேசு பூசேயாவுக்குத்‌ திரும்பி வர்‌ 


1022-30. 
1021-38, 


| 039-40 


1322-39. 


| 11-10 


த்து 1141-18 
லாசரு உயிரோடெழுக்தது க ] 11-46 
ஆலோசனைச்‌ சங்கத்தில்‌ காய்பா 

வின்‌ யோசனை ... | எருசலேம்‌ 
இயேசு எப்பிராயீமிலுள்ள ஊருக்‌ 

குப்‌ போனது க எப்பிராயீம்‌ 
இயேசு எருசலேமுக்குக்‌ சடை? 

யாகச்‌ செய்த பிரயாணம்‌ ... | சமாரியா நாடு 191 10! 1711 
பத்திக்‌ குஷ்டரோடகள்‌ சொஸ்த 
மானது... ப்‌ ள்‌ 


l 17-33. 


| 124-57. 


23 006 06% 


( 324 ) 


சுவிசேஷ அட்டவணை வேத அகராதி சுவிசேஷ அட்டவணை 


யத்‌ சரத க காமகதை தன கக வண்ட அம்‌ கலு “சலக ததால்‌ எக்க ்ண் கதவ பதன ண ய த க்‌ த ை ்‌ இ 
அஈீதியுள்ள நியாயாதிபதி | சமாரியா நாடு ம்‌ |; து, 
பரிசேயனும்‌ ஆயக்காரனும்‌ .. க ப ட. 19944 
மனைவியைத்‌ தள்ளிவிடுதலைப்‌ பற்‌ 

யது. i 193-12 (1002-12. 
இயேசு று பிள்ளைகளை ஆர்வ ச, த்‌ 

த்தி 5 1918-15 | 101-16 | 1815-17, 
திராட்சத்தோட்டத்தில்வேலயாட்‌ 

களைப்பற்றிய உவமை 2 ழ்‌ 901-16, 


இயேசு மூன்றாம்‌ முறை தமது மச 


ஐசுவரியமுள்ள வாலிபன்‌ 3 i 1916-22 | 1017-31 | 1818-80. 
ணத்தையும்‌ உயிர்த்தெழுதலையும்‌ 


முன்னறிவித்தது .... i 2017-19 || 032-4 1831-34, 
யாக்கோபும்‌. ல்‌ செய்த 

விண்ணப்பம்‌ ள்‌ 9090-28 | 1025-45, 
பர்திமேயுவுக்குக்‌ கண்பார்வை அளி 

தீதி ர்க . எரிகோ 5029-34 | 1046-52 | | 935-43. 
சகேயு 39 191-10, 
பத்துராத்தலைப்பற்றிய ௨ உவமை. 1 911-98 


E. முடிவு: எருசலேமில்‌ மகிமையோட பிரவேசித்தல்‌, 
கடைசியான போதனை, பாடூகள்‌, மரணம்‌, உயிர்த்தேழுதல்‌, 
பரலோகம்‌ சேல்லுதல்‌ 


இடம்‌: எருசலேம்‌. 

காலம்‌; இ-பி. 29- ஷே பஸ்காவுக்கு 6 நாள்‌ முந்தியிருந்து, பெந்தெகோஸ்தவுக்‌ 
குப பத்து நாளுக்கு முன்வரையில்‌. (29-ணாு எபரில்மீ-ஜ-ஒனமீ.) 
மத்‌ 21-2520 மாற்‌ 11-1620 லூக்‌ 192-24 யோவா 121-2128, 


சன்க்கழமை. | 
சீமோன்‌ வீட்டில்‌ விருந்து. மரி 
யாள்‌ தைலத்தை வார்த்தது .... பெத்தானியா [20513 | 1439 எல்க்‌ பத தல 
ஞாயிற்றுக்கிழுமை. 
இயேசு எருசலேமுக்குள்‌ பிரவே ப 
செத்தது... எருசலேம்‌ [20 [100 1199-4 | 191959, 
அவா்‌ சேவாலயத்தைப்‌ பார்த்து 
ர. றன | 


போனது .. த்தி அதக்‌ கத்ல்‌ வட்‌ புக 
திங்கட்கிழமை. 
கனிகொடாத அத்திமரம்‌ பட்டுப்‌ ட்‌ 

போனது .. .. | ஒலிவமலை 118-28 ட பு 
இரண்டாம்‌ முறை தேவாலயத்தி 

லிருந்து வியாபாரிகளைத்‌ துரத்தி 

னது தி தி ..... | எருசலேம்‌ 2119-17 | 111518 | 1945-88, 
பெத்தானியாவுக்குத்‌ திரும்பிப்போ | 

னது ட்‌ க்‌ 117 1119. 
பட்டுப்போன அத்திமாத்தைப்‌ பற்‌ 

திய பாடம்‌ ட. னி அள்‌ 2190-99 | 119958, 


சுவிசேஷ அட்டவணை 


[OP ES 


சேவ்வாய்க்கிழமை. 

தேவாலயத்தில்‌ செய்த பிரசங்கங்‌ 
கள்‌: 

தேவகுமாரனுடைய அதிகா 
ரம்‌ 

இரண்ட 'குமாசரைப்பற்றிய 
உவமை ்‌ 

பொல்லாத தோட்டக்காரர்‌... 

ராஜகுமாரன்‌ கலியாணம்‌ .... 

. மூன்று கேள்விகள்‌: - 

(1) பரிசேயரும்‌ஏரோதியரும்‌ 
இராயனுக்கு வரிகொடுப்ப 
தைப்பற்றிக்‌ கேள்வி கேட்‌ 

(11) ட ராடு கர்‌ 
லைப்பற்றிக்‌ கேள்வி கேட்‌ 
தடம்‌ த ச 

(111) நியாயசாஸ்திரி பிரதான 
கற்பனையைப்பற்றிச்‌ கேள்‌ 
வி கேட்டது , 


கிறிஸ்‌ துவானவர்‌ தாவீதின்‌ மகன்‌. 


௮௮ எப்படி? 

புதன்கிழமை. 

வேதபாரகரையும்‌ பரிசேயரையும்‌ 
எச்சரித்தது 

விதவை இரண்ட காசு கொடுத்தது. | 

திரெக்கர்கள்‌ வந்தது | 

அவிசுவாசமுள்ளவாகள்‌ 

இயேசு சேவாலயச்தைவிட்டுப்‌ புற 
பபடும்போது ட அழிவை 
யும்‌ எருசலேமின்‌ ச 


முன்னறிவித்தது 
இரசண்டாம்வருை கயைப்பற்றிய து. 
உவமைகள்‌:-- 
பத்துச்‌ கன்னிகைகள்‌ .... 
லந்து தாலந்து பி டி 
பரப வட்டு வெள்ளாடு 
களும்‌ ன்‌ வ லி 
ஆலோசனைச்‌ சங்கம்‌. யூதாஸ்‌ செ 
ய்த துரோகம்‌ க 
வியாழக்கிழமை. 
பஸ்காவை ஆயத்தம்‌ செய்தது .... 
சீஷர்களுக்குள்‌ ௨ உண்டான வாக்கு 
வாதம்‌. பஸ்கா போஜனம்‌ 
இயேசு வேர்களின்‌ பாதங்களைக்‌ 
கழுவின து பல ன்‌ 
அப்பத்தைப்‌ பிட்குதல்‌. Ml 


23 


72 


27 


22 


23 


23 


92 


( 896) 


வேத அகராதி 


ஓ ] 23-27 
3 ] 28-32. 


2 ] 83-46 
221M, 


») 715-22 


2 923-33 


9 84-40 


2241-46 


23 1-33 


2 41-28 
3 428-51 


3 51-13 
2 514-30 


2 591-46. 
261-16 
26 17-19 


2020 


மத்தேயு, 


சுவிசேஷ அட்டவணை 


20%. | 142. 


மாற்கு, | தூக்கா, யோவான்‌, 
| 

| ]27-33 | 901-8, 

1193-12 | 09-19. 
1937 | ழக 
| ] 218-27 2 (27-40 
1928-34. | 
| | 
| 1235-87 |; 2041-11 
| 
190840 | ஓடு 
1241-4 | 211-4 
| ; 
| 250-36. 

| 236-50, 

| 131-23 2 10-4 
| ட்‌ 

1324-37 191246 

ip 12216, 

1412-16 | 297-13 

1417 2914-18 

+06 131-90 
2919 


சுவிசேஷ்‌ அட்டவணை வேத அகராதி 


விஷயங்கள்‌, | இடம்‌, மத்தேயு, 


ர 


“உங்களில்‌ ஒருவன்‌ என்னைக்‌ காட்‌ 
டிக்கொடுப்பான்‌' .... ட | எருசலேம்‌ [2031-25 
துணிக்கையைக்‌ கொடுத்தது i 
யூதாஸ்‌ புறப்பட்டுப்‌ போனது .... ல 
இயேசு பேதுருவின்‌ மறுதலிப்பை 
யும்‌, சீஷர்கள்‌ செறடிக்கப்பவெ 
தையும்‌ முன்னறிவித்தது | து 
இயேசுபாச்திரத்தைஆசீர்வதித்த து. ல 2627-29 
இராப்போஜனத்துக்குப்‌ பிறகு € 
வரைத்‌ தேற்றும்படி இயேசு 
பரிசுத்த ஆவியையும்‌, மெய்யான 
திராட்சச்செடியையும்‌, தமது 
மரணத்தையும்‌, தாம்‌ அடையும்‌ 
ஜெயச்தையும்‌ பற்றிப்‌ பிரசங்கம்‌ 
செய்தது .... 93 
இயேசு சஷர்சளாச்காசர்‌ செய்த 
ஜெபம்‌ மல்கம்‌ 
இதம்‌. புறப்பட்டது... ர தார ர 9030 
இயேசு வியாகுலப்பட்டது ...|கெத்செமனே | 2686-46 
இயேசுகாட்டிக்கொடுக்கப்பட்டது. 2647-50 
பேதுரு மல்குவின்‌ காதை 
னது எ அவிக 261-56 
சீவர்கள்‌ தடிப்போன து. ந அஅதடனாவ் றக 2055 
அன்னாவுக்குழுன்‌ முதல்‌ விசாரணை. எருசலேம்‌ 
வேள்ளிக்கீடிமை. 
காய்பாவக்கும்‌ ஆலோசனை சங்கத்‌ 
துக்கும்‌ முன்‌ இரண்டாம்‌ விசா 
ரணை. பேதுரு மூன்றுதரம்‌ இ 
யேசுவை மறுதலித்தது. யூதர்‌ 
கள்‌ இயேசுவைப்‌ பரிகாசஞ்‌ 
செய்தது .... 
பிலாத்துவுக்குமுன்‌ மூன்றாம்‌ விசா 
ரணை ஆரம்பமானது ர 97-2 
யூதாஸ்‌ மனஸ்தாபமும்‌, மரணமும்‌. க்‌ ரத்‌ 
பிலாத்துவும்‌ இயேசுவும்‌ க 
சம்பாஷ 
பிலாத்து இயேசுவை எர்த்‌ 
னிடத்திற்கு ௮னுப்பினது .... 5 
பிலாத்து இயேசுவை விடுதலைசெய்‌ 
யக்‌ கருதினது. அவன்‌ மனைவி 
கண்ட சொப்பனம்‌. அவன்‌ கை 
கழுவின து. யூதர்கள்‌ பரபாசை 
விடுதலைசெய்யக்‌ கேட்டது 
இயேசு வாரினால்‌ அடிபட்டது. 
போர்ச்சேவகர்‌ பரியாசஞ்‌ செய்‌ 


த அ த தத ன ர இர 77 ரர ர 2. 


9657-15 


9711-26 
9 27 


தீது ம்‌ த்‌ 2 ஒலு க 2726-31 
சிரேனியனாகிய சீமோன்‌ சிலுவை 
சுமந்தது னல்‌ vo dik ப * 999 
( 881) 


| 
| 
| 


சுவிசேஷ்‌ அட்டவணை. 


மாற்கு, 


| 418. 19 


| 427-31 


| | 422-25 


1426 
] 492-42 
| 443-46 


| 1447-49 
1450-52, 


| 459-79 


151.2 


| 35 


] 56-15 


] 515-90 


1621. 


ஓ 221-53 


ஓ 924-08 


2 939-15 


2247.48 


ஓ 249-53 


2954-71 


23 1-5 


236-18, 


9913-19 


ஓ 220-95 


200472 


| 
தூச்கா, | யோகன்‌, - 


1321-25. 
1326.97. 
1528-35. 


1396-08, 


141.1698, 


] 71-26. 
181. 


152-9, 
1800. 11 


1 §12-14. 


த்ய 


1 628-32 


1 Q23-98, 


" சல்பேட்‌ அட்டனனை 


. இயேசு சிலுவையில்‌ ள்‌ 
ன்‌ 


இயேசு அருளின ஏழு வாக்குகள்‌: - 
(1) “பிதாவே, இவர்களுக்கு 
மன்னியும்‌” 


சேவகர்கள்‌ அவருடைய வஸ்திர 
தைப்‌ பங்கட்டது .... 


யூதர்கள்‌ செய்த பரியாசம்‌. இச 
ண்டு கள்ளர்கள்‌ ,, ட்‌ 
(11) “இன்றைக்கு... பபசதரிலி 
ருப்பாம்‌” 
(111) “ஸ்திரீயே, அதோ உன்‌ 
மகன்‌ ழி? த்‌ 


இசவு டி க்‌ 
(iv) ன்‌ தேவனே, ஏன்‌ 

என்னைக்கைவிட்மா? .... 
(ஏ) “தாகமாய்‌ இருக்கிறேன்‌. 
காடி கொகெ்கப்பட்டது 

(11) “முடிந்தது? , 

(711) “பிதாவே, உம்முடைய 
கைகளில்‌ என்‌ ஆவியை 
ஒப்புவிக்கறேன்‌? ஸ்‌ 

தேவாலயத்தின்‌ திரைச்சீலை கழிக்‌ 
தீது கல 
கல்லறைகள்‌ இறந்தது ... 
நூற்றுக்கு அதிபதி கூறின சாட்சி, 
ஸ்திரீகள்‌ பார்த்துக்கொண்டது ., 
பொர்ச்சேவகன்‌ ஈட்டியினால்‌ அவர்‌ 
விலாவில்‌ த்‌ 
அடக்கம்‌ 
கல்லறையண்டை காவல்‌ வைத்தது. 


இயேசு உயிர்த்தேழுந்தபிறகு நாற்பது நாட்கள்‌ 


மூன்றாம்‌ நாளில்‌ ஸ்திரீகள்‌ கல்ல 
றைக்குப்‌ போய்‌ இயேசு உயிர்த்‌ 
தெழுந்திருக்றொர்‌ என்று அறிக்‌ 
அ, தேவதூதர்களைப்‌ பார்த்துச்‌ 
சீஷர்களுக்கு இதை அறிவிக்கும்‌ 
படி போகையில்‌ இயேசுவைக்‌ 
கண்டது .... 
பே துருவும்‌ யோவானும்‌. கல்லறைக்‌ 
குப்‌ போனது த்‌ 
காவலாளர்‌ பிரதான ஆசாரியனுக்கு 
நடந்தவை அறிவித்தது 
மகதலேனா மரியாள்‌ இயேசுவைக்‌ 
கண்டது .... 


2900000: 000. 


கல்வாரி மலை 


23 


25 


. | எருசலேம்‌ 


23 
கல்வாரி மலை 


22 


. | எருசலேம்‌ 


22 


. [தோட்டம்‌ 


22 


| எருசலேம்‌ 


தோட்டம்‌ 


( 328 ) 


வேத அகராதி 


9 733-56 


ஓ 735 


ஓ 729-44 


த 
2746 


27 


9751 
9752, 
ஓ 754 
27” 


9757-50 


2 702-66. 


981-10 


௨611-15. 


சுவிசேஷ அட்டவனை 


1 599-41 


1524 


| 529-32 


15% 
1534, 


1586 


1538 


1559 
1 540 


] 549-47 


161-8 


169-11 


யோவான்‌, 


9933-49 1917-42 

2334, 

2331 1953, 

2935-43. 

234, 

ஷ்‌ மர்‌, 

9944. 45. 
1928, 
1929, 
1990, 

2346, 

236, 

9347, 

2349, 
ட்ட 
2950-56 ப 938-49. 
2 41-10 901: 2, 
9411. 12 203-10. 

9011-14, 


சுவிசேஷஃகன்‌ 


வேத அகராதி 


சுவிசேஷம்‌ 


விஷயங்கள்‌. | 


| 
எம்மாவுக்குப்‌ போற இரண்டு! 
சீவர்கள்‌ இயேசுவைக்கண்டது. 
பேதுரு இயேசுவைக்‌ ஷ்‌ 
(\ கொரி 15) ளி 
பத்து சீஷர்கள்‌ இயேசுவைக்‌ கண்‌ 
தி ம்‌ 22 
பத்து சீஷர்களும்‌ தோமாவும்‌ இயே 
சுவைக்‌ கண்டது .... 
கலிலேயாவுக்குப்‌ போன வர்கள்‌ 
இயேசுவைக்‌ கண்டது 
கலிலேயாவிலுள்ள ஒரு மலைமேல்‌ 
சீஷர்கள்‌ இலைக்‌ கண்டது | 


(1 கொரி 158) ப கலிலேயா 


500 சீஷர்கள்‌ இயேசுவைக்‌ கண்‌ | 
டது (1 கொரி 154), 

யாக்கோபு இயேசுவைக்‌ கண்டறி] 
(1 கொரி 151). 

இயேசு பரலோகம்‌ சென்றது ,, 

சுவிசேஷத்தின்‌ நோக்கம்‌ ரி 


முடிவுரை ..ஃ த ததன்‌ 


சுவிசேஷகன்‌. லதல. சுவிசே 
ஷம்‌ என்பதற்கு மூலார்த்தம்‌ “நல்வார்த்தை' 
அனதினால்‌ ஆத! கிறிஸ்தவர்கள்‌ அந்த நற்‌ 
செய்தியைக்‌ கூறுறெவனுக்குச்‌ “சுவிசேஷ 
கன்‌” என்று பெயர்‌ இட்டார்கள்‌. இதின்‌ 
படி. பிலிப்பு என்பவனுக்குச்‌ சுவிசேஷகன்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்றெது. அப்‌ 215. 
ஆதி சபையில்‌ சுவிசேஷகணின்‌ ஊழியம்‌ 
ஒரு உத்தியோகமல்ல. சுவிசேஷம்‌ பிரப 
லியம்‌ ஆகும்படி அதைப்‌ பிரசங்கம்‌ செய்வ 
தற்குத்‌ இராணியுள்ளவன்‌ எவனும்‌ சுவி 
சேஷகனாய்‌ இருந்தான்‌. எபே 401-13 இப்‌ 
படியே பரி. பவுல்‌ எபேசுபட்டணத்தில்‌ 
கண்காணியாகிய தீமோத்தேயு சுவிசேஷ 


ஊழியச்தைச்‌ செய்யும்படி ஏவுகிறான்‌. 
2 தமோ 4. 
சுவிசேஷம்‌. 0௦50௨1. 008084 என்‌ 


பது “தேவனுடைய வாக்கு.” மூலபாஷை 
யில்‌ சுவிசேஷம்‌ என்பதற்கு “நற்செய்தி? 
அல்லது “நல்வார்த்தை என்று அர்த்தமாம்‌. 
இந்த நற்செய்தி என்னவென்றால்‌ தேவசமா 
தானம்‌, இரட்சிப்பு, அவருடைய அருள்‌, 
ராஜயம்‌ ஆகிய இவைகளே. மத்‌ 45 98 
2314 மாற்‌ |14 அப்‌ 2034 ரோ 1519 எபே 198, 
சுவிசேஷம்‌” என்பது இயேசுவின்‌ மூலமாய்‌ 
அருளப்பட்ட இவைகளை முற்றிலும்‌ குறிக்‌ 
கும்‌ பொதுப்பெயர்‌. மாத்‌ 125 835 149 1015 


இடர்‌, 


வழியில்‌ 


... எருசலேம்‌ 


33 
கலிலேயாக்கடர்‌ 
கரை 


ன்‌ | பெத்தானியா 


eee 


ம ணத அத ககக இ? 


மத்தேயு, மாற்கு, யோகன்‌, 


| லூக்கா, 


1612-13 9918-35 


2324, 
2 435-49 2 (19-93. 
1614-18 9 084-23 


21125. 


5916-20. 


| 619. 20 9450-53 


2()20. 91 
2185, 


த வடவை: 


அப்‌ 157ரோ 1128 2கொரி 88, ரோ 1016-ல்‌ 
“சுவிசேஷம்‌! தீர்க்கதரிசிகள்‌ உரைத்த போத 
னையைப்‌ பொதுவாய்க்‌ குறிக்கிறது. வெளி 
145-ல்‌ “சுவிசேஷம்‌? தேவதாசன்‌ கூறின 
சமாசாரத்கைக்‌ குறிக்றெது. 

மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ எழு 
தின புஸ்தகங்களுக்கு ஆதி கிறிஸ்தவர்கள்‌ 
“சுவிசேஷம்‌” என்று பெயர்‌ சொல்லவில்லை. 
இ-பி, 150-ஞுூ முசலாவது இவைகளுக்கு 
இந்தப்‌ பெயர்‌ வழங்கப்பட்டது. 

ஆதி சபையில்‌ நாலு சுவிசேஷங்களைத்‌ 
தவிர “எபிசெயருடைய சுவிசேஷம்‌,” “எதிப்‌ 
தியருடைய சுவிசேஷம்‌,” “யாக்கோபினு 
டைய சுவிசேஷம்‌, “தோமாசின்‌ சுவிசே 
ஷம்‌” இன்னும்‌ ஏறக்குறைய இருபது சுவி 
சேஷங்கள்‌ வெவ்வேறான காலங்களிலும்‌ 
வெவ்வேறான சபைகளிலும்‌ ஏற்றுக்கொள்‌ 
ளப்பட்டிருந்தன. இவைகளில்‌ மரியாளைக்‌ 
குறித்தும்‌, இயேசுவின்‌ பிறப்பைக்குறித்தும்‌, 
அவருடைய பாலியப்‌ பிராயத்தைக்குறித்‌ 
தும்‌, பிலாத்து செய்த விசாரணையைக்குறித்‌ 
தும்‌ பல சங்கதிகள்‌ உண்டு. ஆனால்‌ இவை 
களில்‌ சொன்ன சமாசாரங்களுக்குப்‌ போதிய 
அத்தாட்சி இல்லாததினாலும்‌, இவைகளின்‌ 
ஆக்கியோன்கள்‌ சங்கள்‌ அபிப்பிராயத்தின 
படி. இவைகளில்‌ பல கதைகளை எழுதினதி 
னாலும்‌ பதிதர்கள்‌ தங்கள்‌ கொள்கைகளை 


42 ( 329 ) 


சுழல்காற்று 


- உறுதிப்படுத்தும்படி. “சுவிசேஷங்கள்‌ சில 
- எழுதினதினாலும்‌ ஆதி றிஸ்தவசபை இவை 
களில்‌ ஒன்றையும்‌ பொதுவாய்‌ அங்கீகரிக்க 
மல்‌, இவைகளைப்‌ பக்திவிருத்திக்காகமாத்தி 
ரம்‌ வாசிக்கலாம்‌ என்று உத்தரவு கொடுத்‌ 
தார்கள்‌. இந்தச்‌ சுவிசேஷங்களை ஆராய்ந்து 
பார்க்கும்போது மத்தேயு, மாற்கு, லூக்கா, 
யோவான்‌ இவர்கள்‌ எழுதின சுவிசேஷங 
களில்‌ இல்லாத விசேஷம்‌ ஒன்றும்‌ இவை 
களில்‌ இல்லையென்று அறியலாம்‌. மத்தேயு, 
மாற்கு, லூக்கா, யோவான்‌ காண்க. 

சுழல்காற்று, சூறவளி. Whirlwind. 
அராபியாதேசத்தில்‌ சுழல்காற்று அதிகமாய்‌ 
உண்டாகும்‌. வனாந்தரமான இடங்களில்‌ 
இந்தக்‌ காற்று அடிக்கும்போது தூசி மணல்‌ 
பிரயாணிகளைச்‌ சில வேளைகளில்‌ மூடிக்‌ 
கொள்ளும்‌. தூரத்திலிருந்து இதைப்‌ பார்த்‌ 
தால்‌ இது பூமியிலிருந்து வானித்துக்குப 
பெரிய ஸ்தம்பம்போல்‌ தோன்றும்‌. இசைப்‌ 
பார்க்கப்‌ பயங்கரமாய்‌ இருக்கும்‌. எபிரெய 
பதங்கள்‌ இந்தமாதிரியான சுழல்‌ காற்றையும்‌ 
அதிக மும்முரமாய்‌ வீசி அடிக்கும்‌ சூறாவ 
ளிக்காற்றையும்‌ குறிக்கின்றன. “சுழல்கா 
ற்று.” ஏசா 173. (சூராஉளி.? யோபு 37? நீதி 
157. “பெருங்காற்று,” யோபு 2118 981, சங்‌ 
8815 ஏசா 296 எரே 2319, 

சுழற்படி. றல கரவாக, 1 இரா 08, 
தேவாலயம்‌ காண்க. 


சகா. Shuhah. 
சூகார்‌. Zuar. எண்‌ 15, 


சூகால்‌. 801. ஆசேர்‌ கோத்திரத்தான்‌. 
1 நாளா 74. 


] நாளா 411, 


சகாள்‌. Shah. எ2பரின்‌ மகள்‌, 1 காளா 
7, 


-சூகியன்‌. 8ஈபர1(6. யோபு 21181 181 
951 429 
ந்கியர்‌. Sய%k%![ங, எகிப்து ராஜா 
வாகிய சீஷாக்கனெ சேனையோடு வந்த ஒரு 
சோத்திரம்‌. 2 நாளா 139, 


சூசன்னாள்‌. 5பsanna. 

1. தள்ளுபடி. ஆகமத்தில்‌ சொல்லியிருக்‌ 
கும்‌ கற்புள்ள ஸ்திர்யாயெ குசன்னாளின்‌ 
சரித்திரம்‌ காண்க, 

2. லூக்‌ 65. 

சூசான்‌, தூஷான்‌. நமகக, பெர்‌ 
சியா ராஜயத்தில்‌ மூன்று முக்கிய நகறிகளில்‌ 
இதுவும்‌ ஒன்று. இது இகிரீஸ்‌ நதிக்குக்‌ 


வேத அகராதி 


இழக்கே ஏறக்குறைய தூறு மைல்‌ த்‌ ரத்தில்‌ 
பொசியாச்‌ குடாக்கடலுக்கு வடக்கே நூற்று 
நாற்பது மைல்‌ எலாம்‌ என்னும்‌ நாட்டில்‌ 
இருந்தது. தானி 8 நெகே 1! எஸ்தர்‌ 1, 

சூசி. 8081. எண்‌ 1301, 

சூசிமீயர்‌. 2பz1௱க. ஒருவேளை இவர்‌ 
களும்‌ சம்குமியரும்‌ ஒரு ஜனந்தான்‌. இவர்‌ 
கள்‌ தென்‌ பலெஸ்தனாவில்‌ உள்ள பூர்வீக 
ஜனம்‌. ஆதி 14 உபா 2%, 

சூஷிங்கியர. Shushanchites. சூஷான்‌ 
நாட்டிலிருந்து வது சமாரியாவில்‌ குடியே 
நினவர்கள்‌. எஸ்ரா லூ, 

சூட. Heat, சாணி 319 பிர 411 லேவி 138, 

சூது. 51124. எபே 414, 

சூநேம்‌. 5hபாஊ. 1 சாமு 285. தனேம்‌ 
காண்க. 

சூபவேல்‌. 80௦௨௨1. சுபவேல்‌ காண்க. 

சூப்‌. 8பழஈ. சூப்‌ என்பதற்கு “நீரில்‌ வள 
ரும்‌ களைகள்‌ என்று ௮ர்த்சமாம்‌. அராபியா 
தேசத்தார்‌ செங்கடலுக்குக்‌ “களைகளின்‌ கடல்‌” 
என்று அர்த்தத்கொண்ட “யம்சூப்‌” என்னும்‌ 
பெயர்‌ சொல்லுவார்கள்‌. ஆதலால்‌ உபா 
1-ல்‌ சொல்லியிருக்கும்‌ சூப்‌ செங்கடலின்‌ 
வடக்கிலுள்ள இரண்டு குட.ஈச்சடல்களில்‌ 
ஒன்றைக்‌ குறிக்கிறது. 

தப்‌. Zuph. 

1. சாமுவேலின்‌ முற்பிதாக்களில்‌ ஒரு 
வன்‌. - சோபாய்‌. 1 சாமு 11 1நாளா 626. 35, 

2. குபதேசம்‌ தென்‌ கானானில்‌ இருந்தது. 
ஆனால்‌ இதின்‌ எல்லைகளைத்‌ திட்டமாய்ச்‌ 
சொல்ல முடியாது. ] சாமு 98. 

சுப்பா. Sபறhக. எண்‌ 2114, 

சூம்பின கை. Withered hand. சூம்‌ 
பின கை உடையவனுடைய கை நரம்புக 
ளும்‌ எலும்புகளும்‌ முற்றிலும்‌ மரத்ததுபோல்‌ 
இருந்தது. மத்‌ 181? மாற்‌ 3! லூக்‌ 64 
யோவா 58, 

சூரிஷநாய்‌. 2a], 

சூரிய ஆராதனை. 8ப௩ Worship. கானான்‌ 
தேசத்தில்‌ பூர்வ ஜனங்கள்‌ சூரியனை வணங்க 
அதற்குச்‌ சிலைகளை உண்டாக்நினார்கள்‌. 
37? யாத்‌ 2374 லேவி 9030 ஏசா 178. இஸர 
வேலர்களில்‌ ஒருவன்‌ இந்த மார்க்கத்தில்‌ 
இசைர்தால்‌. அவன்‌ கல்லெறிந்து கொல்‌ 
லப்படவேண்டும்‌. உபா 173. பிற்காலம்‌ 
களில்‌ எருசலேமிலே சூரியனை வணங்கும்‌ 
ஆலயங்களில்‌ இந்துச்கள்‌ யானைகளை வைத்‌ 
இருப்பதுபோல குதிரைகளை வைத்தார்கள்‌. 
சில சமயங்களில்‌ இஸ்ரவேலர்‌ சாலொமோன்‌ 


எண்‌ 76, 


( 880). 


சூரிய கடிகாரம்‌ 
கட்டின தேவாலயத்தின்‌ பிராகாரங்களில்‌ 


சூரிய ஆராதனையை ந௩டத்திக்கொண்டார்கள்‌. 
2'இரா 2351 9 நாளா 14 344 எசே 506, 


பூர்வ காலத்திலூள்ள ஒரு சூரிய கடிகாரம்‌, 


சூரிய கடிகாரம்‌. றல, சூரிய கடிகா 
ரம்‌ என்னும்‌ கருவியில்‌ ஒரு பலகையின்‌ 
மேல்‌ ஆணிபோன்ற ஒரு குச்சி பதிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. அப்பலகையில்‌ அந்த அணி 
யைச்சுற்றிப்‌ பாகையைக்‌ குறிக்கும்‌ ரேகை 
கள்‌ வரைர்திருக்கும்‌. பகலில்‌ குச்சியின்‌ 
நிழல்‌ பாகைகளில்‌ விழுந்து செல்லும்போது 
பார்க்கிறவர்கள்‌ அந்த ரேகைகளை எண்ணி 
இத்தனை மணிநேரம்‌ என்று அறிந்துகொள்‌ 
ளுவார்கள்‌. இந்தமாதிரியான கடிகாரம்‌ 
நம்‌ எல்லாருக்கும்‌ நன்றாய்ச்‌ தெரியும்‌. இசற்‌ 
கும்‌ ஆகாஸ்‌ ராஜனுடைய கடிகாரத்திற்கும்‌ 
வித்தியாசம்‌ உண்டு. எப்படி என்றால்‌ அதில்‌ 
ஒரு ஸ்தம்பத்தைச்‌ சுற்றிச்‌ சூரியன்‌ நிழல்‌ 

மும்படிக்சான பாகைகள்‌ காட்வெதற்குப்‌ 
படிகள்‌ கட்டப்பட்டிருந்தன. இவைகளில்‌ 
விழும்‌ நிழலைப்‌ பார்த்து மணிக்‌ கணக்குச்‌ 
சொல்லக்கூடும்‌. 2 இரா 201! ஏசா 30, 
முன்போன சாயை பின்னிட்டெ போனதை 
அறியும்படி எசேக்கியா காண்க. பக்‌, 162. 

சூரியன்‌. மா. எபிரெயர்களின்‌ அபிப்‌ 
பிராயத்தின்படி வானஜோதிகளில்‌ சூரியன்‌ 
நட்சத்திரங்களைவிடப்‌ பெரியது. அவர்கள்‌ 
மி தட்டை என்றும்‌) பகலில்‌ சூரியன்‌ 

ழச்கிலிருந்து மேலே மேற்கு முகமாய்ப்‌ 
பறந்து அங்கிருந்து பூமிக்குக்‌ கீழே திறாம்ப 
வும்‌ கிழக்கே வரும்‌ என்றும்‌ நினைத்தார்கள்‌. 
ஆதி 16 யாத்‌ 1621 உபா 3314 நியா 581 
யோபு 3028 சங்‌ 1216 பிர 1 பீ ஏசா 30% 
யோவே 231 மத்‌ 134 வெளி 619 2198, யோ 
சுவா சூரியன்‌ இபியோன்மேலே நிற்கும்படி 
விண்ணப்பம்‌ செய்ததினால்‌ இஸ்ரவேலர் சூரி 
யன்‌ வாஸ்தவமாய்‌ நின்றது என்று எண்ணி 
ட்‌ யோசு 10! ஆப 311, நமது அபிப்‌ 

சாயத்தின்படி அவர்கள்‌ தங்கள்‌ தலைவன்‌ 


வே அகதி குலை 


உற்சாகமாய்‌ விண்ணப்பம்‌ செய்ததினாலும்‌, 
தாங்களும்‌ ௮௫௧ முயற்சியோடு அந்நாளிலே. 
அநேக காரியங்கள்‌ செய்து முடித்ததினாலும்‌ ' 
சாதாரண நாட்களைவிட அந்த நாளிலே பல 
நாழிகைகள்‌ கூட இருந்தது என்று நம்பி 
னதே இந்தப்‌ பாரம்பரியத்துக்குக்‌ காரண 
மாய்‌ இருக்கலாம்‌. வான சாஸ்திரிகளும்‌ 
கணித சாஸ்திரிகளும்‌ பலதடவை கணக்குப்‌ 
பார்ததுச்‌ குரியன்‌ ஒருபோதும்‌ நிற்கலேயில்‌ 
லையென்றும்‌, பூமி தன்‌ சுற்றோட்டத்தில்‌ எப்‌ 
போதும்‌ ஒரே மாதிரியாய்ப்‌ போய்க்கொண்‌ 
டிருக்றெதென்றும்‌ சொல்லுஇருர்கள்‌. 
சூரியேல்‌. 


எண்‌ 3%, 


Zuriel. 


சூரைச்சேடி. Jயா[றசா-tரee. இது பலெ 
ஸ்தீனாவிலும்‌ சீனாய்ச்‌ குடாநாட்டின்‌ வனாந்‌ 


தரமான இடங்களிலும்‌ அதிகம்‌. 1இரா 
195 சங்‌ 1204, 

சூர்‌. யா. ஒரு வாசல்‌. 2 இரா 116, 
எநசலேம்‌ காண்க. 

சூர்‌. நயா, எகிப்தின்‌ வடகிழக்கெல்‌ 
லையிலுள்ள ஒரு இடம்‌. ஆதி 107 201, 

சூர்‌. 2யா,. 

1. எண்‌ 251 

2. 1 நாளா 650. 

கலமித்தி. 5நயlகanite. சூலேம்‌ அல்‌ 


லது சூனேம்‌ ஊராள்‌. உன்‌. பா 013, 
சவா. hயக, யூதாவின்‌ கானானிய மனை 
வியின்‌ தகப்பன்‌, ஆதி 362 1] நாளா 29, 
கவா. hபகh. அபிரகாமுக்கும்‌ கேத்‌ 
தூசாளுக்கும்‌ பிறந்த ஒரு மகன்‌, ஆதி 251 
1 காளா 199, ப 


(881) 


ஞூவாச்‌ 


குவாக்‌. பக. ஆசேர்‌ கோத்திரத்தான்‌. 
1 நாளா 73, 
பெலிஸ்தியர்‌ படை 


சூவால்‌. யய, 
யெடுத்த தேசம்‌. 1 சாமு 1317. 
சூளை. Furnace. ஆதி 1517 19% யாத்‌ 


98 நெகே 311 1938 தானி 36 நாகூ 314 மச்‌ 
1342 வெளி 92, “செங்கற்குளை.” 2 சாமு 1231 

சூளைகள்‌ கோம்மை. Tower of the 
எருசலேமின்‌ மதிலில்‌ ஒரு கோ 


furnaces. 

புரம்‌. க 311, 

சூறவளி. ஙா. சுழல்காற்று 
காண்க, 

சூனி. 8நயா!. ஆதி 4016, 


சூனியவித்தை. Magic. 
1. இதைக்தறித்து வேதாகமத்தில்‌ சோ 
ல்லீயிநக்தம்‌ பதங்கள்‌. 
அஞ்சனம்‌. லேவி 2777 1 சாமு 28 2 இரா 
216. 
அமாவாச கணிக்கிறவன்‌. ஏசா 47, 
அம்புகளைக்‌ குலுக்குதல்‌. எசே 2191, 
ஈரலால்‌ குறிபார்ப்பது. எசே 217, 


ஊரீம்‌ தம்மீம்‌. யாத்‌ 285 லேவி 58 
உபா 338 யோசு 161 1 சாமு 441, 
எத்தர்கள்‌. 2 தீமோ 319, 


கல்தேயர்‌. தானி 1. 

குறிசொல்லுதல்‌. லேவி 27 
28 எசே 2131 உபா 1810, 

குறி கேட்றெவன்‌. உபா 1811, 

சனனதக்காரன்‌. உபா 181], 

சாஸ்திரி. தாணி 227. 

சட்டுப்போடெல்‌. லேவி 108 யோசு 214 
நியா 20 நீதி 165 1 சாமு 14 யோனா 17. 

சூனியம்‌. ஏசா 47, 

சூனியவித்தை. மீகா 512, 

சூனியக்காரி. யாத்‌ 2214, 

சொப்பனக்காரன்‌. ஆதி 3719 உபா 13! 
யூதா 18, 

ஜோசியர்‌. ஏசா 1715, 

ஸ்தம்பனவிக்தை, ஏசா 472, 

ஞானதிருஷ்டி. ஆதி 114 அப்‌ 1000, 

தரிசனம்‌ சொல்லுதல்‌. சக 134 எண்‌ 2.43: 16, 

'தெராபீம்‌.” ஆதி 3 ப? நியா 15% | சாமு 
1913 2 இரா 232 எசே 9131. 

நட்சத்திரம்‌ பார்க்கிறவன்‌. ஏசா 4713, 

நிமித்தம்‌ பார்க்கிறவன்‌. எசே 212. 

நாளைச்‌ சபிக்கிறவர்‌. யோபு 38, 

நாள்‌ பார்க்கிறவன்‌. உபா 1810 ஏசா 26, 

“பாம்பாட்டிகள்‌ ஊதும்‌ சத்தம்‌. சங்‌ 585, 
. பில்லிசூனியம்‌. 1 சாமு 1595 2 இரா 
959 கலா 50, na 


| சாமு 


வேத அகராதி 


சூனியவித்தை 


்‌ மந்திரவாதி. ஆதி 418 உபா 18 ஏசா 
193 அப்‌ 19%, 

மாயவித்தைக்காரன்‌. உபா 181, 

முணுமுணு என்று ஓதுநறெ குறிகாரர்‌. 
ஏசா 809, 

2. தனிய உற்பத்தி. முசலில்‌ தேவனு 
டைய சித்தத்தை அறியவேண்டும்‌ என்ற 
வாஞ்சையே சூனியம்‌ செய்வதற்குக்‌ கார 
ணம்‌. ஆதியிலே கானான்‌ தேசத்தில்‌ உள்‌ 
ளவர்களுக்குள்‌ நியமிக்கப்பட்ட பூசாரிமா 
ராகிய ஆசாரியர்கள்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ தேவ 
தைகளைத்‌ தொழுது செய்யும்‌ விண்ணப்பத்‌ 
திற்குக்‌ கொடுக்கும்‌ உத்தரவை அவர்களுக்‌ 
குத்‌ தெரிவிப்பார்கள்‌. இப்படித்‌ தெரிவிக்‌ 
கிறவர்கள்‌ எல்லா ஆசாரியருமல்ல, அவர்க 
ளிற்‌ சிலர்‌ மாத்திரந்தான்‌. அவர்கள்‌ வணங்‌ 
திவந்த தேவர்கள்‌ பலரானதினாலும்‌, அவர்‌ 
களை வணங்கினவர்கள்‌ பலரானதினாலும்‌, 
அவர்களுடைய வணக்கம்‌ பலவிதமாய்‌ 
இருந்ததினாலும்‌, விண்ணப்பம்‌ செய்கிறவர்‌ 
களுக்கு பூசாரிகள்‌ கொடுக்கும்‌ உச்தரவும்‌ 
பலமாதிரியாய்‌ இருந்தது. 

எபிரெயர்கள்‌ கானான்‌ சேசத்திற்கு வந்த 
போது அவர்கள்‌ யேகோவாவை வணங்குவ 
தோடு, அஸ்சரோச்‌ முதலியவர்கள்‌ வாஸ்த 
வமாய்த்‌ தேவர்கள்‌ என்று நம்பினதினால்‌ 
அந்தத்‌ தேவர்களின்‌ தயவு தங்களுக்குக்‌ 
இடைக்கும்படி பூர்வீகத்தார்‌ வணங்கின அந்‌ 
தத்‌ தேவர்களைத்‌ தாங்களும்‌ பலமுறையும்‌ 
வணங்க நேரிட்டது. இவ்விதமாய்ப்‌ பூர்‌ 
வீகத்தார்‌ வணங்கின தேவர்களின்‌ சயவைப்‌ 
பெறுவதும்‌, மறைபொருளை அறிவதுந்தான்‌ 
எபிரெயா்களுக்குள்‌ நடந்த குனியத்துக்குக்‌ 
காரணம்‌. இதினிமித்தம்‌ யெகோவாவுக்குச்‌ 
செய்யும்‌ வணக்கத்திற்கும்‌ இந்தவிசமான 
சூனி:பத்திற்கும்‌ தீராத விரோதம்‌ இருந்தது 
என்று நியாயப்பிரமாணத்திலும்‌ திர்க்கதரி 
சன ஆகமங்களிலும்‌ பலமுறையும்‌ பார்க்‌ 
ரோம்‌. இஸ்ரவேலர்‌ வரவர யேகோவாவை 
உண்மையாக நம்பி அந்நிய தேவர்களின்‌ 
ஆசாரத்தோடு சேர்ந்த சூனியம்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ கண்டித்து வர்தார்கள்‌. யூதர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து வந்தபிற்பாட அவர்க 
ளிற சிலர்‌ சூனியத்தை அனுசரித்து வந்தாலும்‌ 
பெரும்பாலும்‌ அவர்கள்‌ ஆவிக்குரியவிதமாய்‌ 
யேகோவாவை வணக்கி அதை முற்றிலும்‌ 
வெறுத்தார்கள்‌, 

3. இஸ்ரவேலநக்தள்ளே இருந்த சூனி 
யத்தின்‌ வாலாறு. 

(1) ஆபிரகாம்‌ முதலிய ஆதி பிதாக்களின்‌ 
காலமுதல்‌ அசீரியர்கள்‌ இஸ்ரவேலருக்கு 
விரோதமாய்ப்‌ படையெடுத்து வந்த. காலம்‌ 


( 382 } 


சூனியவித்தை 


வரையும்‌, எபிரெயர்களில்‌ மந்திரவாதிகளாய்‌ 
இருந்தவர்கள்‌ *தெசாபீம்‌? என்னும்‌ சுரூப 
வணக்கம்‌, சொப்பனார்த்தம்‌, மரித்தோரைப்‌ 
பாதாளத்திலிருந்து அழைக்கும்‌ மந்திரம்‌ 
ஆயெ இவைகளை அனுசரித்தார்கள்‌. மந்திரங்‌ 
களைச்‌ சொல்லித்‌ தேவனுடைய சித்தத்தை 
அறியலாம்‌ என்பது எல்லாத்‌ சேசத்தார்க 
ளுக்கும்‌ பொதுவான ஈம்பிக்கையாம்‌ எப்படி 
இருந்ததோ அப்படியே குனியவித்தையில்‌ 
தேறினவர்கள்‌ மரித்தோரைப்‌ பாதாளத்திலி 
ருந்து அழைக்கக்கூடும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
யும்‌ எபிரெயர்களுக்கு உறுதியாயிருந்தது. 

நியாயப்பிரமாணத்தில்‌ எபிரெயர்கள்‌ ட்‌ 
டுப்‌ போவெதினாலும்‌, குறி கேட்பதினாலும்‌, 
யேகோவாவின்‌ சித்தத்தை அறிவது நியாய 
மாயினும்‌, யேகோவாவை வணங்கினவர்கள்‌ 
குனியத்தினால்‌ அதை அறியும்படி பிரயா 
சைப்படுவது பெருக்தீமை என்று தீர்மா 
னித்து அந்தக்‌ குற்றச்திற்கேற்ற தண்டனை 
கள்‌ ஏற்படுத்தினார்கள்‌. அப்படியே முதல்‌ 
ராஜாவா சவுல்‌ இப்படிச்‌ செய்தவர்களை 
தேசத்தில்‌ இராதபடி தரத்திவிட்டான்‌. யாத்‌ 
9918 ] சாமு 289, 

(11) அ£ீரியர்கள்‌ இஸ்ரவேலருக்கு விரோ 
தமாய்‌ வந்தபோது இஸ்ரவேலர்‌ சுற்றிலு 
மிருந்த ஜனங்களோடு ூகச்கியப்பட்டவர்க 
ளாய்‌ அந்த ஜனங்கள்‌ நடத்தின சூனிய 
வித்தை பழகும்படி தங்கள்‌ சேசத்தில்‌ அவர்‌ 
களுக்கு இட௩கொடுச்கவேண்டியதாய்‌ வர்‌ 
தது. ராஜாவாகிய எசேக்கியாவும்‌ யோசி 
யாவும்‌ அந்நிய தேவர்களின்‌ விக்ரக ஆராத 
னையையும்‌ பலவித குணியத்தையும்‌ தெரா 
பீம்‌ முதலிய தேவர்களையும்‌ தேசத்திலி 
ருந்து அகற்றும்படி பிரயாசைப்பட்டார்கள்‌. 
2 இரா1க* 3328 ஏசா 26 எரே 109, 

(111) எபிசெயர்கள்‌ பாபிலோனியாவில்‌ 
சிறையிருப்பில்‌ இருக்கும்போது பலவித 
விகொதமான குனியத்தைப்பற்றி அறிய 
வந்தார்கள்‌. பாபிலோனியாவில்‌ குணியவித்‌ 
தையும்‌ மறைபொருள்‌ தெரிவிப்பதும்‌ ராஜா 
வின்‌ பரிவாரங்களில்‌ உள்ள பலருக்கு உத்‌ 
இியோகமாய்‌ இருந்தது. மந்திரம்‌ எழுது 
இறலர்களும்‌, பில்லிசூனியம்‌ வைக்கிறவர்க 
ளும்‌, மருந்து போடுதிறவர்களும்‌, மாயவித்‌ 
தைக்காரர்களும்‌, ஜோசியர்களும்‌ இருந்தார்‌ 
கள்‌ என்று தானியேலின்‌ அகமத்தில்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்றெது. தாணி 22 ஏசா 4714, 

(19) புதிய ஏற்பாட்டில்‌ மாயவிச்தைக்கார 
னாகிய சீமோன்‌, எலிமா என்பவர்களைப்பற்‌ 
றியும்‌ தந்திர மந்திரங்களைப்பற்றியும்‌ சொல்‌ 
லியிருக்கிறது. எபேசு பட்டணத்தில்‌ மந்‌ 


வேத அகராதி 


 சூனியவித்தை 
திரவாதிகள்‌ அநேகர்‌ இருந்தார்கள்‌. அப்‌ 
8° 138 199, 

4. சூனியத்தின்‌ விசேஷ நோக்கங்களா 
வன. 

A. வரப்போநறெ காரியங்களை அறிதல்‌, 
(Divination. ) 

B. நினைத்த காரியத்தை இரகசியமாய்‌ 
முடித்தல்‌. (ஏ. 

A. வநங்காரியங்களை அறிதல்‌. 

(1) எபிரெயர்கள்‌ தவல்கள்‌ ஜனத்தையும்‌ தங்‌ 
களையும்‌ நடத்திக்கொள்ளுவது, விசாரணை 
பில்‌ குற்றவாளிகளைக்‌ சண்டுபிடி ப்பது, ஆரா 
தனையில்‌ காணிக்கையாகக்‌ கொடுத்த மிருகத்‌ 
தைத்‌ தெரிந்தெடுப்பது, தேசத்தைப்‌ பங்கிடு 
வது, விசேஷித்த ஊழியத்திற்காச ஆட்களை 
நியமிப்பது ஆயெ இவைகளில்‌ யேகோவா 
வின்‌ சித்தம்‌ இன்னதென்று அறிவதற்குச்‌ 
சீட்புெப்போடுதல்‌ நியாயந்தான்‌ என்று நினைத்‌ 
தார்கள்‌. 

“ஊரீம்‌ தும்மீம்‌” என்பது ஒரு மாதிரி 
யான சீட்டுப்போடுதலைச்‌ குறிக்கலாம்‌. 

சில வேளைகளில்‌ அம்பறாத்‌ தாணியைக்‌ 
குலுக்கி அதிலிருந்து விழும்‌ அம்பினால்‌ 
தேவனுடைய சித்தத்தை அறிவார்கள்‌. எசே 
21. 

சில வேளைகளில்‌ பலியிட்ட .மிருகங்க 
ளின்‌ ஈரலைப்‌ பார்த்துக்‌ குறிசொல்லுவார்‌ 
கள்‌. எசே 215, 

(11) கனாவின்‌ மூலமாய்‌ யேகோவாவின்‌ 
சித்தத்தை அறியக்கூடும்‌ என்பது இஸ்ரவே 
லருக்குள்‌ உறுதியான நம்பிக்கையாய்‌ இரும்‌ 
தீது. இது சிலதடவை உண்மையாய்‌ இருந்தா 
லும்‌, கள்ளத்தீர்க்கசரிசிகள்‌ இதினால்‌ பலரை 
ஏமாற்றினார்கள்‌. உபா 13) எரே 2385, 
தீர்க்கதரிசிகளோ உண்மையுள்ள தேவதரி 
சனங்களைத்தலிர மற்ற எல்லாச்‌ சூனியமும்‌ 
மந்திர தந்திரங்களும்‌ மோசமானவைகளே 
என்று தீர்மானித்தார்கள்‌. ஏசா 267 எண்‌ 
245, 

(111) குறிசொல்லுதல்‌ பலவிதமாய்‌ இருக்‌ 
தது. இல மந்திரவாதிகள்‌ பாத்திரத்தில்‌ 
தண்ணீர்‌ அல்லது ரசம்‌ வார்த்து அஞ்சனக்‌ 
காரர்களைபபோல்‌ அதைப்‌ பார்த்து, வரும்‌ 
காரியங்களை முன்‌ அறிவிக்கிறோம்‌ என்று 
சொன்னார்கள்‌. யோசேப்பு வைத்திருந்த 
பாத்திரம்‌ இதைப்போன்றது என்று இலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஆதி 445, மேகங்களையும்‌ 
நட்சத்திரங்களையும்‌ பார்த்துக்‌ குறிசொல்லு 
இற ஜோசியர்கள்‌ விசேஷமாய்ப்‌ பாபிலோ 
னியாவில்‌ இருந்தார்கள்‌. தானியேல்‌ பாபி 


( 888 ) 


குனியலித்தை 


லோனிய ஞானிகளில்‌ சிசேஷ்டனாயிருச்‌ . 


தாலும்‌ இவ்விதமான சாஸ்திரங்களில்‌ தேறி 
னவனாயிருந்தானோ இல்லையோ எனபது 
நமக்குத்‌ தெரியாது. 

(ர) சூனியத்தில்‌ தேறினவர்கள்‌ வருங்‌ 
காரியங்களை அறியும்படி அவிகளையும்‌ மரித்‌ 
தோர்களையும்‌ அழைக்கக்கூமெ என்று இஸ்ர 
வேலர்‌ உறுதியாய்‌ நம்பினார்கள்‌. குனியக்‌ 
காரர்‌ தங்களிடத்தில்‌ குறிகேட்றெவர்களுக்கு 
இந்த ஆவிகளைக்‌ காண்பிப்பார்கள்‌, அல்‌ 
லது அவைகளின்‌ சத்தம்‌ கேட்கும்படி. செய்‌ 
வார்கள்‌. யூதர்கள்‌ அல்லாமலும்‌ கிரேக்க 
ரும்‌ இந்தவிதமான அதிகாரம்‌ குனியக்கார 
ருக்கு உண்டென்று நம்பினார்கள்‌. மரித்‌ 
தோரின்‌ ஆவிகள்‌ இந்த உலகத்திற்குத்‌ திரும்‌ 
பவும்‌ வராதென்று நம்மால்‌ சொல்லமுடி 
யாது. கடவுளுக்குச்‌ சித்தமானால்‌ அவை 
கள்‌ வரமுடியும்‌. ஆனால்‌ குனியத்தினால்‌ 
ஒருவன்‌ இவைகளை அழைக்சக்கூடும்‌ என்ப 
தற்குப்‌ போதிய அத்தாட்சி இல்லை. ஏசாயா 
சொன்ன “முணுமுணு என்று ஒதுறெவர்க 
ளும்‌, பரி, பவுல்‌ சொன்ன “எத்தர்களும்‌' 
இந்த மாதிரியான குனியக்காரர்தான்‌. 

(ஏ) “தெராபீம” குடும்பத்தை க்ஷமமாய்க்‌ 
காப்பாற்றும்‌ ரொம தேவதைகளை ப்போன்ற 
தேவர்கள்‌. முற்காலத்தில்‌ எபிசெயர்களில்‌ 
இலர்‌ மரித்தவர்களிடத்திலிருந்து தேவசித்‌ 
தத்தை அறியும்படி எப்படி பிரயாசைப்பட்‌ 
டார்களோ, அப்படியே தெராபீம்‌ இடத்தி 
விருந்து அறியும்படி பிரயாசைப்பட்டார்கள்‌ 
என்று நாம்‌ நினைக்கலாம்‌. பிற்காலங்களில்‌ 
இவைகளின்‌ மூலமாய்‌ மற்றவர்களை மோசஞ்‌ 
செய்யும்படி பிரயாசைப்பட்டார்கள்‌ என்று 
தோன்றுகிறது. 

B. நீனைத்த காரியத்தை இரகசியமாய்‌ 
ழடித்தல்‌. 

புசைக்கப்பட்டிருக்கும்‌ திரவியம்‌ முதலிய 
வற்றை அடைவது, விரோதிகளுக்கு மோசம்‌ 
செய்வது ஆதிய இவைகளைச்‌ சூனியத்தின்‌ 
மூலமாய்‌ முடித்துக்கொள்ளலாம்‌ என்று எபி 
செயர்கள்‌ நம்பினார்கள்‌. மேலும்‌ கண்தி 
ருஷ்டி, மரணம்‌, வியாதி நீக்கும்படியும்‌ 
இவைகளினால்‌ மற்றவர்களை உபாதிக்கும்படி 
யும்‌ சுணியம்‌ செய்வார்கள்‌. 

(1) மற்றவர்கள்‌ செய்த சூனியத்தின்‌ மூல 
மாய்‌ உண்டான மோசம்‌ நீங்கும்படி. செய்‌ 
யும்‌ சூனியம்‌ நல்லது என்பது அக்காலத்த 
வர்களின்‌ அபிப்பிராயம்‌. இவ்விதமான 
பொல்லாத ஆவிகளும்‌ சத்துருக்களும்‌ செய்த 
பிரயத்தனத்தினின்று தங்களைக்‌ காப்பாற்றும்‌ 
படி பாபிலோனியா அசீரியா ராஜாக்கள்‌ 


வேத அகராதி 


சூனேமியாள்‌ 


ஜோசியர்‌ முதலியவர்களைத்‌ தங்கள்‌ அரமனை 
யில்‌ வைத்துச்‌ சம்‌ரகூணை செய்துவந்தார்‌ 
கள்‌. இதினியித்தம்‌ குளிசம்‌, காப்பு முதலி 
யவைகளை அநேகர்‌ அணிந்துவர்சார்கள்‌. ' 
வேதாகமத்தில்‌ சொல்லியிருக்கும்‌ “பிறைச்‌ 
ஜந்தாக்கு, “காதணி? முதலியவைகள்‌ இப்ப 
டிப்பட்ட தாயித்துகளாய்‌ இருந்தனவென்று 
நினேக்கிறதற்கு இடம்‌ உண்டு, ஏசா 318, 

(11) மற்றவர்களுக்கு விரோதமாய்ச்‌ செய்த 
சூனியத்தை தீர்க்கதரிசிகள்‌ அடிக்கடி கண்‌ 
டித்துவந்தார்கள்‌. இந்தச்‌ சூனியம்‌ பலவித 
மாய்‌ இருந்தது. சிலர்‌ மந்திரம்‌ ஓதிக்‌ கரை 
களைச்‌ சமைத்து அதைத்‌ தெளித்தச்‌ சாபம்‌ 
இடுவார்கள்‌; சிலர்‌ மருந்துபோடுவார்கள்‌; 
சிலர்‌ கயிறுகளில்‌ முடிச்சுக்‌ கட்வொர்கள்‌; 
சிலர்‌ சுபாசுப தினங்களைக்குறித் தச்‌ சொல்லு 
வார்கள்‌; இலர்‌ சத்துருவைப்போல்‌ சுரூபம்‌ 
செய்து அதில்‌ காயத்தைக்‌ காட்டும்‌ லெ 
வடுக்கள்‌ பண்ணுவதினால்‌ அந்தச்‌ சத்துரு 
வுக்கு மோசம்‌ உண்டாகுமென்று நினைத்‌ 
தார்கள்‌. 

(111) ஆதி கிறிஸ்தவர்களில்‌ அநேகர்‌ சூனி 
யத்திற்குப்‌ பயப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ 
கள்‌ வரவா அவிக்குரியவிதமாய்க்‌ கடவுளின்‌ 
சித்தத்தை அறிந்து குனியத்தில்‌ யாதொரு 
உண்மையும்‌ இல்லையென்று தீர்மானித்தார்‌ 
கள்‌. பேதைமை உள்ளவர்கள்‌ சூனியக்காரர்‌ 
களிற்‌ சிலர்‌ தாங்கள்‌ இருந்தகாலத்தில்‌ மற்ற 
வர்களுக்குத்‌ தெரியாத கலைக்க்யொனத்தை 
அடைநது, மற்றவர்களுக்கு அற்புதமாய்த்‌ 
தொன்றுதிற காரியங்களைச்‌ செய்தார்கள்‌ என்‌ 
அம்‌, அகஸ்மாத்தாய்ச்‌ சூனியக்காரர்‌ சொன்‌ 
னதின்படி நேரிட்டலைகளைப்‌ பார்த்துப்‌ 
பயந்து குனியக்காரர்‌ ௮திசயமானவைகளைச்‌ 
செய்யக்கூடியவர்கள்‌ என்றும்‌ எண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌. ஆனால்‌ கிறிஸ்தவ வேத 
மாகிய ஒளி உதித்த சேசங்களிலுள்ள ஜனங்‌ 
கள்‌ புத்திபோதனையில்‌ விருத்தி அடைந்த 
அ௮ளவுக்குச்தக்கபடி சூனியவித்தை அகன்று 
போயிற்று. 

சூனேமியான்‌. 5hயாகஙn[t6. எலிசா 
வுக்குப்‌ பணிவிடை செய்த சூனேம்‌ ஊராள்‌. 
2 இரா 49, 


சனேம்‌. 8ஈபஈஊ. இசக்கார்‌ கோத்தி 
ரத்தின்‌ தேசத்திலுள்ள ஒரு ஊர்‌. ஒரு 
வேளை தாபோர்‌ மலைக்குக்‌ பட்ட எலிசா 
கண்ட ஊர்‌ வேறே, யோசு 1918 ] சாமு 
254 2 இரா 44. 

சுனேம்‌. Shunem. 


௮மிஷாச்‌ பிறந்த 
ஊர்‌. 1 இரா 13 99), 


( 884) 


செகரியா 
செ. 
செகரியா. Shearlah. 
,செகரியா. Sheharlah. 
சேகனியா, சேக்கனியா. 
. 1நாளா 391, 
எஸ்றா 89. 
. நாளா 2411, 
. 9நாளா 8115, 
எஸ்றா 109, 
செகே 329, 
நெகே 68, 
. நெகே 199, 
செகூப்‌. Segub. 
1. 1 இரா 165, 
2, ] நாளா 221, 
சேகேம்‌. hecho. கேம்‌ காண்க. 
சேக்கனியா. Shechaniah. சேகனியா 
காண்க. 
சேக்காக்கா. யோசு 1561, 
சேக்கதுந்து. 5சபஙப்ப5. தெசலோனிக்‌ 
கே சபையிலுள்ள இவன்‌ எருசலேமுக்கு 
பரி. பவுலுடன்‌ பிரயாணம்‌ பண்ணினான்‌. 
அப்‌ 204, 


1 நாளா 888, 
1 நாளா 826, 
Shechaniah. 


Secacah. 


செங்கடல்‌. Red 8௦௪. சிவந்த சழத்‌ 
திரம்‌ காண்க, 
செங்கல்‌. நBரlk. பாபிலோணியாவி 


லும்‌, எகிப்திலும்‌, கானானிலும்‌ ஆபிரகாமின்‌ 
காலத்திற்கு அரேக நூற்றாண்டுகளுக்கு முந்தி 
மண்ணினால்‌ உருவாக்கப்பட்பெ பெரும்பா 
லும்‌ சூரிய வெயிலில்‌ காய்ந்த கற்களைப்‌ பண்‌ 
ணுவது அத்தேசத்தார்களுக்கு வழக்கம்‌. சில 
வேளைகளில்‌ அவைகளைச்‌ சூளையில்‌ போட்டு 
சூடாக்குவார்கள்‌. மண்‌ கெட்டியாயிருக்‌ 
கும்படி. அதில்‌ வைக்கோல்‌ கலந்து செய்வார்‌ 
கள்‌. பாபிலோனியாவிலே மண்ணினால்‌ 
பலகைகளைப்‌ பண்ணி ௮வைகளின்மேல்‌ 
அடமான௩்கள்‌ முதலியவைகளை எழுதி 
அவைகளை வெயிலில்‌ வைத்து அல்லது 


குளையிற்‌ போட்டிச்‌ சூடாக்குவார்கள்‌. இம்‌. 


மாதிரி மண்பலகைகளில்‌ வீடு, நிலம்‌, 
பட்டணம்‌ ஆதிய இவைகளின்‌ படங்களை 
வரைர்திருப்பார்கள்‌. இவ்விதமாய்‌ அநேக 
புஸ்தகங்களை எழுதினார்கள்‌. இவைகளுக்குக்‌ 
கறையான்‌, ஈரம்‌ முதலியவைகளால்‌ உண்‌ 
டாகக்கூடிய கெடுதிகள்‌ வராததினால்‌, ஆபிர 
காம்‌ காலத்திற்கு முந்தி இவைகளை எழுதின 
வர்களும்‌ அவர்கள்‌ இருந்த பட்டணங்களும்‌ 
முற்றிலும்‌ அற்றுபபோயிருந்தாலும்‌, அந்தச்‌ 
செங்கற்‌ புஸ்தசங்களும்‌ ௮டமானங்களும்‌ இச்‌ 


வேத அகராதி” 


" செக்டொரி 


நாள்மட்டும்‌ இருக்றெது. வேதசாஸ்திரிகள்‌ 

இவைகளில்‌ சொல்லப்பட்டி ருந்த விஷயங்‌ 
களை வாசித்து மொழிபெயர்த்து, இவைக 
ளின்‌ பொருள்களை நமக்குத்‌ தெரிவித்து வந்‌. 
இருக்கிறார்கள்‌. எஇப்தியர்‌ செய்த கற்கள்‌ 
அகலத்திலும்‌ நீளம்‌ அதிகமாயிருந்தது. பாபி 
லோனியர்‌ செய்த கற்கள்‌ சது ரமாயிருந்தத. 
ஆதி 11 யாத்‌ 57 2 சாமு 1291 ஏசா 053 


எரே 439 எசே 4! நாகூ 314, “கட்டோடு,” 
லூக்‌ 519, 
சேங்கிடாரி. Red Heifer, எபிரெய 


ரின்‌ அபிப்பிராயத்தின்படி பிரேதத்தைத்‌ 
தொட்டவன்‌ முற்றிலும்‌ தீட்டுப்பட்டிருப்‌ 
பான்‌. இப்படித்‌ தீட்டுப்பட்டவன்‌ சத்த 
மாவது எப்படியென்றால்‌: ஆசாரியன்‌ செங்‌ 
கிடாரி ஒன்றைப்‌ பாளையத்திற்கு வெளியே 
கொண்டுவந்து அதை முழுதும்‌ தகனித்துச்‌ 
சாம்பலாக்கி அந்தச்‌ சாம்பலை ஒரு பாத்தி 
ரத்திற்‌ போட்டு அதில்‌ ஊற்றுநீர்‌ விட்டுக்‌ 
கலந்து, தீட்ப்பட்டவன்மேல்‌ “தட்ச்‌ கழிக்‌ 
கும்‌ ஜலம்‌” ஆகிய இந்த நீரை மூன்றாம்‌ : 
நாளிலும்‌ எழாம்‌ நாளிலும்‌ தெளிப்பான்‌. 
ஏழாம்‌ நாளில்‌ தீட்பெபட்டவன்‌ சுத்தமா 
வான்‌. இந்தச்‌ சடங்காசாரம்‌ யேகோவாவின்‌ 
ஜனங்களாகிய இஸ்ரவேலர்‌ பரிசுத்தமாய்‌ 
இருப்பது அவசியமென்பதைக்‌ காட்டும்படி 
அறிகுறியாயிருந்தது. எண்‌ 19 அதி. எபி 913, 

சேங்கோல்‌. 8௦204௪, ஆதி 4911 எண்‌ 
2417 சங்‌ 456 110 ஏசா 145 எசே 191 
ஆமோ 1 ௪க 1011 எபி 18. :பொற்செங்‌ 
கோல்‌.” எஸ்தர்‌ 411 52 64, 

சேசரியா. C௨௪5ா௪a. சோமை ராயர்‌ 
களுக்கு “சேசர்‌,” “கேசர்‌,” “கைசர்‌' என்னும்‌ 
பட்டப்பெயர்‌ இருந்தது. ஆதலால்‌ பெரிய 
எரோது யூதேயாவின்‌ கடலோரத்தில்‌ யோப்‌ 
பா பட்டணத்திற்கு வடக்கே ஏறக்குறைய 
40 மைல்‌ தூரத்தில்‌ ஒர்‌ பெரிய பட்டணம்‌ 
ஸ்தாபிக்கும்போது, ரோமை ராயனுடைய 
தீயவைப்‌ பெறும்படி, அதற்குச்‌ “செசரியா? 
என்னும்‌ பெயரிட்டான்‌. இதுமகா அலங்கார 
மாயிருந்தது. இதில்‌ துறைமுகத்சைச்‌ சுற்றிப்‌ 
பெரிய மதிளும்‌, அதில்‌ கூடகோபுரங்களும்‌, 
பயணக்காரருக்குச்‌ சத்திரங்களும்‌, ரோமை 
சாயனுடைய விக்ரெகத்திற்கு ஒரு தேவால 
யமும்‌, நகரதீதிற்‌ ற்குத்‌ தண்ணீர்‌ பாயும்படி. 
பெரிய கால்வாய்களும்‌, அரங்கசாலைகளும்‌, 
நியாயஸ்தலங்களும்‌ ஆயெ இவை முதலா 
னவைகளையும்‌ கட்டினான்‌. பெரிய ஏரோ 
இன்‌ மகனாகிய அர்கெலாயு துசத்தப்பட்ட 
பிறகு, ரோமை ராயன்‌ அனுப்பின தேசாதி 
பதிகளுக்குச்‌ செசரியா தலைஈகரியாயிரும்‌ 


( 995) 


சரியா பிலிப்பி 


தது. இதில்‌ ிக்கரத்திலே இறிஸ்தவ சபை 
யுண்டானது. அப்‌ 84, கொர்நேலியு இங்கே 
வரித்தான்‌. அப்‌ 101. இதில்‌ பரி. பவுல்‌ 
இரண்டு வருஷத்திற்கு மேலே இிறையாக 
வைக்கப்பட்டிருந்தான்‌. அப 23, 20 அதி. 
இதில்‌ ஒரு சமயத்தில்‌ யூதர்கள்‌ ரோமை 
ராயனுக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணின 
இனாலே 20,000 யூதர்கள்‌ கொல்லப்பட்‌ 
டார்கள்‌. இதில்‌ இறிஸ்தவ பொதுவான 
சங்கங்கள்‌ சில வைக்கப்பட்டிருந்தன. தற்‌ 
காலத்திலே இந்தப்‌ பட்டணம்‌ பாழான இட 
மாய்‌ இருக்கிறது. 

சேசரியா பிலிப்பி, பிவிப்புச்‌ சேசரியா. 
Caesarea Philippi. பெரிய ஏரோதின்‌ மக 
னாூய பிலிப்பு, கலிலேயாச்‌ கடலுக்கு ஏறக்‌ 
குறைய 30 மைல்‌ வடக்கே முன்னிருந்த 
ஒரு சிறிய ஊரில்‌ கட்டடங்கள்‌ கட்டி, 
அசை அலங்கரித்து, ரோமைராயனுடைய 
தயவைப்‌ பெறும்படிக்குச்‌ சேசர்‌ அல்லது 
“கைசர்‌ (008887) என்னும்‌ அவனுடைய 
, பெயரையும்‌ தன்‌ பெயரையும்‌ சேர்த்து இதற்‌ 
குச்‌ “செசரியா பிலிப்பி” என்று பெயரிட்‌ 
டான்‌. இங்கே அந்நியதேவர்களின்‌ தேவா 
லயம்‌ ஒன்று இருந்தது. இதற்குச்‌ சமீபமாய்‌ 
பேதுரு இயேசுவை மேசியா என்று அறிக்‌ 
கையிட்டான்‌. மத்‌ 1614 மாத்‌ 877, 

சேஸ்பாத்சார்‌, சேஸ்பாத்சார்‌, சேன 
சார்‌. Sheshbazzar, Shenazzar. “சூரிய 
தேவனே, பிரபுவைக்‌ காப்பாற்றும்‌? என்று 
௮ர்த்தங்கொண்ட “செஸ்பாத்சார்‌” என்னும்‌ 
பெயர்‌ யூதாவின்‌ பிரபு ஒருவனுக்கு இருக்‌ 
தால்‌, ௮ப்பதம்‌ பாபிலோனிய பாஷையில்‌ 
உள்ள பதம்‌ என நாம்‌ அறியவேண்டும்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ எடத்த பணிமுட்கெளைக்‌ 
கோரேஸ்‌ தேசாதிபதியாகிய இவனிடம்‌ 
கொடுத்தபோது, அவைகளை இவன்‌ எருச 
லேமுக்குக்‌ கொண்டுபோனான்‌. தேவால 
யம்‌ மறுபடியும்‌ கட்டுகிறவிஷயத்தில்‌ செரு 
பாபேல்‌ தலைவனாய்‌ இருந்தபோது ராஜாங்க 
காரியங்களில்‌ இவனும்‌ கோரேஸ்‌ அனுப்‌ 
பின “தேசாதிபதியாய்‌? இருக்கலாம்‌. எஸ்ரா 
18 514, ஒருவேளை இவனும்‌ 'சேனாசார்‌' என்‌ 
பவனும்‌ ஒருவன்தான்‌. 1நாளா318, ஓ 
வேளை இவனும்‌ செருபாபேலும்‌ ஒருவன்‌ 
தான்‌. 

சேட்டை. Wig. 

1. பக்ஷிகளின்‌ சிறகு. யாத்‌ 379 யோபு 
3913 பிர 105 ஏசா 03 401 எசே 173 தானி 
1%. 

2. ஆதரவு. உபா 321! சங்‌ 367914 மல்‌ 
4? மத்‌ 2897, 


வேத அகராதி 


செதில்‌ 


செதில்‌. 8௦௪. லேவி 119 உபா 14 
அப்‌ 914, சிலாம்புகள்‌ காண்க, 

சேப்‌ ஆலயம்‌. ஜேப ஆலயம்‌ காண்க. 

சேபதியா, சேபத்தியா, சேப்பத்தியா. 
Shephatiah. [யேகோவா நியாயத்தீர்ப்பு 


நெகே 114, 

1 நாளா 98, 
எரே 369, 

. 1 நாளா 129, 
. 1 காளா 2716, 
. 2 நாளா 212. 
சேபதியா, சேப்பதியா. 
1. 1 நாளா 615, 

1 நாளா 517, 

1 நாளா 1:7, 
1 நாளா 977. 
எஸ்றா 65. 
எஸ்றா 1020, 

. 1 காளா 267, 
. 2 நாளா 178, 
9. 2 நாளா 1970 


மம்ம 


Zebadleh. 


தத இதப்‌: 


சேபத்தியா. Shephatiah. சேபதியா 
காண்க. 
சேபம்‌. Prayer. ஜேபம்‌ காண்க, 


சேபனியா, சேப்பனியா, சேப்பானியா. 
Shebanilabh, Zephanlah. 


1. நெகே 04, 

2. நெகே 104. 

3. நெகே 1078. 

4, 1 காளா 1524, ' 

5. 1 நாளா 03%, 

6. 2 இரா 2518 எரே 911 29% 378 5924, 

7. சக 610, 

சேபா ரீம்‌. உடிஷ்லா।ரு. யோக 7. 

சேபினு. 21௨. எஸ்றா 1043, 

சேபுதாள்‌. ஈ, V. Zebldah, Zebuda. 
யமோயாக்கீமின்‌ தாய்‌, 2 இரா 2398, 


சேபுலோன்‌. z௪யlபற. [வாசம்‌]. யாக்‌ 
கோபின்‌ பத்தாம்‌ மகன்‌; லேயாளின்‌ பிள்ளை 
களில்‌ ஆறாம்‌ மகன்‌. ஆதி 4050. செபுலோன்‌ 
மூன்று வம்சங்களுக்கு ஆதிபிதா, ஆதி 4014 
யோசு 1910 எண்‌ 121, இந்தக்‌ கோத்திரத்தின்‌ 
காடு கவிலேயாக்கடலுக்கு மேற்கே அசேர்‌ 
தாபோர்‌ வரையும்‌ பரந்திருந்தது, மத்‌ 413, 
இதற்குச்‌ சமீபமாய்ச்‌ தோன்‌ பட்டணம்‌ 
இருநதது. இங்குள்ளவர்கள்‌ கப்பல்‌ யாத்திரை 


( 886) 


செபுவேல்‌ 


செய்வதில்‌ தைரியசாலிகள்‌. ஆதி 499 உபா 
3319, இந்த காடு அதிக செழிப்புள்ளது. 
இதன்‌ குடிகள்‌ அதிக தைரியஸ்தர்கள்‌. நியா 
419, நியாயாதிபதியாகிய ஏலோன்‌ இந்தக்‌ 
கேர்த்திரத்தான்‌. நியா 1211, அசீரியர்கள்‌ வட 
இஸ்ரவேலை ஜெயித்தபோது அவர்கள்‌ செபு 
லோன்‌ கோத்திரத்தை அழித்தார்கள்‌ என்று 
தோன்றுகிறது. 2 இரா 159, இதின்‌ சரித்‌ 
இரத்சைப்பற்றி வேறே விசேஷம்‌ ஒன்றும்‌ 
சொல்லியிருக்கவில்லை. 

சேபுவேல்‌. Shebuel. 
சூபவேல்‌ காண்க. 

சே பேதேயு. 2௨60௦௦. யாக்கோபு யோ 
வான்‌ என்பவர்களின்‌ தகப்பன்‌. இவனுக்‌ 
குக்‌ கூலியாட்கள்‌ இருந்ததினால்‌ இவன்‌ ௮ஸ்‌ 
தியுள்ளவனாய்‌ இருந்தான்‌ என்று நினைக்கிற 
தற்கு இடம்‌ உண்டு, இவன்‌ மனைவியின்‌ 
பெயர்‌ சலோமே. மத்‌ 431 102 200 2637 
2756 மாற்‌ 120 லூக்‌ 50 யோவா 212. 

சேபேலா. Shephslah. சமபூமீ காண்க. 

சேபோயீமீன்‌ பள்ளத்தாக்த. The 
Valley of 225௦1௬, [கழுதைப்‌ புலிகளின்‌ 
பள்ளத்தாக்கு]. எருசலேம்‌ இருக்கும்‌ மலை 
நாட்டிலிருந்து யோர்தான்‌ ஈதிக்கு இறங்கிப்‌ 
போடற பள்ளத்தாக்கு. 1 சாமு 1318 நெகே 
1134, 

சேபோமீம்‌. 2௦1௬. சமபூமியிலுள்ள 
பட்டணங்களில்‌ ஒன்ற. ஆதி 105 142 
ஓர 118, 

சேப்துவசின்த்‌. 5சறtபaஜ்‌. கிரேக்க 
சத்தியவேதம்‌ சாண்க. 

சேப்பத்தா. Zephathah. 2 நாளா 1410, 


1 நாளா 2316, 


சேப்பதியா. 2௨௦18௩. சேபதியா 
காண்க. 

சேப்பத்தியா. Shephatiah. சேபத்‌ 
தியா காண்க, 

சேப்பர்வாயிம்‌. Sepharvalm. 


1. அசிரியர்‌ பிடித்த ஊர்களில்‌ ஒன்று. 
ஏசா 3619 3750, ஒருவேளை இதுவும்‌ வட 
இஸ்‌. ரவேவில்‌ சிப்ராயிமும்‌ ஒன்றுதான்‌. 
எசே 4716, 

2. வடபாபிலோனியாவில்‌ உள்ள ஒரு 
ஊர்‌, சமாரியா அழிக்கப்பட்டபிறகு அசீரிய 
ராஜா இங்கிருந்து ஜனங்களைக்‌ சொண்டு 
போய்ச்‌ சமாரியாவிற் குடியேற்றினான்‌. இது 
பாபிலோனியாவின்‌ தலைநகரிகளில்‌ ஒன்று. 
2 இரா 1754, 

சேப்பனியா. zphaniah. [யேகோவா 
பொக்கிஷமாக வைத்திருக்கிறார்‌]. 

1. 1 காளா 696, . 


வேத அகராதி. 


செப்பனியா இர்க்கதரிசி 


2, இல்யொவின்‌ பேரனாகிய “இரண்‌ 
டாம்‌ ஆசாரியன்‌.” நேபுகாத்நேச்சார்‌ எறாச 
லேமை ஜெயித்தபிறகு ௮வன்‌ இவனை ரிப்‌ 
லாவிலே கொன்றுபோட்டான்‌. 2 இரா 
9518 எரே 911 2995 873 5974, 

8. சக 010, 

4, அடுத்த நிபந்தத்தைக்‌ காண்க, 

சேப்பனியா தீர்க்கதரிசி. Zephanlah, 

1. தீர்க்கதரிசி. செப்பனியாவைச்‌ குறி 
தீது இவன்‌ இயற்றின புஸ்தகத்தில்‌ நமக்குச்‌ 
சில விஷயங்கள்‌ தெரியவருகிறது. மு, 
639-608-ு மட்டும்‌ யூதா ராஜ்யத்தில்‌ அர 
சாண்ட யோசியாவின்காலத்தில்‌ இவன்‌ 
தீர்க்கதரிசனத்தை உரைத்தான்‌. இவனு 
டைய ஆகமத்திலே இவன்‌ அந்நிய தெய்‌ 
வத்தை வணக்குகிறதைப்பற்றி உரைத்தவை 
நாம்‌ பார்த்து யோசியா யூதா தேசத்திலிருந்து 
விக்கிரக ஆராதனையைச்‌ துரத்தும்‌ முந்தி 
இந்தத்‌ திர்க்கதரிசிப்‌ போதகத்தைப்‌ போதித்‌ 
தான்‌ என்று தீரமானிக்கிறோம. இந்த ஆக 
மத்தின்‌ முதல்‌ வசனத்தில்‌ இவனுடைய 
முன்னோர்களைப்பற்றிச்‌ சொன்னவைகளைப்‌ 
பார்த்து அதில்‌ சொன்ன “எஸ்க்யொ? என்ப 
வன்‌ எசேக்கியா ராஜாவாயிருந்தான்‌. ஆத 
லால்‌, செப்பனியா ராஜகுடும்பச்தைச்‌ சேர்ந்‌ 
தவனென்று அறிகிறோம்‌. 

2. சேப்பனியாவின்‌ ஆகமம்‌. இதில்‌ 
இரண்டு பாகங்களுண்டு, முதல்‌ இரண்டு 
அதிகாரங்கள்‌ சேர்ந்து ஒரே பிரசங்கமா 
யிருக்கிறது. பிறகு மூன்றாம்‌ அதிகாரம்‌ 
இன்னொரு பிரசங்கமாயிருக்கறத. 

(1) 1, 2 அதி. இந்த அதிகாரங்களில்‌ 
பூமிக்கு வரும்‌ நியாயத்தீர்ப்பும்‌, யூதா, பிலிஸ்‌ 
தியா, மோவாப்‌, எத்தியோப்பியா, ௮£ரியா 
என்னும்‌ தேசங்களுக்கு வரும்‌ தண்டனை 
யும்‌, அத்தண்டனைக்குக்‌ காரணங்களும்‌ விபர 
மாய்ச்‌ சொல்லப்படுகிறது. இரண்டாம்‌ அதி 
சாரத்தில்‌ தத்தித்‌ ப்ட்‌ இரண்டு 
வாக்குத்தத்தங்கள்‌ உண்டு அர 


(11) 3-ம்‌ அதிகாரத்தில்‌ எருசலேமின்‌ 
பாவமும்‌, சர்வலோகத்திற்கு வரும்‌ தண்ட 
னையும்‌, சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்ட 
வர்களுக்குச்‌ கிடைக்கும்‌ மேன்மையும்‌ சொல்‌ 
லப்படுநிறது. 

மனுஷர்கள்‌ யாவரும்‌ யேகோவாவைத்‌ 
தொழுதுகொள்ளுவார்கள்‌ என்று தீர்க்கதரிசி 
இதில்‌ உறுதியாய்க்‌ கூறுகிறான்‌. இந்த ஆக 
மத்திலுள்ள பொருளை விசாரித்து, செப்‌ 
பனியா தீர்க்கதரிசி அந்நிய தேவர்களை ௮கற்‌ 
றிவிட்டு உண்மையோடே யேகோவாவை 
வணங்கும்படி. இஸ்‌ ரவேலர்களுக்குப்‌ புத்தி 


43 ( 3387 ) 


செய்த்‌ 


- போதனையைக்‌ கொடுக்கிற இிர்க்கதரிசியா 
'யிருந்தானென்று செளிவாய்‌ அறிகிறோம்‌. 
இவன்‌ ஜனங்கள்‌ உண்மையோடும்‌ உற்சாகத்‌ 
தோடும்‌ யேகோவாவைத்‌ தொழுதுகொள்ள 
வேண்டுமென்று கூறியதினாலே, 76 வரு 
ஒங்களுக்கு முந்தி எசேக்கியாவின்‌ காலத்தி 
லுள்ள முதலாம்‌ ஏசாயா தீர்க்கதரிசியைப்‌ 
போன்றவனா யிருந்தான்‌ என்று சொல்ல 
. வேண்டியது. 

1 நாளா 35. 


சேப்பாத்‌. Shaphat. 
காப்பாத்‌ (3). 
சேப்பார்‌. Sephar. ஆதி 1020, 


சேப்பானியா. Zephaniah. சேபனியா 
காண்க. 

சேப்பி. 5heph!. 1 காளா 140, செப்‌ 
போ. ஆதி 36%, 

சேப்பி, சேப்போ. 
ஆதி 3611 ] நாளா 196, 

சேப்புப்பான்‌. 5நephupha. சுப்பாம்‌ 
காண்க, 


Zephi. Zepho. 


சேப்போ. Shepho. -“ செப்பி. 

சேப்போ. 2௪௦. சேப்பி காண்க, 

சேப்னு. Shebna. எசாயா கண்டித்த 
அரமனை விசாரிப்புக்கான்‌. 2இரா 1813 
எசா 2215 368, 

சேமகியா. 5ூMmachiah. 1நாளா 207. 

சேமாயிம்‌. காக. யோசு 185 
2காளா 134, 

சேமரியா. 5சாகாlah. [யேகோவா 
காப்பாற்றினார்‌]. 


1. காளா 125. 
2. 2 காளா 1199. 
3. எஸ்றா 1092, 
4. எஸ்றா 1041, 
சேமா. Shem. 
சேமாயா, சேமாயா. 
[யேகோவா கேட்டார்‌]. 
1. ஒரு தீர்க்கதரிசி. 1 இரா 1222 2 காளா 


1-22, 


சேமா காண்க. 
Shemalah. 


. 1நாளா 329, 

. ஒரு காவலாளி. நெகே 399, 

. [காளா 44, 

. காளா 54, 

1காளா 914, 

. காளா 916, 

காளா 158, 

ஒரு வேதபாரகன்‌. 1 நாளா 241, 
, காளா 264, 

. காளா 1175, 


6 200 10 கவ. 


ப. வேத்‌ அகராதி 


செமாரியர்‌ 


12. 2 காளா 2914. 

13. 2 நாளா 315. 

14. 2 நாளா 35), 

15, எஸ்றா 815, 

16. எஸ்றா 85. 

17. ஒரு ஆசாரியன்‌. எஸ்ரு 1071, 

18. எஸ்றா 105. 

19. கள்ளத்தீர்க்கதரிசி. நெகே 610, 

20. நெகே 1085. 

21. நெகே 1934, 

22. ஒரு ஆசாரியன்‌ நெகே 12%, 

23. ஒரு பாடகன்‌. நெகே 1 226, 

24. ஒரு பாடகன்‌. நெகே 1299, 

25, எரே 269, 

26. எரேமியாவுச்கு விரோதமாயிருந்த 
ஒரு தீர்ச்சதரிசி. எரே 29%, 

27. எரே 3629, 

சேமாரியர்‌. 2௨ரகா!(௦, கானான்‌ தேசத்‌ 
திலுள்ள ஒரு பூர்வீக ஜனம்‌. ஆதி 1015, 

சேமீரா. ஊராக. காளா 178, 

சேமீரமோத்‌. Shemiramoth. 1 காளா 
1518 2 நாளா 178. 

சேமீனித்‌ Shemlnith. சங்‌ 6, 12 தலைப்‌ 
பில்‌ சொல்லியிருக்கும்‌ இந்த எபிரெய பதத்‌ 
தின்‌ அர்த்தம்‌ நமக்குச்‌ திட்டமாய்த்‌ செரி 
யாது. வேதசாஸ்திரிகள்‌ நினைக்கெபடி இப்‌ 
பதம்‌ இந்தச்‌ சங்கீதம்‌ படவேண்டிய முறை 
யைச்‌ குறிக்கிறது, 


சேமீதா. 8௨/௦௪. எண்‌ 2622, 
சேமேபர்‌. Sheomeber. செயோயீமி 
யரின்‌ ராஜா. ஆதி 145, 

சேம்பு. 0௦2௦௭. லீபனோன்‌ எர்‌ 


மோன்‌ மலைகளில்‌ செம்பு விளையும்‌. சீனாய்‌ 
குடாநாட்டில்‌ எகிப்தியர்கள்‌ நிலத்திவிருந்து 
செம்பை அதிகமாய்‌ வெட்டி யெடுத்தார்கள்‌. 
செம்பும்‌ வெள்ளியும்‌ கலந்து வெண்கலமும்‌, 
செம்பும்‌ அத்தநாகமும்‌ கலந்து பித்தளையும்‌ 
செய்வார்கள்‌. உபா 89 யோபு 987, பழைய 
ஏற்பாட்டில்‌ சில இடங்களில்‌ “வெண்கலம்‌? 
என்று சொல்லியிருப்பது செம்பைக்குறிக்‌ 
றது. மத்‌ 10)-ல்‌ “செம்பு? என்பது செம்‌ 
புக்காசைக்‌ குறிச்றெது, 

சேம்புகம்‌. 00௦1:௦௦, இந்தப்‌ பட்சி நமக்‌ 
குத்‌ தெரிந்த செம்புகம்‌ அல்ல, சடலோரச்‌ 
இல்‌ வசித்து மீன்பிடிக்கும்‌ பட்சிகளில்‌ ஒரு 
வகை. லேவி 1118 உபா 1415, 

சேயல்தியேல்‌. 5hசவt/el. - சலாத்தி 
யேல்‌, எஸ்ரா 39 1 நாளா 317 மத்‌ 19, 

சேயால்‌. 5h. எஸ்றா 109, 


( 338 } 


செயோரீம்‌ 


சேயோரீம்‌. ஒலர, 1 காளா 24, 

சேய்யுள்‌. 1௦௯7. பழைய ஏற்பாட்டி 
லே சங்கதம்‌, ரீதிமொழி, யோபு என்னும்‌ 
புஸ்தகங்கள்‌ செய்யுளாக எழுதப்பட்டிருக்க 
றது.” இவைகளில்‌ நீதியைப்‌ பற்பலவிதமாக 
வர்ணித்திருக்கிறது. உன்னசப்பாட்டு விவா 
கம்‌ நடக்கும்‌ காலத்தில்‌ பாடவேண்டி௰ கத 
மாலையா யிருக்கிறது. ஏசாயா இம்மாதிரிப்‌ 
பாட்டை நினைத்து 5-ம்‌ அதிகாரத்தில்‌ இிராட்‌ 
சத்தொட்டத்தைப்பற்றி ஒரு பாட்டுப்‌ பாடு 
இரான்‌. மரித்தோர்களைப்பற்றிய மாலைகள்‌ 
உண்டு, 2 சாமு 117 33 எரே 91, எசே 
மியா பாடின புலம்பலும்‌ ஒர்‌ செய்யுள்‌. யுத்‌ 
தத்தில்‌ ஜெயமடைகந்தவர்களைச்‌ சிறப்பிக்கும்‌ 
படி பாட்டுப்‌ பாடுவது வழக்கம்‌. புதிய ஏற்‌ 
பாட்டிலே சில வாக்கியங்களைத்தவிர செய்‌ 
யுள்‌ இல்லை. கீதம்‌ காண்க. 


சோகியா, சேராகியா. அerahlah. 

1. 1 நாளா 66 எஸ்றா 74. 

2. எஸ்றா 84, 

சேராகியா. 2லகhiah.  செரகயொ, 
சேராத, சேரா, சேராத. 2௧௩. 

1. ஆதி 5014, 

2. ஆதி 361, 

3. எண்‌ 2013, - சோகார்‌. ஆதி 4070. 
4. 1 நாளா 621, 


5. தென்‌ எடப்திலிருந்து யூதாவுக்கு 
விரோதமாய்ப்‌ படை. எடுத்துப்போன ஒரு 
அரசன்‌. 2 மாளா 14, 

சேயா. Seralah. 
வாய்‌ இருக்கிறார்‌]. 

1, ௮ சவிஷா. 2சாமு 63 1 நாளா 1996, 

2. இதேக்தியாவின்‌ காலத்திலுள்ள பிர 
தான ஆசாரியன்‌. எரே 52% எஸ்றா 71, 

3. எரே 409, 


[யேகோவா பிரபு 


4. யோவாபின்‌ தகப்பன்‌. 1 நாளா 413, 
5, ஏகூவின்‌ பாட்டன்‌. ] நாளா 499, 
6. = அசரியா. எஸ்றா 3” நெகே 77, 
7. - ௮சரியா. நெகே 10 |நாளா 911, 
8. எரே 3026, 

9. எரே 515, 

சேநகாள்‌. $சாப௨ஈ௩. யெரொபெயாயின்‌ 

தாய்‌. 1 இரா 1186, 


சேநக்‌, சேரக்‌. 5லாபஐ. [இளை]. 
1190 லூ த 355, 

சேநபாபேல்‌, சோரோபாபேல்‌. 2 
rபbbabel. இவன்‌ தாவீது கோத்திரத்தான்‌. 
இவன்‌ கோசேஸின்காலத்தில்‌ சறையிருப்பி 
விருந்த யூதர்களை எருசலேமுக்கு நடத்தி 
வந்த அவர்களுக்குத்‌ தலைவனாய்‌ இருந்தவன்‌. 


ஆதி 


வேத அகராதி. 


சரய | 


இ-மு.. 520-னு ஆசாய்‌ சகரியா என்னும்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ இவனும்‌ பிரதான ஆசாரிய 
னாய யோசுவாவும்‌ தேவாலயத்தைத்‌ திரும்‌ 
பக்‌ கட்மெபடி யேகோவாவினால்‌ விசேஷ 
மாய்‌ நியமிக்கப்பட்டவர்கள்‌ என்று கூறி 
னார்கள்‌. ஆகாய்‌ இவனை யேகோவாவின்‌ 
“முத்திரை மோதிரம்‌? என்கிறான்‌. லெ 
வேதசாஸ்திரிகள்‌ நினைக்கிறபடி. சகரியா 
இவனுக்குக்‌ இளை” என்று பெயரிட்டுச்‌ 
தன்‌ அபிப்பிராயத்தின்படி இவன்தான்‌ எமி . 
செயர்களை மீட்கும்‌ மேசியா என்று காட்டி 
னான்‌. இவன்‌ தேவாலயங கட்டும்படி பிர 
யாசைப்பட்டபோது யூதர்களின்‌ சத்துக்‌ 
கள்‌ பல இடறல்‌ செய்து இதைக்குறித்துத்‌ 
தீரியு என்னும்‌ பெர்சிய ராஜாவுக்கு விண்‌ 
ணப்பம்‌ எழுதினார்கள்‌. ஒருவேளை செருபா 
பேலுக்குச்‌ செஸ்பாத்சார்‌ என்னும்‌ பெயர்‌ 
மறுபெயராய்‌ இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
இதைக்குறித்துத்‌ திர்மானமாய்ச்‌ சொல்ல 
முடியாது. யோசேப்பும்‌ மரியாளும்‌ இவ 
னுடைய சந்ததியார்கள்‌. 1 நாளா 319 எஸ்றா 
226! நெகே 78 ஆகா 1! 299 சக 38 41 69 
ம கீ 112 லூ க 327, 

சேநயா, சேநயாள்‌. லாம. யோவா 
வின தாயார்‌. 1 நாளா 216, 


சேரேபியா. Sherebiah. நெகே 8. 

சேசேத்‌. சச்‌. ஆதி 4014, 

சேரேத்சகார்‌. 2ereth-Shahar. யோசு 
1319, 

சேர்கியு பவுல்‌. Sergius Paulus, பரி. 
பவுலும்‌ பர்னபாவும்‌ €ப்புருதிவைச்‌ சந்தித்‌ 
தபோது அதில்‌ செர்கியு பவுல்‌ ரோமை. 
அதிபதியாய்‌ இருக்கான்‌. இவன்‌ அச்சிட்ட 
நாணயம்‌ ஒன்று சண்டுபிடிக்கப்பட்டிருக்‌ 
இறத. அப்‌ 137. 

சேர்க்சேஸ்‌. 
காண்க. 


Xerxes. அகாஸவேந 
சேலவு. Expense, Charge. எஸ்றா 043 
லூக்‌ 1.3 அப்‌ 2124 | கொரி 97 18, 
சேலூக்கியா. 5௦a, வட ரியா 
லின்‌ தலைஈகரியாகிய அந்தியோகியா பட்ட 
ணத்தின்‌ துறைமுகம்‌. இதில்‌ பெரிய 
கோட்டை ஒன்று இருந்தது. பரி. பவு 
லும்‌ பர்னபாவும்‌  அந்தியோகியாவிலிருந்து 
புறப்பட்டு முதலாம்‌ பிரயாணத்தில்‌ அவர்கள்‌ 
இங்கே கப்பல்‌ ஏறினார்கள்‌. பெரிய அந்தி 
யோகியாவுக்குப்‌ போய்வருறெ ஜனம்‌ அநே 
கமாய்‌ இருந்ததினால்‌ இந்தத்‌ துறைமுகத்தில்‌ 
வியாபாரம்‌ அதிகம்‌ நடந்தது. அப்‌ 184, 
சேலூமீயேல்‌. ரவா. எண்‌. 1075, 


( 339 ) 


செலெமியா 
சேலேமீயா, சேலேமீயர்‌, சேலமீயா. 
Shelemiah. [யேகோவா வெகுமதியாயிருக்‌ 
கறார்‌]. 
. எஸ்றா 1099, 
. எஸ்றா 1041, 
. ரெகே 390, 
நெகே 1319, 
எரே 3172, 
. எசே 8713. 
, தாளா 914, 
. எரே 314, 
. எரே 3686, 

சலேமோத்‌. 5helomoth. = செலோ 
மித்‌ (3), 1 காளா 2318 2429, 
. செலேமியா. 5helonlah. சேலேமியா 
காண்க. 

சேலோமி. Shelomi. எண்‌ 3427, 

சேலோத்தே. 2௪eloteos. அப்போஸ்சு 
லனான €மோனின்‌ மறுபெயர்‌. லூக்‌ 6%, 
கானுனியன்‌, சீமோன்‌ காண்க. 

சேலோப்பியாத்‌. 2elophehad. மனாசே 
கோத்திரத்தான்‌. இவனுக்குக்‌ குமாரனில்‌ 
லாததினால்‌ இவனுடைய குமாரத்திகள்‌ சுதந்‌ 
தரத்தைப்‌ பெற்றார்கள்‌. எண்‌ 2053 271 50" 
யோசு 1753. தடூம்பம்‌ காண்க. 

சேலோமீத்‌. ShelomIth. 

1. யேகோவாவின்‌ நாமத்தை நிந்தித்த 
இனிமித்தம்‌ கொல்லப்பட்டவனின்‌ தாய்‌. 
லேவி 2411, 

2. செருபாபேலின்‌ மகள்‌. ] நாளா 399, 

3.  செலெமோத்‌. 1 நாளா 2318 2422, 

4. ரெகொபெயாயின மகன்‌. 2 நாளா | 120. 

5. சிறையிருப்பிலிருந்து வந்த ஒரு குடும்‌ 
பம்‌. எஸ்ரா 810, 

6. மோசேயின்‌ சந்ததியாரில்‌ ஒருவன்‌. 
] நாளா 26%, 

7. கெர்சோனியரில்‌ ஒருவன்‌. 1 காளா 935, 

சேல்சா. 2௪/2௨, 1 சாமு 107, 

சேல்மீயா. 8ஈ௨1௦7௩/க௩. சேலேமீயா 
காண்க. 

செவி. நலா. உபா 32! நெகே 030 
யோபு 321! சற்‌ 3415 3912 406 பிர ]8 ஏசா 
329 488 505 644 எரே 600 724 366 எசே 918 
மாற்‌ 7 2 தமோ 44, 

சேவிடர்‌. றீ. யாத்‌ 4! லேவி 1014 
சங்‌ 3613 ஏசா 2918 355 4218 438 மூதா 716 
மத்‌ 115 மாற்‌ 722 9% லூக்‌ 722, 

செவித்தினவுள்ளவர்‌. *Having Itching 
அகக்‌. 2திமோ 45, 


வேத அகராதி 


செவெனே 


சேவேனே. 81௨௩௨. தென்‌ எூப்தில்‌ 
நைல்‌ ஈதிக்கரையோரமாயுள்ள ஒரு பெரிய 
நகரம்‌, இ-மு. 500->ோபத்திற்கு முந்தி முதல்‌ 
இதிலே அசேக யூதர்கள்‌ இருந்தார்களென்று 
நமக்குத்‌ தெரியும்‌. அவர்கள்‌ இதிலே யேகோ 
வாவுக்கு ஒரு நேர்த்தியான ஆலயங கட்டி 
னார்கள்‌. அவர்களுடைய சத்துருக்கள்‌ இதை 
அழிக்கும்போது இதைக்குறித்து ஒருவன்‌ 
இதை இ-மு. 411-த்தில்‌ திரும்பக்‌ கட்டும்‌ 
படிக்குச்‌ செய்த விண்ணப்பம்‌ ஈமது கைவ 
சத்திலிருக்றெது. எசே 2900 50%, 

சேழிப்பு. Fa, Fertile. 1 காளா 44 
நெகே 955 நீதி 1125 2825 ஏசா 281, 


சேனு. 8௦௩8௨7. செருபாபேலோடு பாபி 
லோனியாவிலிருந்து வந்து எருசலேமின்‌ 
மதிலைக்‌ கட்டின ஒரு குடும்பம்‌. - அசெனா. 
எஸ்றா 255 நெகே 35. இந்தக்‌ குடும்பத்துக்கு 
“அசெனுவா,? 'செனுவா? மறுபெயர்களா 
யிருக்கலாம்‌. 1 காளா 97 நெசே 115, 

சேனுவா. Senuah, Hasenuah. = ௮செ 
னூவா. 1 நாளா 97 நெகே 11, 


சே. 


சேகேம்‌. Shecheomn. சீகேம்காண்க. 
சேகேர்‌. 2601௦. 1 நாளா 84, 
சேக்கல்‌. Shekel. ஆதி 2315 யாத்‌ 2153 


304 லேவி 27? எண்‌ 1816 யோசு 7?! | சாமு 
17 2 இரா 78 ஆமோ 85, “அரைச்சேக்கல்‌.” 
ஆதி 24” யாத்‌ 3019, “கால்‌ சேக்கல்‌.? 1 சாமு 
95. அளவு (பக்‌. 38) பணம்‌ காண்க. 
சேக்த. 5500. 
சேசாக்த. 5heshach. பாபிலோனுக்கு 


1 சாமு 1922. 


ஒரு பெயர்‌. எரே 95% 5141. 

சேசாய்‌. 5heshal. காலேப்‌ ஜெயித்த 
ஒரு கோத்திரம்‌, யோசு 1514, 

சேசான்‌. Sheshan, 1 காளா 931, 


சேஷடபுத்தீர பாகம்‌. 817௩-௩. தகப்‌ 
பன இறந்துபோனபிறகு சேஷ்டபுத்திர 
னுக்குத்‌ தகப்பனுடைய ஆஸ்தியில்‌ மர்றப்‌ 
பிள்ளைகளைவிட இரட்டிப்பான பாகமிருக்‌ 
கும்‌. உபா 210, சேஷ்டபுத்திரன்‌ குற்றவா 
ளியானால்‌ இந்தப்‌ பாத்தியம்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்கமாட்டாது. ஆதி 492 1நாளா 51, 
இந்தப்‌ பாத்தியம்‌ மகா சிறப்புள்ளசென்று 
எபிசெயர்கள்‌ நினைத்து, இதை அற்பமாய்‌ 
எண்ணின ஏசாவே மகா துஷ்டன்‌ என்று 
திர்மானித்தார்கள்‌. ஆதி 259.8 ஏபி 1916, 
தடூம்பம்‌ காண்க. 


(840) 


சேஷ்டபுத்திரன்‌ 


சேஷடபுத்திரன்‌. ஈ1ா54-௦௦. இஸ்ர 
வேலர்‌ முதற்பேறான பிள்ளைகள்‌ யேகோ 
வாவுக்குப்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்க 
ளென்று அறிந்து அவர்களுக்காக யேகோ 
வாவுக்குச்‌ காணிக்கை செலுத்துவார்கள்‌. 
யாத்‌ 183. இதைக்குறித்து நியாயப்பிரமாண 
புஸ்தகங்களில்‌ பல பிரமாணங்கள்‌ விதிக்கப்‌ 
பட்டிருக்கன்றன. யாத்‌ 13 அதி. 2299 341 
எண்‌ 311! உபா 1579, அக்காலத்தில்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள பூர்வீக ஜனங்கள்‌ சில சமயங்‌ 
களில்‌, சேஷ்டபுத்திரன்‌ தெய்வங்களுக்குப்‌ 
பிரியமான காணிச்கையா யிருப்பானென்று 
நினைச்து மோசம்‌ நேரிடுங்‌ காலங்களிலே 


இவனை நரபலியாகச்‌ செலுத்துவார்கள்‌. 
2 இரா 357 மீகா 07. தடூம்பம்‌ காண்க. 
சேண்‌. 8h. [பல்‌]. மிஸ்பாவுக்குச்‌ 
சமீபமாயுள்ள ஒரு இடம்‌. 1 சாமு 7”, 
சேதம்‌. 1௦58. கேடு (5) காண்க. 
சேதாத்‌. 26080. பரிசுத்த பூமியின்‌ 
வட எல்லையிலுள்ள ஒரு ஊர்‌. எண்‌ 345 
எசே 4714, 
சேதார்‌. 5hசtha. ஒரு பிரபு. எஸ்‌ 
தா 174, 


சேதார்‌. 2ஞ்ரலா, ஒரு பிரதானி. எஸ்‌ 
தர்‌ 119, 

சேதேயூர்‌. Shedeur, 
சேத்தாம்‌. 2etham. 


சேத்தார்‌-போஸ்னும்‌. Shethar-Boznal, 
எஸ்றா 53 66. 13. 


எண்‌ 15, 
1] நாளா 238, 


சேத்தான்‌. ethan. 1நாளா 710, 


சேத்‌. Seth. Sheth. [பதியம்‌, முளை]. 

1. ஆதாமின்‌ மூன்றாம்‌ மகன்‌. ஆதி 42 
52 1 காளா 1! லூக்‌ 399, 

2. எண்‌ 2417-ல்‌ சொன்ன 'சேத்‌ புத்திரா 
என்பதற்கு “கலகத்தின்‌ புத்திரர்‌? என்பது 
அர்த்தமே. 


சேத்தூர்‌. S௯hமா. எண்‌ 130, 
சேபா. 2௨. சல்ழனு காண்க, 
சேபா. 89௨, கூஷின்‌ மூத்த மகன. 


ஆதி 107 சங 721 ஏசா 48, சேபா என்பது 
ஆபிரிக்காவில்‌ செங்கடலின்‌ மேற்குக்கரை 
யிலுள்ள ஒரு ஜனத்தைக்‌ குறிக்கலாம்‌. 

Gut. Sheba. 

1. தாவீதின்‌ காலத்தில்‌ வட இஸ்ரவேல்‌ 
ராஜ்யத்தில்‌ சிங்காசனத்தைப்‌ பிடிக்கும்படி 
கலகஞ்செய்தவன்‌. யோவாப்‌ இவன்‌ இருந்த 
ஊரை முற்றுகை போட்டபோது, அந்த 
ஊரார்‌ இவனைச்‌ சிரச்சேதம்‌ செய்தார்கள்‌. 
2 சாமு 20". 


வேத அகராதி 


சேபா 


2. காத்‌ கோத்திரத்தான. 
3. ஒரு ஊர்‌. யோசு 194; 


சேபா. Shebah, Shiba. [ஆணை]. இக்‌ 
தீத்‌ அரவு அபிமெலேக்கும்‌ ஆபிரகாமும்‌ 
செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம்‌ 
ஆனதினால்‌ அவர்கள்‌ இதற்கு “ஆணையின்‌ 
கிணறு” என்று அர்த்தங்கொள்ளும்‌ பெயொ 
செபா? என்னும்‌ பெயர்‌ இட்டார்கள்‌. ஆதி 
2150, ஈசாக்கு இந்தப்‌ பெயர்கொண்ட துர 
வை வெட்டினான்‌ என்பது அவன்‌ தன்‌ 
தகப்பன்‌ வெட்டின துரவு கூர்க்த போன 
போது அதைத்‌ தோண்டினான்‌ எனச்‌ குறிக்‌ 
இறது என்று நாம்‌ நினைக்கவேண்டும்‌. ஆதி 
205. பேயேர்சேபா காண்க. 

சேபா ஜனம்‌. 8ஈ௨௦௨, தென்‌ அராபி 
யாவில்‌ செங்கடலின்‌ கிழக்கு ஒரத்தில்‌ ஒரு 
நாடு, ஆதி 107-28 258, இது அதிகம்‌ செழிப்‌ 
புள்ளது. இதில்‌ பொன்‌ விளைந்தது. சங்‌ 
725 எரே 6 எசே 272 3813, இதின்‌ 
தேசத்தார்கள்‌ கள்ளரும்‌, ஜனங்களை மோசம்‌ 
செய்கறெவர்களுமாய்‌ இருப்பார்கள்‌. யோபு 
115 6, இவர்கள்‌ அடிமைகளை விற்பார்கள்‌. 
யோவே 38, இவர்கள்‌ கொஞ்சம்‌ நாகரீக 
முள்ளவர்கள்‌. சூரிய சந்திரனே வணங்கு 
வார்கள்‌. 

சேபாவின்‌ ராஜஸ்திரீ. 00௨௨௩ ௦7 
Sheba. செபா தேசத்தை ஆண்டவர்களின்‌ 
அட்டவணையில்‌ சில ராஜஸ்திரீகளின்‌ பெ 
யாகளும்‌ எழுதப்பட்டி ருக்கின்றன. இவள்‌ 
சாலொமோனைப்‌ பார்க்கவந்ததைத்‌ தவிர 
இவளைப்பற்றி வேதத்தில்‌ வேறொன்றும்‌ 


1 நாளா 518, 


சொல்லியிருக்கவில்லை. 1இரா 10 அதி. 
2 நாளா 9 அதி. 
சேபாத்‌. 8௩. காலம்‌ காண்க. 
சேபாம்‌. 5a. சிப்மா காண்க. 
சேபூல்‌. சஸ்ய, நியா 95, 
சேபேர்‌. Sheber. 1 நாளா 248, 


சேப்‌. 2990, [ஒகாய்‌]. ஓரேபும்‌ சே 
பும்‌ காண்க. 

சேப்பாத்‌. 2ஊழhath. நியா 117, ஓரீமா 
காண்க. 

சேப்பாம்‌. Shepham. எண்‌ 9410, 

சேப்பாராத்‌. Sepharad. சின்ன ஆசி 
யாவில்‌ சிறையாகக்‌ கொண்டுபோன சில 
யூதர்கள்‌ வசித்த நாடு, ஒப 90-ம்‌ வசனம்‌, 

சேமா. 

15 


2. 


Shema, Shemaah, 
சமெயி (5) 1 காளா 58, 


சமெயி (14) 1காளா 818: 21, 


il 


॥ 


( 841) 


த சேமாயா 


3. ரெகே 84, 
4. யூதாவிலுள்ள ஒரு ஊர்‌. 1 காளா 26, 
5. 1காளா 125. 
சேமாயா. 5hemaiah. சேமாயர்‌ காண்க. 
. சேமியர்‌. 8௩௨௦௨. தற்காலத்து வேத 
சாஸ்திரிகள்‌ கானான்‌, சரியா, பெனிக்கேயா, 
அசீரியா, அரபியா, பாபிலோன்‌ என்னும்‌ 
தேசங்களில்‌ வரித்த ஜனங்களுக்குச்‌ சேமி 
யர்‌” என்கிற பொதுப்பெயர்‌ வழங்கிவருகி 
றார்கள்‌. இந்த அர்த்தத்தின்படி நாம்‌ இந்தப்‌ 
பதத்தை இந்த அகராதியில்‌ பல இடங்களில்‌ 


வழங்கவெந்திருச்கிறோம்‌. 
சேழவேல்‌. 8௭௨௮௦1. சாழவேல்‌ 
காண்க. 
சேமேயின்‌. 88ரஏ!ஈ, லூக்‌ 35. 
சேமேர்‌. Shermer. 1இசா 16%, 


சேம்‌. hon. [8ர்த்தி, பெயா்‌]. கோவா 
வின்‌ இரண்டாம்‌ மகன்‌. பூர்வீக காலத்தி 
லுள்ள எபிரெயர்களுக்குத்‌ தெரிந்த தேசங்‌ 
களுக்குள்‌ மத்திய தேசங்களில்‌ குடியேறின 
ஜனங்களுக்குக்‌ கோத்திரப்‌ பிதா. இதின்‌ 
படி. பாபிலோனியா, ஏலாம்‌ தேசங்களி 
லுள்ள ஜனங்களுக்கு இவன்தான்‌ ஆதி பிதா. 
ஆதி (18 920 1021 1110. 

சேயார்‌-யாசூப்‌. Shear-Jashub. ‘மீதி 
யானது திரும்ப வரும்‌! என்னும்‌ அர்த்தங்‌ 
கொண்ட. இந்தப்‌ பதம்‌ ஏசாயாவின்‌ புத்திர்‌ 
களில்‌ ஒருவனுடைய பெயர்‌. இதினாலே 
கடவுள்‌ இஸ்ரவேலைத்‌ தண்டித்து மறுபடி 
யும்‌ அவர்களைத்‌ தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்‌ 
பக்‌ கொண்டு வருவார்‌ என்று இது குறிக்‌ 


கப்பட்டிருக்றெது.. ஏசா 7? 818 109, 
சேயிரா. Seirah. நியா 326, 


1. பலெஸ்தீனாவுக்குத் தெற்கே சாக்கடலி 
லிருந்து சிவந்த சமுத்திரத்தின்‌ கிழக்கிலுள்ள 
குடாக்கடல்மட்டும்‌ 50 மைல்‌ தூரம்‌ எட்டின 
மலைநாடு, இதுவும்‌ ஏதோழும்‌ ஒரே நாடு 
தான. இதில்‌ ஓர்‌ என்னும்‌ மலை இருந்தது. 
சேமீர்‌ நாட்டில்‌  ஒரியர்‌' என்னும்‌ மலைக்குகை 
களில்‌ வசிக்கிற ஜனங்கள்‌ குடியிருந்தார்கள்‌. 
இந்தச்‌ தேசத்தின்‌ வழியாய்‌ இஸ்ரவேலர்‌ 
மோவாப்‌ மேசத்திற்கு வந்தார்கள்‌. ஆதி 18 
329 8050 உபா 915, 

2. யூதா கோத்திர நாட்டின்‌ எல்லைகளில்‌ 
ஒரு ஊர்‌. யோசு 1500, 

சோர. அerah. சேராத காண்க. 


சேரபின்கள்‌. Seraphim. சேசாபீன்‌ 
கள்‌ வேதாகமத்திலுள்ள ஒரு வாக்யெத்தில்‌ 


வேத அகராதி 


சேராள்‌ 
சொல்லப்படுகிறது. ஏசா 62, இதிலே ஏசா 
யா தேவாலயத்தில்‌ ஆறு சிறகுகளைக்‌ கொ 
ண்டு யேகோவாவின்‌ சிம்மாசனத்திற்குச்‌ 
சமீபமாய்ப்‌ பறந்து, தாழ்மையையும்‌, வணக்‌ 
கத்தையும்‌ காட்டின ஜீவன்களைப்பற்றிச்‌ 
சொல்லுறன்‌. ஆனால்‌, இவைகளின்‌ ரூபத்‌ 
இதைப்பற்றி அவன்‌ வேறொன்றும்‌ விபரமாய்த்‌ 
தெரிவிக்கவில்லை. ஆகவே சேசாபீன்கள்‌ 
யேகோவாவின்‌ பணிவிடைக்காரர்கள்‌ என்‌ 
பதேயொழிய நாம்‌ ஒன்றும்‌ திர்மானமாய்ச்‌ 
சொல்ல முடியாது. ஏசாயா பார்த்த சேரா 
பீன்களையும்‌, எசேக்கியேல்‌ தர்க்கதரிசிகண்ட. 
ஜீவன்களையும்‌, பரி. யோவான்‌ கண்ட கண்‌ 
கள்‌ நிறைந்த ஜீவன்களையும்‌ நாம்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்த்தால்‌, இந்த மூன்று தரிசனங்களிலும்‌ 
பார்த்த இவைகள்‌ ஒரேவிதமான தோற்றந்‌ 
தான்‌ என்று உத்தேசிக்கலாம்‌. ஏசா 0 எசே 
1, 2௮. வெளி 43. 


சோர்‌. Sheerah. 1காளா 7%, 
சேரி. 2. காளா 259, க இஸ்ரி. 
சேநக்‌. Zerug. == செருக்‌. 


சேஸ்‌. Sheresh. 1] நாளா 76, 


சேரேதா. 2௭௨௦௨௩. 1 இரா 1126. சார்‌ 
தான்‌ காண்க. 

சேசேத்‌. zered, Zereth. 

1. சாரேத்‌ காண்க. 

2. ஒரு யூதன்‌. 1 நாளா 47, 

சேரோரா. சாகாவஈ. சேரோத்‌ என்ப 
தற்குப்‌ பதிலாகச்‌ சேரேரோ என்று சொல்ல 
வேண்டும்‌. நியா 75, சார்தான்‌ காண்க. 

சேரோத்‌. சாஸ்‌. இந்தப்‌ பெயர்‌ 
சேரேரா என்று இருக்கவேண்டும்‌. சார்‌ 
தான்‌ காண்க. 

சேரோர்‌. 

சேர்‌. 


Zeror. 1 சாமு 9. 
யோசு 1995, 


சேலா. 5௮௨, [பாறை, செங்குத்தான 
மலை]. சேலா சாக்கடலுக்குத்‌ தெற்கே 
50 மைல்‌ தூரத்திலுள்ள பெரிய செங்குத்‌ 
தான மலைகளினால்‌ சூழப்பட்ட ஆழமான 
பள்ளத்தாக்கலுள்ள ஒரு ஊர்‌. ஏதோம்‌ 
ராஜயம்‌ அழிக்துபோனபிறகு ஈபத்தேயர்‌ 
(Nabateans) என்னும்‌ ஒர்‌ வகை ஜனம்‌ 
ஏதோமியர்களுக்குப்‌ பதிலாகத்‌ தங்கள்‌ ராஜ்‌ 
யத்தை அத்தேசங்களில்‌ ஸ்தாபித்து, அதற்கு 
இந்தப்‌ பள்ளதச்தாக்கிலுள்ள சேலா தலைநகரி 
யாக ஏற்படுத்தினார்கள்‌. அக்காலத்தில்‌ அவ்வி 
டத்திலேவியாபாரம்‌ அதிகமாயிருந்தது. அந்த 
ஊர்‌ இப்போது பாழாய்ப்போயிருந்தும்‌, அதி 
லிருந்தவர்கள்‌ மகா கஷ்டத்தோடும்‌, பொறு 


28, 


(948) | 


மையோடும்‌, சாமர்த்தியக்சோடும்‌ சற்றியிருக்‌ 
இற மலைச்சார்புகளில்‌ வெட்டின தேவால 
யங்களும்‌, அரங்கசாலைகளும்‌, கல்லறைக 
ளும்‌ இந்நாள்மட்டு மிருக்கின்றன. இவைக 
ளைப்‌ பார்ப்பது பிரயாணிகளுக்கு ஆச்சரிய 
மாயிருக்கும்‌. கிரேக்கர்கள்‌ இதற்குப்‌ பாறை 


93 ல தல்‌ 3 ்‌ 


சேலா பள்‌எத்தாச்கிலுள்ள மலையில்‌ வெட்டப்பட்ட ஆலயய்கள்‌, 


என்னும்‌ அர்த்தக்கொண்ட “பெட்ரா? என்‌ 
னும்‌ பெயரிட்டார்கள்‌. எசேனிய௰ர்‌ என்னும்‌ 
கொள்கைக்காரரில்‌ அநேகர்‌ இந்த ஊரில்‌ 
வசித்தார்கள்‌. 2 இரா 147 ஏசா 101, 
சேலா. 5௮h. இந்த சேலா என்னும்‌ 
பதம்‌ சங்கத புஸ்தகத்தில்‌ 71 முறையும்‌, ஆப 


ர்‌ 
ய்‌ | 


hl 


ய 


சேலா பள்ளத்தாக்கிதுள்ள மலையில்‌ செட்டப்பட்ட ஆலயம்‌, 


( 949) 


சேலா 


கூக்கின்‌ ஆகமத்தில்‌ 3 முறையும்‌ ஆக 74 
முறை சொல்லியிருக்றெது. மேலும்‌ யூதர்கள்‌ 
தங்கள்‌ ஜெப ஆலயத்தில்‌ வழங்கிவந்த ஆராத 
னைப்‌ புஸ்தகத்திலும்‌, சாலொமோன்‌ சங்கதம்‌ 
என்னும்‌ புஸ்தகச்திலும்‌ இப்பதம்‌ சொல்லப்‌ 
படுறது. இப்பதம்‌ உரத்த சத்தத்தோடே 
பாடவேண்டிய வசனங்களையும்‌ அல்லது தே 
வாத்தியங்கள்‌ வாசிக்கவேண்டிய இடங்க 
ளையும்‌ குறிக்கலாம்‌. ஆனால்‌ திட்டமாய்ச்‌ 
சொல்வது ஈம்மால்‌ முடியாது. சங 38* 
ஆப 3 அதி, 

சேலா. Shelah. 

1. யூதாவின்‌ இளையமகன்‌. ஆதி 38 
எண்‌ 2620, 

உ, ஊசாலா ஆதி 1024 லூச்‌ 38, 

சேலா. 2௪௨. இது பென்யமீன்‌ கோத்‌ 
திரநாட்டில்‌ சவுலின்‌ குடும்ப அடக்கம்‌ பண்‌ 
ணும்‌ இடம்‌. யோசு 1828 2 சாமு 2114, 

சேலா-௮ம்மாலிகோத்‌. 5௭௨ Ham- 
mahlekoth. மாகோன்‌ வனாந்தரத்திலுள்ள 


ஒரு மலை. 1 சாமு 23%, 
சேலேக்‌. 2௮4௨, 2 சாமு 2397, 
சேலேஸ்‌. Shelesh. 1 நாளா 1795, 
சேலேத்‌. 5௪. 1 காளா 290, 


சேவகர்‌. லா. ராஜாக்களின்‌ அரண்‌ 
மனைகளிலுள்ள மெய்க்காவலாளர்களுக்கும்‌, 
ராஜாக்களின்‌ ரதத்திற்கு முந்தி ஒடுஇறவர்‌ 
களுக்கும்‌, பிரதான ஆசாரியர்களின்‌ காவ 
லாளருக்கும்‌, சேவாலயக்‌ காவலாளருக்கும்‌ 
இந்தப்‌ பெயர்‌ வழங்குகிறது. 1 சாமு 221 
2 சாமு 151 2 இரா 10” மத்‌ 55 26% மாற்‌ 
1454 லூத்‌ 125 யோவா 1722 அப்‌ 522. காவ 
லாளர்‌, ஜேப ஆலயம்‌ காண்க, 

சேவல்‌. 0௦௦%. யூதீர்கள்‌ ஏறக்குறைய 
இ-மு. 200-ணாச்தில்‌ பெர்சியா தேசத்திவி 
ருந்து தங்கள்‌ தேசத்திற்குக்‌ கோழிகளைக்‌ 
கொண்வெஙந்தார்கள்‌. நியாயப்பிரமாணச்தில்‌ 
இவைகளைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லாததினால்‌ 
பூர்வகாலத்தில்‌ கோழிகளைப்பற்றி எபிரெய 
ருக்குத்‌ தெரியா து என்று நினைக்கவேண்மி. 
இவைகள்‌ “சத்தமான மிருகங்களில்‌ ஒரு 
ஜாதி. பாவநிவாரண நாளுக்கு முந்தின மாலை 
யில்‌ யூதர்கள்‌ தங்கள்‌ குடும்பங்களிலுள்ள ஓவ்‌ 
வொரு புருஷனுக்காக ஒரு சேவலும்‌, ஓவ்‌ 
வொரு பெண்ணுக்காக ஒரு பெட்டைக்‌ 
கோழியும்‌ பலி செலுத்துவார்கள்‌. சேவல்‌ 
கூவும்‌ ஜாமம்‌ இராவில்‌ மூன்றாவது ஜாமம்‌. 
இது பொழுதுவிடியுமுன்‌ ஜாமம்‌. இந்த 
கேசத்தில்‌ சேவல்‌ அடிக்கடி. கூவுறதினாலே 


இந்த ஜாமத்திற்கு இப்படிப்‌ பெயர்‌ வந்தது. 


வேத அகராதி 


சேவா 


மச்‌ 9634.74 மாற்‌ 1325 1490. 68.79 லூக்‌ 9 934. 60 
யோவா 13% 1897, 

சேவா. Sheva. 

1. 1நாளா 29, 

2. ௨ சவிஷா. 2 சாமு 20% 1 நாளா 1815, 

சேவிக்கிறது. 5சre. ஆதி 144 1513 
2553 யாத்‌ 205 212 லேவி 2540 யோசு 2415 
நியா 38 2இரா 1741 எஸ்தர்‌ 111 அப்‌ 2753 
சோ 15, 

சேறு. கி. யோபு 811 3019 சங்‌ 402 
ஏசா 106 5720 நாகூ 31 யோவா 9 2 பேது 222, 
(உளை. எரே 386-29, 


சேனு. Zenas. நியாயசாஸ்திரி ஒருவன்‌ 
இத்‌ 

சேனுசார்‌. 8௩கசசகா. யோயாக்கனு 
டைய மகன்‌. இவனும்‌ சேஸ்பாத்சாரும்‌ 
ஒருவனாய்‌ இருக்கலாம்‌. 1 நாளா 378, 

சேபைதி, சேனைத்தலைவன்‌, தலைவன்‌. 
Captain. 

1. பழைய ஏற்பாட்டில்‌ அதிபதி, காவல்‌ 
சேனாபதி, செனைத்தலைவன்‌ என்னும்‌ பதங்‌ 
கள்‌ அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்‌ 
பதங்கள்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரங்களில்‌ பெரி 
யவர்களையும்‌, அதில்‌ அதிகாரம்‌ பெற்றவர்க 
ளையும்‌, ராஜாவின்‌ பரிவாரங்களில்‌ பிரதான 
மானவர்களையும்‌ குறிக்கின்றன என்றாலும்‌, 
எபிசெய பாஷையில்‌ இந்த அதிகாரிகளைச்‌ 
குறிக்கும்படி சொன்ன பதின்மூன்று வெவ்‌ 
வேரறுன பதங்களின்‌ அர்த்தங்களையும்‌ இன்ன்‌ 
வென்று நிதானித்துச்‌ சொல்ல முடியாது. 
எண்‌ 2 1சாமு 812 292 1இரா 20% 2 இரா 
1854 எரே 399 5214 எசே 2319, 

2. புதிய ஏற்பாட்டில்‌ கிரேக்க பாஷை 
யில்‌ சேனையில்‌ மேலான அதிகாரத்தைப்‌ 
பெற்றவர்களைச்‌ குறிக்கும்படி இரண்டு பதங்‌ 
கள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 

(1) Chiliarchos. இது ரோமர்களு 
டைய சேனையில்‌ ஆயிரம்பேர்‌ அடங்கிய 
பட்டாளத்திற்குத்‌ தலைவன்‌ என்பதைச்‌ குறிக்‌ 
கிறது. எருசலேம்‌ பட்டணத்தில்‌ பெரிய 
கோட்டையாகிய அந்தோனியாவிலே இந்த 
மாதிரிப்‌ பட்டாளமிருக்கும்‌. இந்தப்‌ பட்‌ 
டாளம்‌ எருசலேமிலே யூதர்கள்‌ கலகஞ்‌ 
செய்யாதபடிக்கு எப்பொழுதும்‌ ஜாக்சரசை 
யாய்ச்‌ காவல்‌ செய்துகொண்டிருக்கும்‌. இவர்‌ 
களின்‌ தலைவன்‌ இயேசுவைப்‌ பிடிக்கும்படி 
போர்ச்சேவகரோடே வந்தான்‌. யோவா 
1815, இந்த உத்தியோகத்தைக்‌ கொண்ட 
சேனாபதி பரி, பவுலைத்‌ தேவாலயத்தின்‌ பிரா 
காரத்தில்‌ பிடித்தான்‌. அப்‌ 2181 9998 
2811 247 259, பரி, யோவான்‌ இந்தப்‌ 


( 844 ) 


சேனான்‌ 


பதத்தைப்‌ போர்ச்சேவகர்களில்‌ அதிகார 
முடையவனைக்‌ காட்டும்படி பொதுவாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. வெளி 615 1998, 

(ii) Sirategos. இந்தப்‌ பதம்‌ தேவா 
லயத்தின்‌ பிராகாரங்களில்‌ கூடிவந்த ஜனங்‌ 
களில்‌ சண்டை சச்சரவு வராதபடிக்கும, 
இராத்திரியில்‌ அதற்குக்‌ காவலாயிருக்கும்‌ 
படிக்கும்‌, ஆசாரியர்களால்‌ நியமிக்கப்பட்ட 
சேவகர்களின்‌ தலைவனைக்குறிக்றெது. இவன்‌ 
ஒரு லேவியன்‌. இவன்‌ ஆசாரியர்களின்‌ 
கட்டளைகளின்படி ஈடந்து இயேசுவுக்கும்‌ 
அப்போஸ்தலர்களுக்கும்‌ விரோதமாய்‌ வம்‌ 
தான்‌. லூக்‌ 22 4-52 அப்‌ 41 524-86, 

8. அப்‌. 2816-ல்‌ சொன்ன சேனாபதியின்‌ 
உத்தியோகம்‌ இன்னதென்று திட்டமாய்ச்‌ 
தெரியாது. எப்படியாவது இவன்‌ ரோமா 
புரியில்‌ பெரிய உத்தியோகஸ்தனா யிருந்தான்‌ 
என்று நினைக்கவேண்டும்‌. 


சேனுன்‌. za, யோசு 1597, 
சேனிர்‌. 81௩ எர்மோன்‌ காண்க. 
சேனே. Seneh. 1 சாமு 144. 
சேனை. Army. 


1. சவுல்‌ ராஜாவாகுமட்டும்‌ இஸ்ரவேலர்‌ 
பெவிஸ்தியர்‌ முதலிய சத்துருக்களுக்கு 
விரோதமாய்ப்‌ படையெடுக்கும்போது தாங்‌ 
கள்‌ விரும்பின தலைவர்களோடே கூட்டங்‌ 
கூட்டமாய்‌ யுத்தத்திற்குப்‌ போவார்கள்‌. யுத்‌ 
தம்‌ செய்தபிறகு அவர்கள்‌ தலைவனை விட்டு 
விட்டு முன்போலத்‌ தங்கள்‌ ஊர்களுக்குப்‌ 
போய்‌ ஜீவனம்‌ பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
இவ்விதமாய்‌ யுத்தத்திற்குப்‌ போக ஆயத்த 
மில்லாததினால்‌, அவர்களுடைய சத்துருக்‌ 
களுக்கு ஜெயம்‌ அதிகமாய்க்‌ கிடைத்தது. 
சவுல்‌ ராஜா இதைப்பார்த்துச்‌ சத்துருக்கள்‌ 
வருங்காலத்தில்‌ அவர்களைத்‌ தடுக்கும்படி 
தமது ராஜ்யத்தில்‌ எப்பொழுதும்‌ ஆயத்த 
முள்ள ஒரு சேனை இருக்கவேண்டியது அவ 
சியம்‌ என்று அறிந்து அதற்காகப்‌ பிரயா 
சப்பட்டான்‌. 1 சாமு 132. தாவீது முதலில்‌ 
தன்னைச்‌ சவுலிலிருந்து காப்பாற்றும்படி 
தனக்கு வந்தவர்களை ஒரு சேனையாகச்‌ 
சேர்த்தபிறகு, தான்‌ ராஜாவானபோது 600 
பராக்கிரமசாலிகளைத்‌ தனக்கு மெய்க்‌ காவ 
லாளராக ஏற்படுத்தினான்‌. இவர்களோடு 
சம்பளத்திற்கு வந்த அந்நியராகிய இத்திய 
ரும்‌, இசேத்தியரும்‌, பிலேத்தியரு மிருந்தார்‌ 
கள்‌. மேலும்‌ விரோதிகள்‌ வரும்‌ சமயங்க 
ளில்‌ தனக்கு முன்னிருந்த நியாயாதிபதிகள்‌ 
அழமைத்ததுபோலத்‌ தானும்‌ ஊர்களிலிருந்து 
ஜனங்களை அழைப்பான்‌. 1 சாமு 2319 309 
2.சாமு 107 1518 166, இதற்குப்‌ பிற்பாடு 


வேச அகராதி 


சேனை 


யூசாவிலும்‌ ; இஸ்‌ ரவேலிலும்‌ எப்பொழுதும்‌ 
ஆயத்தமுள்ள சேனைகள்‌ வழக்கமாய்‌ இரும்‌ 
தன. 

2. எபிரெய பட்டாளங்களில்‌ ஆயிரம்‌ 
பேர்‌ இருப்பார்கள்‌. ஒவ்வொரு பட்டாளத்‌ 
தில்‌ போர்ச்சேவகர்‌ நூறு அூறாகவும்‌, 8ம்‌ 
பது ஒம்பதாகவும்‌, பத்துப்‌ பத்தாகவும்‌ வகுச்‌ 
சப்பட்டிருந்தார்கள்‌. 1 சாமு 813 1718 297, 
ஒவ்வொரு வகுப்புக்கு ஒரு தலைவனும்‌, முழு 
வதற்கும்‌ ராஜா நியமித்த ஒரு சேனாபதியும்‌ 
இருந்தார்கள்‌. உபா 20“. 

3. பூர்வீககாலத்தில்‌ ஈட்டி, கேடகம்‌, பட்‌ 
டயம்‌ ஆதிய யுத்தாயுதங்களை உபயோகப்‌ 
பதில்‌ கைபடிந்த காலாட்கள்‌ சேனையில்‌ 
பெரும்பாலு மிருந்தார்கள்‌ இவர்களோடு 
வில்லாளரும்‌ கவண்கல்‌ எழறிகன்றவர்களு 
மிருந்தார்கள்‌. 1 சாமு 40 154 1 நாளா 518 
2 நாளா 2614 சாலொமோனின்‌ காலத்தில்‌ 
எபிசெயர்களுடைய சேனையில்‌ போர்லீரர்க 
ளிற்‌ சிலர்‌ இரதங்களில்‌ ஏறிப்போதிற வழக்‌ 
கம்‌ ஆரம்பித்தது. 1 இரா 426 929, 

4. தலைவர்கள்‌ இருபது வயதுமுதல்‌ ஐம்‌ 
பது வயதுமட்டுமுள்ள ஆட்களை புத்தத்‌ 
திற்கு வரும்படி அழைப்பார்கள்‌. எண்‌ 1 
2 காளா 255. ஆசாரியர்களும்‌ இன்னும்‌ 
சிலரும்‌ யுத்தத்திற்குப்‌ போகவேண்டிய 
தில்லை. உபா 20 எண்‌ 228, 

5. பூர்வகாலத்தில்‌ ஒவ்வொரு ஊர்‌ அதி 
லிருந்து யுத்தத்திற்குப்‌ போனவர்களுக்குச்‌ 
சவரக்ஷணை செய்தது. மேலும்‌ யுத்தவீரர்‌ 
கள்‌ தாங்கள்‌ ஜெயித்த ஊர்களில்‌ இடைத்த 
கொள்ளைப்பொருள்களையும்‌ பங்கிட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. மக்கபெயர்‌ காலமுதல்‌ 
போர்ச்சேவகர்களுக்குச்‌ சம்பளம்‌ ஏற்பாடா 
யிற்று, கிடைத்த பொருள்களைப்‌ பங்‌இடு 
இற விதத்தைக்குறிச்து யாவருக்கும்‌ தெரிந்த 
ஒழுங்கு இருந்தது. 1 சாமு 8054, 

6. புதிய ஏற்பாட்டில்‌ சொன்ன போர்ச்‌ 
சேவகர்களும்‌, தூற்றுக்கதிபதிகளும்‌ ரோமை 
ராயனுடைய சேனையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
தான்‌. இவர்கள்‌ யுத்தத்தில்‌ தேச அப்பியா 
சத்திலும்‌, ஆயுதங்களை உபயோகிக்கிறதிலும்‌, 
மகா சாமர்த்தியமுள்ளவர்களாயும்‌, பராக்கிர 
மசாலிகளாயு மிருந்ததினாலே, இயேசுவின்‌ 
காலத்தில்‌ ரோமை ராஜ்யம்‌ மகா மேன்மை 
யுள்ளதாயிருந்தது, ரோமை போர்ச்சேவ 
கர்‌ தங்கள்‌ தலைவர்களுக்கு எப்பொழு தும்‌ 
£ழ்ப்படி.ந்தவர்களாய்‌ நடந்ததினாலே அவர்‌ 
கள்‌ பல விஷயங்களில்‌ கிறிஸ்‌ தவர்களுக்கு 
முன்மாதிரியாக உபமானமாய்ச்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. அதஸ்து பட்டாளம்‌, 
சேனுபதி காண்க, 


44 ( 945 ) 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


9, “சேனை? என்பது பலமுறை உபமான 
_ மாய்ச்‌ சொல்வியிருக்கறது. ஆதி 32 உபா 
419 2 இரா 1718 218 994 2"நாளா 1818 335 
நெசே 96 சங்‌ 336 10321 1483 ஏசா 344 40% 
எரே 8? 1913 3329 தரணி 8? செப்‌ 15 லூக்‌ 
513 அப்‌ 74 வெளி 916 1914, 

சேனைகளின்‌ கர்த்தர்‌. The Lord of 
Hosts. = ‘யேகோவா சபாயோத்‌. கடவுள்‌ 
காண்க. 

சேனைத்தலைவன்‌. £hறகாch. 2 கொரி 
1158-ல்‌ சொன்ன “சேனைத்தலைவன்‌ என்‌ 
னும்‌ தமிழ்‌ பதத்திற்குச்‌ இரேக்க பாஷையில்‌ 
எழுதப்பட்ட பதத்தின்‌ சரியான அர்த்தம்‌ 
இன்னதென்று திட்டமாய்ச்‌ சொல்லமுடியா 
ததனால்‌, அந்நிய தேசத்தில்‌ வசிக்கிற ஒரு 
கோத்திரத்‌ தலைவனுக்கு இது பெயராயிற்று. 
பரி. பவுல்‌ தமஸ்கு பட்டணத்து ஈகரத்தலை 
வனைக்‌ குறிச்கும்படி இப்பெயரைச்‌ சொல்‌ 
லுகிறான்‌. இப்பதம்‌ பிரதான அசாரியனா 
திய சீமோன்‌ என்பவனைக்‌ குறித்துச்‌ சொல்‌ 
லப்படுறது. 1 மக்கபெயர்‌ 1447 151, 


சொ. 


சோகார்‌, சோகார்‌. 

1, ஆதி 238, ப 

2. ஆதி 4610, சேரா. எண்‌ 2015, 

3. ௭ ஏத்சோகார்‌. 1 நாளா 41.-- இத்சே 
யார்‌. யாத்‌ 015, 

சோதசா. ஈ. V. Amber. இரத்தினம்‌ 
காண்க, 

சோக்கவேள்ளி. ஐயா 6142. “சொக்க 
வெள்ளி? என்பதற்குப்‌ பதிலாக “சுத்த 
வெள்ளி? என்று தமிழ்‌ வேதாகமத்தில்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கறது. யோபு 2955, 

சோசிபத்தர்‌. S௦5iறater. பரி. பவுல்‌ 
பிறந்ததேசத்தில்‌ பிறந்தவன்‌. ஒருவேளை இவ 
னும்‌ சோபத்தரும்‌ ஒருவன்தான்‌. ரோ 1691, 

சோசீனியர்‌. Soclnians. பாஸ்தஸ்‌ சொ? 
னஸ்‌ (1781484006 Socinus,) என்பவனுடைய 
கொள்கைக்காரர்‌, இவன்‌ இ-பி. 1598-ஷூ 
போலோனியா ராஜ்யத்திலே இறிஸ்து இரட்‌ 
சகர்பேரிலே ஒரு புஸ்தகத்தை எழுதினான்‌. 
இவன்‌ வேதத்தில்‌ மனிதருடைய புத்திக்‌ 
கெட்டாத தொன்றும்‌ இருக்கலாகாதென்‌ 
லும்‌, வேத உபதேசங்களைப்‌ புத்தியினாலே 
பரீட்சை செய்யவேண்டுமென்றும்‌, நறிஸ்து 
மனுஷனொழிய தேவன்‌ அல்லவென்றும்‌, 
பரிசுத்த ஆவி தேவவல்லமை மாத்திரமென்‌ 
வும்‌, தேவதத்துவத்தில்‌ ஒரே ஆள்‌ உண்‌ 
டென்றும்‌, சிறிஸ்து நல்ல மாதிரியைக்‌ 


Zohar. 


வேத அகராதி .. 


காண்பிக்கப்‌ பாபெட்டாரொழிய பாவத்துக்‌ 


சொலஸ்தம்‌ 


காக உத்தரவாதம்‌ பண்ணவில்லை யென்‌ 
௮ம்‌, ஜென்ம பாவமே இல்லையென்றும்‌, 
சொன்னான்‌. 

சோஸ்தம்‌. Health. நீதி 149 மத்‌ 49 
87 991 108 லூச்‌ 843 1314 யாக்‌ 516, 

சோஸ்தேனே. 8௦8421௦8. 

1. கொரிந்து பட்டணத்தின்‌ ஜெப ஆல 
யத்தின்‌ தலைவன்‌. அப்‌ 1817, 

2. பரி. பவுல்‌ எபேசு பட்டணத்தில்‌ கொ 
ரிந்தியருக்கு முதலாம்‌ நிருபம்‌ எழுதும்‌ 
போது ௮வனோடே இருந்த கிறிஸ்தவன்‌. 
1 கொரி 11, இவனும்‌ முன்‌ சொன்ன ஜெப 
அலயத்தலைவனும்‌ ஒருவனாயிருக்கலாம்‌. 

சோப்பனக்காசர்‌. Dra. சூனியம்‌ 
காண்க. 

சோப்பனம்‌. Dream. ஆதி 903 9818 
811 375 405 417 நியா 773 1 இரா 3: தானி 
91 45 ஈட யோவே 998 மத்‌, 190 912.19 ஓரு 
அப்‌ 217, சூனியம்‌ காண்க. 

சோரிமணல்‌. 0ப1௦1688௩0. வட ஆப்‌ 
பிரிக்காவின்‌ கரைக்குக்‌ இட்ட மத்தியதரைக்‌ 
கடலில்‌ சொரிமணல்‌ இடங்கள்‌ சில உண்டு, 
அலெச்சந்திரியா பட்டணத்திற்கு மேற்கே 
ஏறக்குறைய 600 மைல்‌ தூரத்தில்‌ பெரிய 
சொரிமணல்‌ இடம்‌ ஒன்றிருக்றெது. இவ்‌ 
விடங்களில்‌ கடலுக்கு அடியிலுள்ள மணல்‌ 
அடிக்கடி. தெரியாதவிதமாய்‌ அசைறெதினா 
லே கப்பல்‌ இவைகளுக்குள்ளே க்கக்‌ 
கொள்வதால்‌ கப்பற்‌ சேதம்‌ உண்டாகும்‌ 
என்று மாலுமிகள்‌ பயப்படுவார்கள்‌. அப்‌ 2717. 

சோநபம்‌. 1௬௨௨௪௨. சுநுபம்‌ காண்க. 
சோறி. 1௦h. லேவி 2120, சிரங்த காண்க. 


சோ. 


சோ. 5௦. ௫-மு. 722-ாத்தில்‌ எடிப்த 
தேசத்திலுள்ள சேனாபதி. 2இரா 174, 
எகிப்து காண்க. 
சோகாம்‌. Shoham. 1௩ாளா 2497, 
சோகார்‌. 2௦௧, சோகார்‌ காண்க. 
சோகேலேத்‌. 2௦heleth.  [காகசத்தி 
னம்‌, பிரகாசம்‌ நிறைந்தகல்‌]. இன்சோசே 
லுக்கருலெள்ள ஒரு கற்பாறை அல்லது 
ஸ்தம்பம்‌, 1இரா 17, 
சோகேத்‌. 2௦5. 
சோக்கோ, சோகோ. 5௦௦௦, 80001, 
1. யூதாவில்‌ மலைக்குன்றின்மேல்‌ கட்டியி 
ருந்த ஒரு கோட்டை. யோசு 158 1சாமு 
171 1 இரா 400, 


1 நாளா 490, 


( 846) 


சோஷனீம்‌ 


வேத அகராதி சோபாப்‌ 
2, யோசு 154, சோபாப்‌. Shobab. 
8. 1 காளா 45 1, 2சாமு 514, ப 
, சோஷனிம்‌. hoshannim. சங்‌ 45, 2 காளா 298, 
69-ம்‌ சங்‌தேங்களின்‌ தலைப்பில்‌ சொல்லியி சோபாய்‌. 8௦௨. எஸ்றா 24. ப 
ருகீகிற இந்தப்‌ பதம்‌ எபிரெய ராகங்களில்‌ சோபாய்‌. 2௦றhal, ௪ சூப்‌ 1காளா 


ஒரு ராகத்தின்‌ பெயர்‌ என்று தோன்றுகிறது, 

சோஷானிம்‌ ஏடூத்‌. Shoshannim- 
£பth. 80-ம்‌ சங்தேத்தின்‌ தலைப்பில்‌ சொல்‌ 
லியிருக்ெ இந்தப்‌ பதம்‌, இந்தச்‌ சங்தேம்‌ 
பாடவேண்டிய ராகம்‌ இன்னதென்று குறிக்‌ 
இறது. 

சோதனை, சோதிக்கிறது, பரீட்சை. 
Temptation. 

1. “சோதனை என்பதற்கு இரண்டு அரத்‌ 
தீங்களுண்டு, 

(1) ஒருவனுடைய குணாதிசயங்களை ௮றி 
யும்படி விசாரித்தல்‌. ஆதி 22 யாத்‌ 2050 
உபா 434 719 293 நியா 222 34 நீதி 173 சங்‌ 
817 மத்‌ 41 அப்‌ 201 1 பேது 16, 

(11) திமை செய்வதற்குத்‌ தூண்டுதல்‌. மத்‌ 
613 எபி 415 யாக்‌ 11 113 வெளி 81. 

2. “பரீட்சை என்பதற்கு அதேமாதிரி 
யான இரண்டு அர்த்தஙகளுண்டு. 

(1) ஒருவனிடச்திலுள்ள கிருபை முத 
விய நற்குணங்களை யறிவதற்குச்‌ செய்கிற 
விசாரணை. வேதாகமத்தில்‌ இப்பதம்‌ யே 
கோவாவின்‌ இருபையைக்குறித்து முறு 
மறுத்த இஸ்ரவேலரைப்பற்றி அடிக்கடி 
வழங்கிவருறெது. யாத்‌ 17 எண்‌ 14” 
உபா 616 சங்‌ 7818 10614 யாக்‌ 12, 

(11) சில விஷயங்களில்‌ திமை செய்யும்‌ 
பொருட்டாக ஏவுதல்‌. மல்‌ 315 மத்‌ 4, 

3. *சோதனைக்சாரன்‌.' மத்‌ 4 ]தெச 3, 

சோதாய்‌. 8௦வ. 

சோதி. 8௦01, எண்‌ 1310, 

சோதோம்‌. 8௦௦. சமபூமீயிலுள்ள 
பட்டணங்கள்‌ காண்க. 

சோபத்தர்‌. S௦றate. எருசலேமுக்குப்‌ 
போடற பரி. பவுலுடன்‌ பிரயாணம்பண்‌ 
ணின ஒரு கிறிஸ்தவன்‌. அப்‌ 204, ஒரு 
வேளை இவனும்‌ சொசிபத்தரும்‌ ஒருவன்‌ 
தான. 

சோபா. 2௦௨௭, சீரியாதேசத்தில்‌ தா 
வீதுக்கு விரோதமாய்ப்‌ படை எடுத்த ஒரு 
கோத்திரம்‌. 1 சாமு 144 2 சாமு 89, 

சோபாக்‌. Shobach. தாவீது ஜெயித்த 
சோபாபின்‌ சேனாபதி. 2 சாமு 1015, 
சோபாக்‌. சாக்‌, 1காளர 799, 


எஸ்றா 259, 


654.3 1 சாமு 11, 


சோபால்‌. Shobal. 
1. ஆதி 805), 


2, ]காளா 4, 


சோபி. 8௩௦1. தாவீதுக்கு இரக்கம்‌ 


காட்டின ௮ம்மோனியனான சாஜ குமாரன்‌. 


2 சாமு 1757, 
சோபேக்‌. 8௩௦௨௩. நெகே 10%, 
சோபேபாக்‌. 2௦bebah. 1 நாளா 48, 
சோப்பார்‌. 2௦றhar. யோபினுடைய 


மூன்று சிரேகிசர்களில்‌ ஒருவன்‌. யோபு 211 
111 201 499, 

சோப்பீம்‌. 2௦ழhim. 

சோமேர்‌. Shomer. 
2 இரா 1221 1 நாளா 73, 

சோம்பல்‌. 1010௪5. “சோம்பல்‌,” யாத்‌ 
58.17 நீதி 1915 3127 பிர 1018 ]திமோ 51 
“சோம்பன்‌.' மத்‌ 2596, “சோம்பேறி. நீதி 
66 1026 1224.27 154 1519 192% 204 9125 9918 
2420 9619-15, 

சோரா, சோரியா, சோசராத்தியர்‌. 2௦ஈ- 
ah, Zoreah, Zorathites. யோசு 155 
நியா 132 162! 1 காளா 253 2 நாளா 1110, 


சோரியா. 


எண்‌ 2314, 


ட] சேமேர்‌ (3). 


201௨11. சோரா காண்க. 

சோரேக்‌. 5091, சோராவுக்குச்‌ இட்ட 
தெலீலாள்‌ வசித்த பள்ளத்தாக்கு. நியா 164, 

சோரோபாபேல்‌. சேத 
பாபேல்‌ காண்க. 

சோலையாம்‌. ஒவ! 1௦௦084. ஒருமாதிரி 
இளி. லேவி 1129, 

சோவா. Sh௦க. இ.௫ரீஸ்‌ நதிக்கரையில்‌ 
அலைந்து திரிந்த ஒரு கோத்திரம்‌. எசே 2393, 

சோவார்‌. 2௦க. ஆதி 199, சமபூமீ 
மிலுள்ள பட்டணங்கள்‌ காண்க, 

சோவான்‌. 2௦௧, தென்‌ எகிப்திலே 
ஒரு முக்யெ பட்டணம்‌. இதில்‌ ஒரு பெரிய 
தேவாலயமும்‌ 90 அடி உயரமுள்ள ஒரு 
விக்கிரகமும்‌ இருந்தது. எண்‌ 1389 சங்‌ 
761 ஏசா 19! எசே 8014, 


Zorobabal. 


செள. 
சேளந்தரியம்‌. 


காண்க, 


Beauty. சவுந்தரியம்‌ 


(941) 


ஜ்டை 
ஐ. 


ஜடை. ௦k of hal. நியா 1698, 

ஜப்தி. ஈரச்‌. எஸ்றா 108, சாபத்தீடு 
காண்க, 

ஜலப்பிரளயம்‌. ௦௨10௪௨ சலப்பிரள 
யம்‌ காண்க, 

ஜலம்‌. water. 

ஜனங்கள்‌, ஜாதிகள்‌. 112410ா8. பழைய 
ஏற்பாட்டில்‌, “ஜாதிகள்‌, “ஜனங்கள்‌, “ஜனம்‌” 
என்னும்‌ மூன்று பதங்கள்‌ தமிழ்‌ வேதாகமச்‌ 
இலே சொல்லப்படுகிறது. இவைகளில்‌ 
ஜாதிகள்‌ என்பதற்கும்‌, ஜனங்கள்‌ என்பதற்‌ 
கும்‌ முதலிலே பேதம்‌ தோன்றாவிட்டா 
லும்‌, எபிசெயச்‌ சொல்‌ வழக்சத்தின்படி வித்‌ 
தியாசமிருந்தது. “ஜாதிகள்‌! என்பதற்குப்‌ 
புறஜாதிகள்‌ , அந்கியஜாதிகள்‌ , அந்நியதேவர்‌ 
களை வணங்க ஜாதிகள்‌ என்பசே அர்த்‌ 
தம்‌. “ஜனங்கள்‌” என்பது பலதேசங்களின்‌ 
குடிகளையே குறிக்கிறது. யாத்‌ 8410 உபா 
9% 46, “ஜனம்‌” என்பது, வழக்கமாய்‌ இஸ்ர 
வேல்‌ ஜனம்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌. ஏசா 18 
த 100 மீகா 66, “ஜாதிகள்‌. ஆதி 10: 
2 நாளா 20 சங்‌ 21-8 95 3310 4610 ஏசா 1110 
4922 543 60:5 எரே 474974 மல்‌ 11! லேவி 
205 1 இரா 16 178 எஸ்றா 6?! எசே 1214, 
புறஜாதிகள்‌.” லேவி 2544 2638 சந 791 
1153 ஏசா 421 எரே 10? 16 எசே 2014 
செப்‌ 21! யோவே 3 மத்‌ 20 லூக்‌ 212 
அப்‌ 428 1]! 1346 ரோ 11 தலா 214 38 
கொலோ 81! எபே 211 1நிமோ 27, 

முதலில்‌ இஸ்ரவேலர்‌ கானான்‌ தேசத்‌ 
திற்கு வரும்போது தங்களுக்கு யேகோவா 
கடவுளாய்‌ எப்படி இருக்கிறாரோ, அப்‌ 
படியே மற்ற ஜனங்களுக்கும்‌ பாகால்‌ 
முதலிய தேவர்களிருக்கும்‌ என்று அபிப்‌ 
பிராயங்‌ கொண்டார்கள்‌. பிறகு அவர்‌ 
கள்‌, யேகோவா எல்லா தேவர்களுக்கும்‌ 
மேலானவராயிருக்கறார்‌, அல்லது யேகோ 
வாமாத்திரம்‌ உண்மையுள்ள (தேவனாயிருக்கி 
ரூர்‌ என்று அறிந்து, மற்ற ஜனங்களை 
இகழ்ந்து, அவர்கள்‌ தங்களுக்குக்‌ ழோன 
வர்களென்று தீர்மானித்தார்கள்‌. உபா 834 
10 சங்‌ 95 2இரா 212 ஏசா 26 1710 எரே 
35 இமோ 3” 910. இந்தக்‌ கொள்கையின்‌ 
படி. இஸ்ரவேலர்‌ மற்றத்‌ தேசத்தாரின்‌ குமா 
ரத்திகளை விவாகத்தில்‌ கொள்ளமாட்டார்கள்‌. 
உபா 175. சிறையிருப்பிவிருந்து யூதர்கள்‌ தாங்‌ 
கள்‌ கானான்‌ தேசத்திலுள்ளவர்கள்‌ வணங்‌ 
கின தேவதைகளைத்‌ தொழுதகொண்டதே 
திங்களுக்கு வரத கஷடச்திற்குக்‌ காரணம்‌ 


நீர்‌ காண்க, 


வேத அகராதி 


ஜன்னல்‌ 


என்றறிந்து, தாங்களே மற்ற ஜனங்களிலி 
ருந்து பிரிச்சப்பட்டுப்‌ பரிசுத்தவான்களாய்‌ 
இருக்கவேண்டுமென்று தீர்மானித்தார்கள்‌. 
எசே 40-48 அதி. இந்த அபிப்பிராயங்‌: 
கொண்டு அவர்கள்‌ இயேசுவின்‌ காலத்தி 
லும்‌, யூதமார்க்கத்தாரல்லாதவர்களுக்கும்‌ தங்‌ 
களுக்கும்‌ ஒற்றுமையில்லே என்றிருந்தார்‌ 
கள்‌. முதல்‌ கிறிஸ்தவர்கள்‌ யூதர்களாயிருந்து 
இயேசுடிறிஸ்தவின்‌ சுவிசேஷத்தின்‌ மூல 
மாய்ப்‌ புறஜாதியார்‌ மீட்பை அடைவது ஆச்‌ 
சரியமான காரியமென்று நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ சீக்கிரத்திலே அவர்கள்‌ இயேசு யாவ 
ரையும்‌ இரட்சிக்க விரும்புகிறார்‌ என்பதைக்‌ 
கற்றுக்கொண்டு எல்லா தேசங்களிலும்‌ சுவி 
செஷத்தைப்‌ பிரபல்யமாக்க முயன்றார்கள்‌. 
இசைக்குறித்து அப்போஸ்தலர்‌ நடபடி 
களில்‌ விபரமாய்ப்‌ பார்க்கவேண்டும்‌, அப்‌ 
1046, 

இந்தியா தேசத்தில்‌ வழங்கும்‌ ஜாதிபேதத்‌ 
தைப்போல எபிரெயர்களுக்கு அல்லது ஆதி 
கிறிஸ்தவர்களுக்கு ஜாதிவித்தியாசம்‌ ஒன்றும்‌ 
தெரியவில்லை. 

ஜன்னல்‌. Wino. ஆதி 26 யோசு 
215 நியா 528 2 இரா 1317 2 சாமு 616 அப்‌ 
20 2கொரி 115, வீடூ காண்க. 


ஜா. 


ஜாக்கிரதை. ற॥ஜen௦௯ஃ, நீதி 1224.91 
134215 22% ரோ 1242 கொரி 67-22 இத்‌ 319 
2 பேது 15:10, 

ஜாதி. 
காண்க. 

ஜாதிலிங்கம்‌. Vermillion. எரே 221° 
எசே 2314, 


ஜீவ அப்பம்‌. 87580 ௦7 1182, யோவா 
635. 48. 31. 


People, Nation. ஜனங்கள்‌ 


ஜீவ ஊற்று. Fountaln of Life. சங்‌ 36° 
நீதி 1314 1497, ஜீவசண்ணீருற்று. வெளி 214. 

ஜீவ கீரீடம்‌. Crown of Life. யாக்‌ 
112 வெளி $10 11, 

ஜீவங்கள்‌. A, V, Beasts, R. V. Living 


Creatures. எசே | அதி. 823 1015 வெளி 
5, 6, 8, 11 அதி. 
ஜீவ தண்ணீர்‌. Water of Life. உன்‌, 


பா 415 எரே 20 சக 148 யோவா 4! வெளி 
21° 991.17. 


( 348 ) 


ஜீவ புஸ்தகம்‌ 


ஜீவ புஸ்தகம்‌. The Book of Life. 
யூதர்கள்‌ எந்த மனிதனும்‌ செய்யும்‌ நன்மை 
தீமையைப்பற்றி நிதானமான கணக்கு வைக்‌ 
கும்படி கடவுள்‌ ஜீவ புஸ்தகம்‌, மரண புஸ்‌ 
தகம்‌ என்னும்‌ இரண்டு புஸ்தகங்களைக்‌ 
கொடுத்து, இவைகளை எழுதும்படி தூதர்‌ 
களை ஏற்படுத்தியிருக்கிறார்‌ என்றும்‌; ஜீவ 
புஸ்தகத்தில்‌ பெயர்‌ எழுதப்பட்டவர்கள்‌ 
மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ பங்கு பெற்றவர்‌ 
கள்‌ என்றும்‌; பிரதான தாதனாகிய மிகா 
வேல்‌ இந்தக்‌ கணக்குக்கு மேல்விசாரணைச்கா 
ரன்‌. என்றும்‌ நினைத்தார்கள்‌. ஜீவ புஸ்த 
கம்‌ பழைய ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்பாட்டி 
லும்‌, மரண புஸ்தகம்‌ யூதசாஸ்திரிகள்‌ எழு 
தின வேறு ஆகமங்களிலும்‌ சொல்லியிருக்‌ 
தின்றன. தானி 12! மல்‌ 316 சங்‌ 69% பிவி 
1 வெளி 35 138 178 2127, 

ஜீவ விநட்சம்‌. Tree of 117௨, ஆதி 2 
நீதி 318 1120 154 வெளி 222-14, 

ஜீவன்‌. 1175. 

1. பழைய ஏற்பாட்டில்‌: 

1. நடமாடெதினாலும்‌ சுவாசிச்சிறதினா 
லும்‌ ஜீவன்‌ அறியப்படும்‌ என்றும்‌; பச்சை 
மரத்துக்கும்‌ பட்டமாத்துக்கும்‌ வித்தியாசம்‌ 
இருந்தும்‌ அவைகளுக்கு ஜீவன்‌ இல்லை என்‌ 
றும்‌; மனுஷர்‌ மிருகங்களுக்குமாத்திரம்‌ 
ஜீவன்‌ உண்டு என்றும்‌; ஜீவனுக்கு இசத்தம்‌ 
இருப்பிடம்‌ என்றும்‌; சாப்பிவெதற்கு மிரு 
கங்களை அடிக்கும்போது அவைசளின்‌ டத்‌ 
தத்தைச்‌ சாப்பிவெது கூடாது என்றும்‌; 
எபிரெயர்கள்‌ நினைத்தார்கள்‌. லேவி 317 756 
1 சாமு 1433 யோபு 147 ஏசா 111 அப்‌ 17%, 

கடவுள்‌ ஜீவனுக்குக்‌ காரணகர்த்தரும்‌ 
அதைக்‌ காப்பாற்றுறெவெருமாய்‌ இருப்பதி 
னிமித்தம்‌ அவருக்கு “ஜீவனுள்ள தேவன்‌” 
என்று பெயர்‌. சங 366 422, 

2. ஜீவன்‌ உடையவனாயிறாப்பது மனுஷ 
னுக்கு உத்தம பாக்கியம்‌. மரணமோ அவ 
னுக்குக்‌ கேடு, உபா 3019 சங்‌ 541“, 

“ஜீவனைக்‌ கண்டடைவது? பிழைத்திறாப்‌ 
பதையும்‌ அல்லாமல்‌ கடவுளுக்குக்‌ €ழ்ப்ப 
டிந்து நீதியாய்‌ ஈடப்பதையும்‌ குறிக்கிறது. 
நீதி 318 935, 

3. “நித்திய ஜீவன்‌” என்பது சறையிருப்‌ 
பின்‌ காலத்திற்குப்‌ பிறகு எழுதப்பட்ட 
தானியேலின்‌ புஸ்தகத்தில்‌ ஒருதடவைமாத்‌ 
திரம்‌ சொல்வியிருச்சறது. இதைப்பற்றிய 
நம்பிக்கை பழைய ஏற்பாட்டில்‌ தெளிவாய்ச்‌ 
சொல்லியிருக்கவில்லை. தானி 12 ஏசா 
9912. 18 பிர 95. ்‌்‌ யோபு 1414, 


வேத அகராதி 


ஜீவன்‌ 


1]. தள்ளுபடி ஆகமத்தில்‌: சிறையிருப்‌ 
புக்காலத்திற்குப்‌ பிறகு யூதர்கள்‌ மரணத்‌ 
திற்குப்பின்‌ ஜீவன்‌ உண்டு என்றும்‌, நீதி 
மான்கள்‌ மரணம்‌ அடையாமல்‌ தேவனோடு 
நித்தியமும்‌ வாழ்வார்கள்‌ என்றும்‌, தியோர்‌ 
தாங்கள்‌ செய்யும்‌ தீமைக்குத்‌ தக்கதாகத்‌ தண்‌ 
டனை அடைவார்கள்‌ என்றும்‌ நம்பினார்கள்‌. 
சாலொமோனின்‌ நீதி 3-5 அதி, 

111. புதிய ஏற்பாட்டில்‌: 

1. பதங்கள்‌: ஜீவனுக்குக்‌ இரேக்க பா 
ஷையில்‌ மூன்று பதங்கள்‌ எழுதப்பட்டிருக்‌ 
இன்றன. 

(1) 208 என்பது நடமாடுகிறதும்‌ திரியை 
செய்றெதுமான உயிரைக்‌ குறிக்கிறது. மத்‌ 
74 லூக்‌ 1215 அப்‌ 1118 ரோ 500 2 மோ 
110, “நித்திய ஜீவன்‌? என்பதில்‌ “ஜீவன்‌? 
என்பது 70௦6, 

(11) Psyche என்பது பிராணனை அல்‌ 
லது உயிரோடிருக்கெற ஆத்துமாவைக்‌ குறிக்‌ 
திறது. “பிராணன்‌, மத்‌ 202 ரோ 113 
164 அப்‌ 80%, “ஜீவன்‌.” மத்‌ 035 1029 098 
யோவா 12%, 

(111) 4502 என்பது இம்மையை அல்லத 
இப்பிரபஞ்சத்தைக்‌ குறிக்கிறது. 1 தீமோ 
2! 2திமோ 24 ] யோவா 216 317, 

2. இயேசு அநளின போதகம்‌. அவர்‌ 
எந்த இடத்திலும்‌ இம்மையிலுள்ள ஜீவனைக்‌ 
குறித்து அற்பமாய்ப்‌ பேசவில்லை. அது 
உத்தம நன்மையென்று பலமுறையும்‌ சொன்‌ 
னார்‌. மத்‌ 591 105 11, ஆனால்‌ இதைப்‌ 
பற்றி அளவுக்குமிஞ்சிக்‌ கவலைப்படுவதும்‌, 
அதற்காக அதிகமாய்‌ ஆஸ்தியைச்‌ சேர்த்து 
வைப்பதும்‌ நல்லதல்ல என்றும்‌; தமக்காக 
ஒருவன்‌ தன்‌ ஜீவனை இழந்துவிவெது நலம்‌ 
என்றும்‌ சொன்னார்‌. மத்‌ 619-3: 1025 லூக்‌ 1215 
யோவா 1225, இயேசு தாம்‌ “நித்திய ஜீவன்‌” 
என்று அடிக்கடி உரைத்தார்‌. மத்‌ 1911.2 
மாற்‌ 105, அவருடைய போதனையில்‌ அவர்‌ 
சொன்ன ஜீவன்‌” என்பது பலமுறையும்‌ 
நித்திய ஜீவனைக்‌ குறிக்கிறது. மத்‌ 74 1917 
மாற்‌ 94 யோவா 356 101, 

3. யோவான்‌ சுவிசேஷம்‌. யோவான்‌ 
எழுதின சுவிசேஷத்தில்‌ இயேசு நித்திய 
ஜீவனைப்பற்றி அருளின உபதேசம்‌ விபர 
மாய்ச்‌ சொல்லியிருக்றெது. இது கடவுளு 
டைய சாஜ்யத்திலுள்ளவர்கள்‌ அவருடைய 
ஆளுகையின்படி நடப்பதைக்‌ குறிக்றெது, 
இது இம்மையில்‌ ஆரம்பமாகும்‌. இதற்கு 
இயேசுவை அறிவது மூலாதாரம்‌. அவரே 


( 949) 


ஜீவன்‌, அவரில்‌ பிழைச்றெவர்கள்‌ நித்திய 


வனை அடைவார்கள்‌. யோவா 14 35% 534 
647 146 175, 
4. புதிய ஏற்பாட்டில்‌ மற்ற ஐகமங்க 
ளில்‌ ஜீவனைப்பற்றி அடிக்கடி சொல்வி 
யிருக்கிறது. யோவான்‌ எழுதின முதலாம்‌ 
றிருபத்துக்கு இதுதான்‌ முக்கயகாரியம்‌. பரி, 
பவுல்‌ கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ ஜீவன்‌ உண்‌ 
டாகும்‌ என்றும்‌, கிறிஸ்தவ ஜீவியம்‌ இறிஸ்து 
தான்‌ என்றும்‌, ௮வர்‌ ஜீவனை உண்டாக்கனா 
ரென்றும்‌ சொல்லியிருக்சறான்‌. ரோ 628 
கலா 220 பிலி 12 கொலோ 1633. பரி, 
பவுல்‌ சொல்வதின்படி பலமுறையும்‌ ஜீவன்‌ 
என்பது நித்திய ஜீவனைச்‌ குறிக்றெத, ரோ 
518 2கொரி 54 பிவி 914, இறிஸ்சவ ஜீவன்‌ 
ஆவிக்குரிய ஜீவன்‌. ஆனதினால்‌ அது எவ்வி 
தத்திலும்‌ சன்மார்க்கத்தையே நாடும்‌, ரோ 85. 


A 11 நு படு 
ப்‌ A MN. ன ம 


கட்டட 
0 


A க 
SUL 01 ௮2. 


= த்‌! 


வேத அகரா தி 


இகத, அவனில்‌ ட்‌ டை வேய | 
த Tn J i ம்‌ | 
பன்ர | [IE ட ௫ 
\| ல 
5, | 


.. ஜீவாதிபதி 


வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ “ஜீவ 
தீரிடம்‌,” “ஜீவ ஊற்று? முதலியவை கிறிஸ்து 
வுக்குள்‌ ஜீவிக்க நித்திய ஜீவனைப்பற்றிய 
நோக்கத்தைச்‌ காட்டுகின்றன. 

ஜீவாதிபதி. Prince of 1179. அப்‌ 815, 


ஐ. 
ஜூம்‌. Fever. மத்‌ 6814 மாற்‌ 190 லூச்‌ 
438 யோவா 45 அப்‌ 258, 


ஜெ. 


ஜேகர்சகதூதா. Jசgar-sahadutha. 
சாட்சியாகக்‌ கட்டப்பட்ட கற்குவியல்‌? என்‌ 
றர்த்தக்கொள்ளும்‌ இப்பெயர்கொண்ட கந்‌ 
குவியலைத்‌ தாங்கள்‌ செய்த உடன்படிச்‌ 
கைக்கு அடையாளமாக லாபானும்‌, யாக்‌ 


கோபும்‌ கட்டினார்கள்‌, ஆதி 3147, 


| 


ஜெப ஆல்பத்தின்‌ வாசல்‌, 


ஜேப ஆலயம்‌. The Synagogue. 

1. ஜெப ஆலயத்தின்‌ சரித்திரம்‌. “ஜெப 
ஆலயம்‌” என்பது லெ வசனங்களில்‌ ஒரிடத்‌ 
திலே தேவனைத்‌ தொழுதுகொள்ளும்படி. 
கூடிவ$த சபையார்களின்‌ சங்கத்தைச்‌ குறிக்‌ 
றது, அப்‌ 9 வெளி 29. ஆனால்‌ 8ம்பதுக்‌ 
கதிகமான வசனங்களில்‌ “ஜெப ஆலயம்‌ 


,சபையார்கள்‌ ஆராதனை ஈடத்திக்கொள்ளும்‌ : 


“படி. கட்டின வீட்டைக்‌ குறிக்கிறது. மத்‌ 
4 ழ,-சிறையிறுப்பில்‌ இருந்த எபிரெயர்‌ 


கள்‌ பாபிலோனியா தேசத்தில்‌ தேவாலயச்‌ 
தின்‌ ஆசாரத்தை ஈடத்திக்கொள்ளாமல்‌, 
வேதாகமத்தையும்‌ தீர்க்கதரிசிகள்‌ உரைத்த 
வாக்கியங்களையும்‌ கேட்கும்படி கூடி வருவார்‌ 
கள்‌. இவ்விதமாய்‌ அவர்கள்‌ எசேக்கியே 
லின்‌ வீட்டுக்கு வந்தார்கள்‌. எசே 81 901, 
ஒருவேளை அப்போது இதற்காகவே ஜெப 
ஆலயங்களைக்‌ கட்டினார்கள்‌. எப்படியாவது 
செகேமியாவின்‌ காலமுதல்‌ நியாயப்பிசமா 
ணத்தைப்பற்றிப்‌ போதனை அடையும்படி, 


(950) 


ஜெப அலயம்‌ 


தாங்கள்‌ இருந்த ஊர்களிலெல்லாம்‌ தேவா 
லயங்களைக்‌ கட்டினார்கள்‌. | 

19, ஜெப இலயக்‌ கட்டடழம்‌ அதிலிநந்த 
பணிழட்டுகளும்‌. வழக்கமாய்‌ ஜெப ஆல 
யம்‌ சதுரமாயிருக்கும்‌. அதின்‌ வாசல்‌ தெற்‌ 
குத்திசையை ரோக்கியிருக்கும்‌. ஸ்திரீக 
ளுக்கு அதற்குள்ளே பிரத்தியேகமான இட 
மிருக்கும்‌. நியாயப்பிரமாணச்‌ சுருளை வைக்‌ 
கும்படி. நேர்த்தியான பெட்டி ஒன்றும்‌, அப்‌ 
பெட்டிக்கு முன்‌ இராப்பகலாய்‌ எரிந்து 
கொண்டிருக்கும்‌ தீபமும்‌, வேதாகமத்தை 
வாசிக்கவும்‌ பிரசங்கம்பண்ணவும்‌ ஒரு பீட 
மும்‌, அதைக்‌ கேட்கும்படி. கூடிவந்தவர்க 
ளுக்காச ஆசனங்களும்‌, பெரியவர்களுக்குப்‌ 
பீடத்திற்கு முன்பாக விசேஷித்த ஆசனங்க 
ளுமிருக்கும்‌. அந்த விசேஷித்த அசனங்க 
ளுக்கு “முதன்மையான ஆசனங்கள்‌? என்று 
பெயர்‌. மத்‌ 236, 

3. ஜேபஆலயத்துஉத்தியோகஸ்தர்கள்‌. 
மூப்பர்கள்‌ தங்கள்‌ ஊரிலுள்ள ஜெப ஆல 
யத்தைப்‌ பார்த்துக்கொள்ளுவார்கள்‌. அவர்‌ 
கள்‌ ஒருவனைக்‌ காரியஸ்‌ னாக ஏற்படுத்துவது 
வழக்கம்‌. இவன்‌ “ஜெப ஆலயத்‌ தலைவன்‌.” 
மாற்‌ 592 லூச்‌ 841 1314 இந்தத்‌ தீலைவன்‌ அதி 
லுள்ள ஆராதனையைப்பற்றிய ஒழுங்கு செய்‌ 
வான்‌. அப்‌ 1315, ஜெப ஆலயத்தைப்‌ பெருக்‌ 
இச்‌ சத்தஞ்செய்யவும்‌, பெட்டியிலிருந்து 
சுருளை எடுக்கவும்‌, மறுபடியும்‌ அதைப்‌ பெட்‌ 
டியில்‌ வைக்கவும்‌, குற்றவாளிகளை வாரினால்‌ 
அடிக்கவும்‌ “ஜெப ஆலயச்துப்‌ பணிவிடைக்‌ 
காரன்‌” ஒருவ ஸிருந்தான்‌. மத்‌ 1017 2334 
லூக்‌ 450, 

4. ஜேப ஆலயத்து தராதனை. புதிய 
ஏற்பாட்டின்‌ காலத்திற்குப்பின்‌ ஈடத்தின 
ஜெப ஆராதனையின்‌ முறை நமக்குத்‌ தெரி 
யும்‌. இயேசுவின்காலச்தில்‌ இந்த முறை 
யின்படி ஆராதனை நடந்தது என்று நாம்‌ 
நினைக்கவேண்டும்‌. அந்த ஆராதனையில்‌ நாலு 
பாகங்களுண்டு, 

(1) முதலாவது, எல்லாரும்‌ நின்று லெ 
வேதவசனங்களை உரத்த சத்தத்தோடு ஒரு 
மித்துச்‌ சொல்லுவார்சள்‌. அந்த வாக்கியல்‌ 
களாவன: உபா 649 111331 ஏண்‌ 1527-1. 
பிறகு ஸ்தோத்திர வசனம்‌ சொல்லுவார்கள்‌. 

(11) பிறகு ஒருவன்மாத்திரம்‌ நின்று மற்ற 
வர்களுக்காக ஜெபம்பண்ணுவான்‌. 

(111) ஜெபஞ்செய்தபின்‌ லெர்‌ பீடத்தின்‌ 
மேல்‌ நின்று நியாயப்பிரமாணத்தில்‌ ஒரு 
பாடத்தை வாசிப்பார்கள்‌. ஓயவுநாட்‌ காலை 
ஆராதனையில்மாத்திரம்‌ இன்னொருவன்‌ தீர்க 
.கதரிசன ஆகமங்களில்‌ தானே தெரிந்தெடுத்த 
வேத பாடத்தை வாசிப்பான்‌. இவ்வாறே, 


வேத. அகராதி 


ஜெபம்‌ 


இயேசு நாசரேத்தூரிலே ஏசாயா தீர்ச்சசரிச 
னத்திலிருந்து பாடம்‌ வா9ித்தார்‌. லூச்‌ 415, 

அகேகருக்கு வேதாகமம்‌ எழுதப்பட்ட 
எபிரெய பாஷை தெரியாததினால்‌ , வாசித்த 
வேச பாடங்கள்‌ ஜனங்கள்‌ வழங்கனெ பாஷை 
யில்‌ மொழிபெயர்த்துச்‌ சொல்லப்பட்டன. 
இயேசுவின்காலத்தில்‌ ஜெப ஆலயங்களிலே 
யூசர்கள்‌ சங்கங்கள்‌, நீதிமொழி, யோபு, 
உன்னதப்பாட்டு, ரூத்‌, புலம்பல்‌, பிரசங்கி, 
தானியேல்‌, எஸ்றா, நெகேமியா, நாளாகமப்‌ 
புஸ்தகங்கள்‌ வாசிக்கமாட்டார்கள்‌. வேத 
பாடத்தை வாசித்தபிறகு, ஒருவன்‌ பீடத்‌ 
தன்மேல்‌ உட்கார்ந்து ஜனங்களுக்குப்‌ பிர 
சங்கம்‌ செய்யலாம்‌. 

(17) கடைசியிலே ஒரு ஆசாரியன்‌ மோசே 
அருளின மொழிகளை ௮2ர்வாதமாகச்‌ சொல்‌ 
ஓவான்‌. (எண்‌ 05435), அசாரியன்‌ இல்லா 
விட்டால்‌, இன்னொருவன்‌ ஜெபம்பண்ணி 
ஆராதனையை முடிப்பான்‌. 

5. ஜெப இலயத்தின்‌ பிரயோஜனம்‌. 
ஜெப ஆலயத்தின்‌ மூப்பர்கள்‌ குற்றவாளி 
களை நியாயந்தீர்க்கும்படி. அதில்‌ கூவொர்கள்‌; 
அதிலே பிள்ளைகளுக்காகப்‌ பள்ளிக்கூட 
யிருக்கும்‌. ஒய்வுகாள்தோறும்‌ மற்றும்‌ சில 
நாட்களிலும்‌ அதில்‌ ஆராதனை நடக்கும்‌. 

ஆதலால்‌ ஜெப ஆலயங்கள்‌ எந்த ஊர்க 
ளிலும்‌ சன்மார்க்கத்திற்கு அடையாளமாக 
வும்‌ ஏதுவாகவு மிருந்த து. இவைகளில்‌ பலி 
செலுத்தாமலும்‌, சடங்காசாரங்க ளில்லாம 
லும்‌, ஆவிக்குரியவிதமாய்க்‌ கடவுளை வணங்‌ 
கும்படி யூதர்கள்‌ பழகெர்தார்கள்‌. சிதறியி 
ருக்றெவர்களும்‌ பல தேசங்களில்‌ தங்களுக்‌ 
காக ஜெப ஆலயங்களைக்‌ கட்டினார்கள்‌. 
இவைகளில்‌ புறமதஸ்தர்கள்‌ மெயக்கடவு 
ளைப்பற்றிய வணக்கத்தை அறிர்துகொள்ளு 
வார்கள்‌. தேவாலயம்‌ அல்ல, ஜெப ஆலய 
மே கிறிஸ்தவ சபைகளுக்கு முன்மாதிரியாக 
இருந்தது. 

ஜெபம்‌. Prayer. வேதாகமத்தில்‌ ஜெபம்‌, 
கடவுளை நோக்கி நன்மைகளைப்‌ பெறும்படிக்‌ 
கான மன்ருட்டையும்‌, பாவ அறிக்கையை 
யும்‌, துதி சோத்திரத்தையும்‌, பிரதிக்கனை 
களையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌, சாபத்தையும்‌ 
குறிக்கிறது. சிலவேளை ஜெபம்‌ கடவுளோ 
டே செய்யும்‌ சம்பாஷணைபோலிருக்கறெது. 

1. ஜெபம்‌ தறிக்தம்‌ பதங்கள்‌. பழைய 
ஏற்பாட்டிலே, யேசோவாவின்‌ காமத்தினால்‌ 
சகாயம்‌ தேதெலும்‌, மனதிலுள்ள துன்ப 
தீதை யறிவித்தலும்‌, அவருடைய தயவை 
வேண்டிக்கொள்ளுதலும்‌, ஜெபத்தியானம்‌ 
பண்ணுதலும்‌ ஆகிய இவைகள்‌ ஜெபத்திற்கு 


(851) 


ஜெபம்‌ 


மறுபெயர்கள்‌. 438 தியா 39 உபா 859 
சம்‌ 7913 10540 யோபு 156 எசே 75, 

புதிய ஏற்பாட்டில்‌, ஜெபம்‌ என்பது 
ராஜாக்களுக்கும்‌, பெரியோர்களுச்கும்‌ விண்‌ 
ணப்பம்‌ செய்வதல்ல, கடவுளுக்குச்‌ செய்யும்‌ 
விண்ணப்பத்தைமாத்திரம்‌ குறிக்கிறது. கட 
வுளுடைய “காமத்தைத்‌ தொழுதுகொள்ளு 
தல்‌” ஜெபம்தான்‌. அப்‌ 914, ஜெபத்திற்கு 
'வேண்டிச்கொள்ளுதல்‌” இன்னொரு பெயர்‌, 
மத்‌ 68 யோவா 17? அப்‌ 822 ரோ 877, 

2. ஜெபம்‌ சேய்யுங்‌ காலழம்‌, இடழம்‌, 
விதழம்‌. 

(1) எபிரெயர்கள்‌ எந்தக்‌ காலத்திலும்‌, 
எந்த இடத்திலும்‌ ஜெபம்பண்ணுவதே தக்கது 
என்று தீர்மானித்தார்கள்‌. ஆதி 24/2 சங்‌ 426 

* 018, இயேசு ஜெபம்‌ பண்ணுகிறதற்கு 
எந்த இடமும்‌, எந்தக்‌ காலமும்‌ நல்லதென்று 
போதித்தார்‌. யோவா 41, அனால்‌ எபிரெ 
யர்கள்‌ முதலிலே உடன்படிக்கைப்‌ பெட்டி 
யிருந்த இடமாகிய சீலோவாவிலேயும்‌, 
சாலொமோன்‌ சட்டின தேவாலயத்திலே 
யும்‌ விசேஷமாய்‌ ஜெபம்‌ பண்ணினார்கள்‌. 
1 இரா 85 சங 282, பிற்காலங்களில்‌ எந்த 
ஊர்களிலுமுள்ள ஜெப ஆலயங்களிலே ஜெ 
பம்‌ பண்ணுவது வழக்கமாயிற்று. அப்‌ 1013, 
சிலரோ, யாவரும்‌ தங்களைப்‌ பார்த்து மெச்‌ 
சிக்கொள்ளும்படி பகிரங்கமான இடங்க 
ளிலே நின்றுஜெபம்‌ பண்ணுவார்கள்‌. மத்‌ 05. 
பயபக்தியுள்ளவர்கள்‌ இனம்‌ மூன்றுதரம்‌ 
ஜெபம்‌ பண்ணுவார்கள்‌. தாணி 0, அப்‌ 109, 
எபிசெயர்கள்‌ நிமிர்ந்து நின்று ஜெபம்‌ பண்‌ 
ணுவார்கள்‌. 1 சாமு 126 லூச்‌ 1811, அவர்‌ 
களில்‌ அநேகர்‌ முழங்காற்படியிட்டு ஜெபம்‌ 
பண்ணுவார்கள்‌. ஏசா 4553 அப்‌ 750 எபே 
814, இலர்குப்புற விழுந்து ஜெபம்‌ பண்ணு 
வார்கள்‌. யாத்‌ 34 மத்‌ 269, சிலர்கை 
களை உயர்த்தி அண்ணாந்துபார்த்து ஜெபம்‌ 
பண்ணுவார்கள்‌. சங்‌ 282 1342 ஏசா 15 
1 தமோ28, 

(11) எபிரெயர்கள்‌ பலி செலுத்துங்‌ காலத்‌ 
திலே வானத்திற்கு ஏறுநிற தூபத்தின்‌ புகை 
யைப்‌ பார்த்து, ஜெபத்திற்குத்‌ தாபமான து 
உபமானமாய்ச்‌ சொன்னார்கள்‌. சங்‌ 1412 
லூக்‌ 110 வெளி 58 83, உபவாசித்து விசே 
ஷமான விண்ணப்பங்களைச்‌ செய்வார்கள்‌. 
ஆதி கிறிஸ்தவர்களும்‌ அப்படியே செய்‌ 
தார்கள்‌. நெகே 14 சங்‌ 3518 அப்‌ 138 1428, 
யூதர்கள்‌ வழக்கமாய்ச்‌ சொன்ன ஜெபங்களா 
வன: உபா 217: 8 265-15 இயேசு போதித்த 
கர்த்தருடைய ஜெபம்‌: மத்‌ 6 லூக்‌ 119, 
யோவான்ஸ்கானன்‌ தனது சீவர்களுக்கு 
ஜெபங்களைச்‌ கற்றுக்கொடுத்தான்‌. லூக்‌ 111, 


வேத அகராதி 


ஜெபம்‌ 


3. பழைய ஏற்பாட்டிலுள்ள ஜேபம்‌. 

(1) ஆபிரகாம்‌ முதலிய கோத்திரப்பிதாக்‌ 
கள்‌ யேகோவாவை நோக்க சம்பாஷணை 
யையும்‌, விண்ணப்பத்தையும்‌, பி.ரதிச்சனே 
யையும்‌ செய்தார்கள்‌. ஆதி 151 175 165 
2650 321 431, 

(11) நியாயப்பிரமாணம்‌ ஜெபஞ்செய்கிற 
தைப்பற்றி அவ்வளவு சொல்லுறெதில்லை. 

(111) மோசே ஜெபத்தில்‌ ஊக்கமாய்‌ ஜெ 
பம்‌ பண்ணினான்‌. யாத்‌ 5921 815 32)! எண்‌ 
11? உபா 336. யோசுவாவும, இதியோனும்‌, 
இஸ்‌ரவேலரும்‌ பண்ணின ஜெபங்கள்‌. யோசு 
72 1014 நியா 66: 11 

(14) சாமுவேல்‌ ஜனங்களுக்காகப்‌ பரிந்து 
பேசி, அடிக்கடி ஜெபத்திலே விண்ணப்பம்‌ 
பண்ணினான்‌. 1 சாமு 75 1255, தாவீது 
செய்த பல ஜெபங்கள்‌. 1 சாமு 23? 21 
2 சாமு 1216 2417, சாலொமோன்‌ ஞானத்‌ 
திற்காகச்‌ செய்த ஜெபம்‌. 1 இரா 3. தேவா 
லயம்‌ பிரதிஷ்டை செய்யுங்காலத்தில்‌ ௮வன்‌ 
செய்த ஜெபம்‌ விபரமாய்ச்‌ சொல்லியிருக்‌ 
இறது. 1 இரா 8253, எலியா செய்த 
ஜெபங்கள்‌. 1 இரா 1750 1835 199, எலிசா 
செய்த ஜெபங்கள்‌. 2 இரா 453 617, எசேக்கி 
யேல்‌ செய்த ஜெபங்கள்‌. 2 இரா 1915 209. 

(ஏ) தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்காக ஜெ 
பத்திலே விண்ணப்பத்தையும்‌, வேண்டுதலை 
யும்‌ வழக்கமாய்ச்‌ செய்வார்கள்‌. எந்தத்‌ தீர்க்க 
தரிசன ஆகமத்திலும்‌ இதற்கு உதாரணங்க 
ளுண்டு, ஆமோ 75 எசே 14, 15 அதி. 

(vi) சறையிருப்பிலும்‌ அதற்குப்‌ பிந்தின 
காலத்திலும்‌ எபிரெயர்கள்‌ பாவத்தைப்பற் 
றித்‌ தங்களுக்குள்ளே ஈல்லறிவடைந்து, ஜெ 
பம்‌ வழக்கமாய்ச்‌ செய்வார்கள்‌. ஏசா 681- 
6413 எஸ்றா 99-15 நெகே 14 95, 

(ரம்‌) சங்கீத புஸ்தகம்‌ ஒரு ஜெபமாலை 
போவிருக்கிறது. இதிலே அக்காலத்திலல்‌ 
லாமலும்‌ சர்வகாலத்துக்கும்‌, பாவிகளும்‌, பக்‌ 
தீர்களும்‌ செய்யவேண்டிய எந்த தோத்திர 
மும்‌, விண்ணப்பமும்‌, பாவ அறிக்கையும்‌ 
அடங்கியிருக்றறதென்று சொல்லக்கூடும்‌. 
தேகசுகம, துன்பத்தில்‌ ஆறுசல்‌ இவைகளை 
யல்லாமலும்‌ அவிக்குரிய நன்மைகளை யடை 
யும்படி, இவைகளில்‌ எத்தனையோ மன்றாட்‌ 
டுகள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. சங்‌ 67 42, 
51, 690 77, 109,119. நீதிமொழி புஸ்தகம்‌ 
ஜெபம்‌ பண்ணுவசைச்‌ றெப்பிக்கிறது. நீதி 
158 289 307. யோபினுடைய சரித்திரத்தில்‌ 
யோபு பலதடவை கடவுளோடு தர்க்கம்‌ 
பண்ணுவதைப்போல ஜெபம்‌ செய்றான்‌. 
யோபு 10, 42 அதி, 


( 852 ) 


